மிழ்‌ இலக்கிய வரலாறு 
நூற்றாண்டு முறை 


9 முதல்‌ 16 வரை 


மு. அருணாசலம்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
நூற்றாண்டு முறை - 9 முதல்‌ 16 வரை 
அட்டவணைகளின்‌ தொகுப்பு 


மூ. அருணாசலம்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


நூற்றாண்டு முறை 


குறிப்புதவிநூல்‌ 


அறிஞர்‌ மூ. அருணாசலம்‌ அவர்களின்‌ 
9ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ 76 நூற்றாண்டு 
வரையிலான 
தமிழ்‌ இலக்கிய வரலாற்றுத்‌ தொகுதிகளில்‌ 

இடம்பெற்ற 

மேற்கோள்‌ - சிறப்புப்‌ பெயர்‌ - பொருள்‌ - அகராதிகள்‌ 

ஆராய்ந்த நூல்கள்‌ 
மற்றும்‌ 
அட்ட வணைகளின்‌ தொகுப்பு 


Tic PARKAR 


தமிழியல்‌ ஆய்வு மற்றும்‌ வெளியீட்டு நிறுவனம்‌ 
293, அகமது வணிக வளாகம்‌, இரண்டாவது தனம்‌ 
இராயப்பேட்டை நெடுஞ்சாலை. 
இராயப்பேட்டை 
சென்னை - 14, 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
நூற்றாண்டு முறை - 9 முதல்‌ 16 வரை 


மு. அருணாசலம்‌ 


© ஆசிரியர்‌ 


முதற்‌ பதிப்பு : மார்கழி 2005. 


பக்கம்‌ : 432. 


பதிப்பு: 

திபார்க்கர்‌ 

293, அகமது வணிக வளாகம்‌, 
இராயப்பேட்டை நெடுஞ்சாலை, 
இராயப்பேட்டை, சென்னை - 600 074, 


விலை : 474, 00 


வடிவமைப்பு: 
வே. கருணாநிதி 


அச்சிட்டோர்‌: 
திபார்க்கர்‌ ்‌ 
293, அகமது வணிக வளாகம்‌, இரண்டாவது தளம்‌, 
இராயப்பேட்டை நெடுஞ்சாலை, சென்னை - 600 014, 


முகவுரை 


திரு மு. அ. என்றே அழைக்கப்பட்ட, இவ்வாசிரியர்‌ 
ஒரு பன்முக எழுத்தாளர்‌. அவருடைய வாழ்க்கை 
யைப்‌ பல கட்டங்களாகப்‌ பிரிக்கலாம்‌. அவருடைய 
எழுத்தும்‌ அவ்வாறே. எனினும்‌ 1930இல்‌ சென்னை 
மில்‌ குடியேறியதில்‌ இருந்து, தமிழ்ப்‌ பெரியோர்‌ 
களுடன்‌ அவருக்கு இருந்த நெருக்கமான தொடர்‌ 
பினால்‌, அவரது தமிழ்‌ ஆர்வமும்‌ ஆராய்ச்சியும்‌ 
வாழ்நாள்‌ முழுவதும்‌ அமைந்தன. ஐயங்களுக்கு 
விடைகாணவும்‌, முடிவுகளை விவாதிக்கவும்‌, பல 
நூலகங்களையும்‌ அனேக தமிழ்‌ அறிஞர்களையும்‌ 
நாடிச்‌ சென்றார்‌. 


“தமிழ்‌ இலக்கிய வரலாறு” என்பது ஒரு தனி 
மனிதனின்‌ உழைப்பும்‌, ஆழ்ந்த அறிவின்‌ பயனும்‌ 
ஆகும்‌. இது 1969-முதல்‌ பகுதி, பகுதியாக, 'காந்தி 
வித்தியாலயம்‌' சார்பில்‌ வெளியிடப்பட்டது. அன்‌ 
றைய தொழில்‌ நுட்ப முறையில்‌ பல அச்சகங்களை 
நாடி, பலவிதமான தாள்களில்‌ வெளிவந்தன. 
இருப்பினும்‌, பதினொரு தொகுதிகளுக்கும்‌ வடிவம்‌ 
ஒன்றே, சுமார்‌ இருபதாண்டுகளாக இவற்றின்‌ பிரதி 
கள்‌ கிடைக்கப்‌ பெறாமையால்‌ தமிழ்ப்‌ படிப்பவர்‌ 
களுக்கு ஏமாற்றமளித்தது. இன்று மிக மிக முன்‌ 
னேற்றம்‌ அடைந்த அச்சுத்தொழில்‌ முறையில்‌ 
இவற்றை வடிவமைத்து ம றுபதிப்புக்காக வெளியிட 
“தி பார்க்கர்‌” பதிப்பகத்தார்‌ முன்வந்துள்ளனர்‌. 
அவர்களுக்கு நன்றி, 


திருச்சிற்றம்பலம்‌. அ. சிதம்பரநாதன்‌ 
75. 71. 2004. 


நன்றியுரை 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - நூற்றாண்டு முறை தொகுதிகள்‌ 
அனைத்தையும்‌ அறிஞர்‌ மு. அருணாசலம்‌ ஐயா அவர்கள்‌ குறித்து 
வைத்திருந்த திருத்தங்களுடனும்‌ புதிய கருத்துகளுடனும்‌ புதிதாக 
வடிவமைத்து மறுபதிப்புச்‌ செய்து வெளியிட எமது நிறுவனத்திற்கு 
அனுமதி அளித்த ஆசிரியரின்‌ புதல்வர்‌ திருமிகு அ. சிதம்பரநாதன்‌ 
அவர்கள்‌ மற்றும்‌ அவரது சகோதரிகள்‌ அனைவருக்கும்‌ எமது மனப்‌ 
பூர்வமான நன்றிகள்‌! 


இம்முயற்சியில்‌ என்‌ துணை நின்று வழிநடத்தியவர்‌ மனைவி 
இ.சா. பர்வீன்‌ சுல்தானா அவர்கள்‌. 


இத்தொகுதிகளின்‌ உருவாக்கப்பணியில்‌ என்‌ அலுவலகப்‌ 
பணியாளர்களுடன்‌ சேர்ந்துகொண்டு என்‌ சிந்தனைக்கு வலுச்‌ 
சேர்த்து உழைத்தவர்‌, மதுரை அமெரிக்கன்‌ கல்லூரி, தமிழ்த்‌ துறை 
விரிவுரையாளர்‌ நண்பர்‌ உல. பாலசுப்பிரமணியன்‌ அவர்கள்‌. 


உத்வேகம்‌ கொடுத்து எம்மை உழைக்க வைத்தவர்‌ தமிழக 
சட்டமன்ற சபாநாயகர்‌ காளிமுத்து ஐயா அவர்கள்‌. தோள்கொடுத்து 
உதவியவர்கள்‌ : மதுரை வணிகவரி உதவி ஆணையர்‌ திரு.தேவேந்திர 
பூபதி, நண்பர்‌ சி. ஆறுமுகம்‌, அமுத நிலையம்‌ உயர்திரு வீரபாகு, 
மைத்துனர்‌ காலிப்‌ அல்தாப்‌, மைத்துனர்‌ முகமது தானியெல்‌, திரு. 
முருகன்‌ (முருகன்‌ பேப்பர்ஸ்‌), எனது தம்பிகள்‌ வே. உதயசூரியன்‌, 
வே. சிற்றரசு, அண்ணன்‌ கோணங்கி, நண்பர்‌ பிரபாகர்‌ ஜெயராஜ்‌, 
எம்‌. ஜெயசந்திரன்‌, ஜெ.சந்திரா, நண்பர்கள்‌ நாசர்‌, சாகுல்‌, ஆனந்த்‌. 


எமது நிறுவனப்‌ பணியாளர்கள்‌ :ஜெ. கலைவாணி, அ. ஜெயந்தி, 
எஸ்‌.என்‌.விஜயகுமார்‌, ஜெ.சரவணன்‌, ஜெயகுமார்‌, தனசேகர்‌, பால 
சுப்பிரமணியன்‌, பஹிமா, மெஹபூப்‌ சுபுஹானி, சைதாபானு, கயல்‌ 
விழி, தேன்மொழி, பாத்திமா, சுகுணா, அனுராதா, சுமதி, தேவி, ஜாய்ஸ்‌, 
நஸ்ரின்‌, நஜீலா, சரஸ்வதி, தமிழ்ச்செல்வி, ஈஸ்வரி, திலகவதி, சித்ரா, 
கவிதா, வசந்தி, ராஜேஸ்வரி, ஷமா, கல்பனா, சைய 'துஅலி பாத்திமா, 
ஜோதி, நிஷா, கலா, பவானி, ராணிசித்ரா, மல்லிகா, அம்மு, ரதிதேவி 


இதனால்‌ சகலமானவருக்கும்‌ எமது நன்றிகள்‌. 


6 


ஜி இ mA 


1 
N= 


பொருளடக்கம்‌ 


9ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ 16ஆம்‌ நூற்றாண்டு வரையிலான 
வரலாற்றுத்‌ தொகுதிகளில்‌ இடம்பெற்ற 
மேற்கோள்‌ - சிறப்புப்‌ பெயர்‌ - பொருள்‌ 
அகராதிகளின்‌ தொகுப்பு 


9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 13-37 
9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 38- 40 
10ஆம்‌ நூற்றாண்டு 41~ 62 
11ஆம்‌ நூற்றாண்டு 63 - 83 
12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 84 - 104 
72ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 105 - 122 
18ஆம்‌ நூற்றாண்டு 129 - 141 
14ஆம்‌ நூற்றாண்டு 142 - 768 
75ஆம்‌ நூற்றாண்டு 164 - 185 
16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 186 - 202 
16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 203 - 218 
16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 3 219 - 242 
17ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 243 - 244 


9ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ 16ஆம்‌ நூற்றாண்டு வரையான 
வரலாற்றுத்‌ தொகுதிகளில்‌ 
ஆராயப்‌ பெற்ற நூல்களின்‌ பட்டியல்‌ 


9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 247 
9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 248 
10ஆம்‌ நூற்றாண்டு 248 
11ஆம்‌ நூற்றாண்டு 250 
12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 251 
12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 252 
13ஆம்‌ நூற்றாண்டு 254 

256 


14ஆம்‌ நூற்றாண்டு 


15ஆம்‌ நூற்றாண்டு 258 
16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 261 
16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 263 
16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 3 265 


59௦௦ 


பத த அவ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


9ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ 16ஆம்‌ நூற்றாண்டு வரையான 
வரலாற்றுத்‌ தொகுதிகளில்‌ இடம்பெற்ற 
அட்டவணைகளின்‌ தொகுப்பு 
௨௦௦ 


அட்டவணைகள்‌ 


9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 இல்‌ இடம்‌ பெற்றவை 


பெருந்தேவனார்‌ 

உரையிடையிட்ட 

பாட்டுடைச்‌ செய்யுள்‌ - சம்புகாவியம்‌ 
உரிச்சொல்‌ பெயர்‌ அட்டவணை 
நிகண்டுப்‌ பிரிவு - ஒப்புமை அட்ட வணை 
நிகண்டுகளின்‌ யாப்பு வளர்ச்சி 

சேந்தன்‌ பெயர்‌ அட்டவணை 

அச்சான நிகண்டுகளின்‌ 

வரலாற்று அட்டவணை 

புறப்பொருள்‌ வெண்பாமாலை 

திணை துறை அட்டவணை 

தமிழ்‌ மன்னர்‌ பரம்பரை 

பாரத நூல்‌ அட்டவணை 
நிகண்டுகளின்‌ வரலாற்று அட்டவணை 
அசிரியர்‌ பெயர்கால அட்டவணை 
ஆசிரியர்‌ கால ஒப்புமை அட்டவணை 


௦௦௦9 


அட்டவணைகள்‌ 


270 


277 
272 
273 
274 
275 


276 


277 
278 
280 
281 
283 
285 


9ஆம்‌ நாற்றாண்டு - பாகம்‌ 2 இல்‌ இடம்‌ பெற்றவை 


திருவாய்மொழி வியாக்கியானங்கள்‌ 
ஆழ்வார்‌ வரிசைமுறை 

இராமானுசர்‌ நூற்றந்தாதி வரிசைமுறை 
தூல்களில்‌ ஆழ்வார்‌ வரிசைமுறை 
நாலாயிரப்பாடல்‌ பிரபந்தத்‌ தொகை 
பாண்டியர்‌ பரம்பரை அட்ட வணை 


99௦ 


286 


287 
288 
289 
290 
292 


டி ஜல து டு ஆலு ஒர 


ஜே) 193 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 70ஆம்‌ நூற்றாண்டு 


அட்டவணைகள்‌ 


10ஆம்‌ நூற்றாண்டு நாலில்‌ இடம்‌ பெற்றவை 


தமிழ்க்‌ காப்பிய அட்டவணை 

திருக்குறள்‌ - பால்‌ இயல்‌ அட்டவணை 
நிகண்டுகளின்‌ வளர்ச்சி 

நிகண்டுகளின்‌ பிரிவு - ஒப்புமை அட்டவணை 
நிகண்டுகளின்‌ வரலாற்று அட்டவணை 
பாட்டியல்‌ அட்டவணை 

பன்னிரு பாட்டியல்‌ - ஆசிரியர்‌ பாடல்‌ தொகை 
முச்சங்க வரலாறு - 

பதினொரார்‌ திருமுறை அட்டவணை 
பட்டினத்தார்‌ மூவர்‌ 

பன்னிரு திருமுறை - இயலும்‌ இசையும்‌ 
திருவிசைப்பா அட்டவணை 

பிறவகை இலக்கிய அட்டவணை 

சோம அரசர்‌ பரம்பரை 

ஆசிரியர்‌ பெயர்‌ கால அட்டவணை 
ஆசிரியர்‌ கால ஒப்புமை அட்டவணை 


0 
அட்டவணைகள்‌ 


17ஆம்‌ நூற்றாண்டு நாலில்‌ இடம்‌ பெற்றவை 


ஐந்திலக்கண நூல்‌ அட்டவணை 
திருவிசைப்பா அட்டவணை 

திருமுறை ஆசிரியர்களின்‌ காலம்‌ 
தொல்காப்பிய உரைப்‌ பதிப்புக்கள்‌ 

சோழ அரச பரம்பரை - 9,1! நூற்றாண்டுகள்‌ 
ஸ்ரீ வைஷ்ணவ ஆசாரிய பரம்பரை 
அசிரியர்‌ பெயர்‌ கால அட்டவணை 
ஆசிரியர்‌ கால ஒப்புமை அட்டவணை 


oo 


293 
295 
297 
298 
299 
302 
303 
304 
305 
309 
310 

௮77 
313 
314 
315 
3177 


318 
320 
322 
325 
328 
329 
331 
333 


வ இடு உம ௨0 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


அட்டவணைகள்‌ 


பிரபந்தங்களின்‌ பாட்டுடைத்‌ தலைவா்‌ 
பரணி இலக்கிய அட்டவணை 

புராண அட்டவணை 

சோழர்‌ இராசபாரம்பரியம்‌ - உலாக்கள்‌ 
கலிங்கத்துப்‌ பரணியும்‌ தக்கயாகப்‌ பரணியும்‌ 
உத்தரகாண்டம்‌ - படலம்‌, பாட்டு 
அவ்வையார்‌ அறுவர்‌ 


2௦௦ 


12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 இல்‌ இடம்‌ பெற்றவை 


334 
335 
337 
339 
343 
345 
348 


72ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 இல்‌ இடம்‌ பெற்றவை 


உட ஆலு ஷர 


த தல ஏத அ லு 


இலக்கிய இலக்கண உரைகள்‌ 

அடியார்க்கு நல்லார்‌ உரையின்‌ அதார நூல்கள்‌ 
அருங்கலச்‌ செப்பின்‌ பொருட்‌ பாகுபாடு 
சோழ பான்னர்‌ பரம்பரை - நூற்றாண்டு 12,13 
ஆசிரியர்‌ கால ஒப்புமை அட்டவணை 
ஆசிரியர்‌ பெயர்‌ கால அகராதி 


௦௦ 
அட்டவணைகள்‌ 


29ஆம்‌ நூற்றாண்டு நாலில்‌ இடம்‌ பெற்றவை 


எட்டுத்தொகை உரைகள்‌ 

பாட்டியல்‌ நூல்கள்‌ - யாப்பு- காலம்‌ 
வைணவகுரு பரம்பரை நூல்களின்‌ அட்ட வணை 
திருவாய்மொழி வியாக்கியானங்கள்‌ 

சோழர்‌ வரலாறு 

சோழர்பரம்பரை 

பாண்டியர்‌ பரம்பரை 

வைணவ பரம்பரை 

ஆசிரியர்‌ பெயர்‌ கால அட்டவணை 

அசிரியர்‌ கால ஒப்புமை அட்டவணை 


௦௦௮ 


349 
352 
354 
355 
356 
357 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நாற்றாண்டு 


அட்டவணைகள்‌ 


14ஆம்‌ நூற்றாண்டு நாலில்‌ இடம்‌ பெற்றவை 


1. ஆசிரியர்‌ பெயர்‌ - கால அட்டவணை 377 
2. ஆசிரியர்‌ கால ஒப்புமை அட்டவணை 381 
3. பரம்பரை விளக்க அட்டவணை 
7. சிற்றம்பல நாடிகளின்‌ மாணாக்கர்‌ 383 
2. சம்பந்த முனிவரின்‌ மாணாக்கர்‌ 384 
3. காஞ்சிஞானப்பிரகாசர்‌ அதன பரம்பரை 385 
4. காவைஅம்பலநாதத்‌ தம்பிரான்‌ பரம்பரை 386 
5. கண்ணுடைய வள்ளல்‌ பரம்பரை 387 
6. திருவாவடுதுறை ஆ$ன பரம்பரை 388 
7. தருமபுர ஆதீன பரம்பரை 389 
8. கமலைஞானப்பிரகாசரின்‌ மாணாக்கர்‌ 390 
௦௦௦ 
அட்டவணைகள்‌ 


75ஆம்‌ நாற்றாண்டு நாலில்‌ இடம்‌ பெற்றவை 


1. வடமொழி௫பதேச காண்டம்‌ 


தமிழ்‌ உபதேச காண்ட 
அத்தியாய அட்டவணை 39 
2. ஆசிரியர்‌ பெயர்‌ - கால அட்டவணை 392 
3. ஆசிரியர்‌ கால ஓப்புமை அட்டவணை 396 
௦௦௦ 
அட்டவணைகள்‌ 


76ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 இல்‌ இடம்‌ பெற்றவை 


7. புராணாம்பாடிய தென்காசிப் பாண்டியர்‌ 

மரபுவிளக்கம்‌ 397 
2. பாண்டியரும்‌ அவர்‌ செய்த நூல்களும்‌ 398 
3. இலிங்க புராணமும்‌ உத்தர காமிகமும்‌ 399 


4. வைணவ புராணங்கள்‌ 400 


1 


12 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


5. புராண அசிரியர்‌ செய்த பிற நூல்கள்‌ 

வடமொழிப்‌ பாகவத அட்டவணை 

7. 16 அம்‌ நூற்றாண்டு புராண ஆசிரியரின்‌ 
டிற நூல்கள்‌ 

8. 16ஆம்‌ நூற்றாண்டு- புராண அசிரியர்‌ 
-சைவம்‌ - பெயர்‌ கால அட்டவணை 

9. 16ஆம்‌ நூற்றாண்டு- புராண ஆசிரியர்‌ 
- வைணவம்‌ - பெயர்‌ கால அட்டவணை 


> 


10. அகோரசிவம்‌ 
௦௦0௦ 


அட்டவணைகள்‌ 


407 
402 


404 


406 


408 
409 


16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 இல்‌ இடம்‌ பெற்றவை 


1.  உவமான சங்ெக நூல்கள்‌ 470 
2. மாறனலங்கார அணிவகைகள்‌ 41 
3. அணியிலக்கண அட்டவணை 472 
4. தருமபுர ஆதீன பரம்பரை 413 
5. சூரியனார்‌ கோயில்‌ ஆதீன மரபு 415 
6. ஞானப்பிரகாசர்‌ பெயர்‌ அட்ட வணை 476 
7. மறைஞான சம்பந்தர்‌ 418 
8. கமலைஞானப்பிரகாசரின்‌ மாணாக்கர்‌ 419 
9. ஆசிரியர்‌ கால ஒப்புமை அட்டவணை 420 
10. பரஞ்சோதி 422 
௦௦௦ 
அட்டவணைகள்‌ 
16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 3 இல்‌ இடம்‌ பெற்றவை 
1. மறைஞான தேசிகர்‌ முன்னோர்‌ 423 
2. ஆசிரியர்‌ கால ஒப்புமை அட்டவணை 424 
3. ஆசிரியர்‌ பெயர்‌ கால அட்டவணை 426 
4. அம்பிகாபதி 430 
5. தத்துவப்பிரகாசர்‌ 431 


ooo 


9ஆம்‌ நூற்றாண்டு 
முதல்‌ 
16ஆம்‌ நூற்றாண்டு 
வரையிலான 
வரலாற்றுத்‌ தொகுதிகளில்‌ இடம்பெற்ற 
மேற்கோள்‌ - சிறப்புப்‌ பெயர்‌ - பொருள்‌ 


அகராதிகளின்‌ 
தொகுப்பு 


அக்குரோணி 
அகராதி 
அட்டமூர்த்தம்‌ 
அத்திரி 
அப்பி 
அரிணம்‌ 
அருவந்தை 
அருளிப்பாடு 
ஆரிடம்‌ 
ஆரியர்‌ 
இசை 
இந்திரகாளியம்‌ 
ஈண்டன்‌ 
ஈழம்‌ 

ஊரகம்‌ 
எயிறு 
கடுவாய்‌ 
கதுமென 
கந்தம்‌ 
கலம்பகம்‌ 
கலாவியல்‌. 


சொல்லாட்சியும்‌ பொருளும்‌ 


32 
69,77 
223 
136 
314 
306 
101 
31 

9 
134 
54,237 
93 


கலைக்கோட்டுத்தண்டு 83 


கழகம்‌ 
கற்பம்‌ 


காக்கைபாடினி 


காஞ்சி 
காரிகை 
கொடிநிலை 
கோயில்‌ 


சத்தியவாக்கியன்‌ 


சந்தஸ்‌ 
சரபம்‌ 
சாணம்‌ 


14 


106,138 
104 


சாப்பை 

சிட்சை 

சுகதன்‌ 

சுரும்பு 

சேந்தன்‌ 

சேறை 

சோறு இரண்டு 
டிக்ஷனரி 
தக்காணியம்‌ 
தண்ணடைநல்கல்‌ 
தத்துவம்‌ இருபத்தைந்து 


நிருபதுங்க ராகம்‌ 
நுளம்பு 

நெய்‌ 

நேர்‌ 

நேரிசை 
நைகண்டுகம்‌ 
நைகமம்‌ 

பசு 

பஞ்ச காவியம்‌ 
பஞ்ச மரபு 
பதிகர்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 7 


பரராஷ்டிரத்து க்ஷத்திரியர்‌ 


பல்‌ 

பல்லவர்‌ 
பாகவதர்‌ 
பாட்டியல்‌ 
பாசாண்டத்துறை 
டாரசவ முனிவர்‌ 
புணை 

புராண சாகரம்‌ 
யூரி 
பெருந்தேவன்‌ 
மடம்‌ 

மணம்‌ எண்வகை 


15 
136 
712 
no 
215 
150 


ட 


மதிதரர்‌ 
மாவிந்தம்‌ 
மித்திர பாந்தவத்தார்‌ 
முப்பெட்டு 
மூரற்கை 
யாமளேந்திரர்‌ 
யாமளை 
வள்ளி 
விவஸ்தை 
விளக்கம்‌ 
வியாகரணம்‌ 
வெள்ளி 


4 


782 
35 
31 

31 
158 
93,218 
222 
205 

15 

9 

67 
206 


5 


மேற்கோள்‌ செய்யுள்‌ முதற்‌ குறிப்பு 


அகநிலை மரு 
அங்கட்பொது 
அங்கதுபோய 
அடுத்தல்‌ 
அண்ணல்செம்‌ 
அதிர்குரல 
அந்தகன்‌ 
அந்தணர்கள்‌ 
அந்தணர்‌ 
அந்நாற்‌ சொற்‌ 
அப்பம்‌ பிட்டு 
அமருழந்து 
அமுதம்‌ 
அரக்கரை 
அருணெறியா 
அலங்கலணி 
அவ்வாய்மக 
அவைதாம்‌, நீரே 


அவைதாம்‌, பிள்ளை 


அழகும்‌ 
அறந்தரு 
அறநிலை 
அறம்பொரு 
அறனும்‌ ஈகை 
அன்றைப்பக 
ஆக்கப்படு 
ஆக்கை குலை 
ஆட்குலாம்‌ 
ஆடல்‌ அமர்‌ 
ஆணைப்பெயரே 
ஆதிஅயன்‌ 
ஆதிபகவ 
ஆதியரி 
ஆநிரை 
ஆமினிமூப்‌ 


k 


185 
185 
156 
169 
105,124,318 
285 
வில்‌ 
27 
197 
155 
742 
148 
740 
124 
303 
286 
56 
223 
224 
145 
228 
91147188 
148 
180 
55 


ஆய்மணி 
ஆயாது 
ஆர்கலிஞால 
ஆரணங்கு 
ஆரிடச்செய்‌ 
ஆற்றினுண 
ஆறங்கஞ்‌ 
ஆறங்கம்‌ 
ஆனையூற்றின்‌ 
இசைப்படு 
இசையிற்‌ 
இந்தப்புவி 
இருவர்க்கும்‌ 
இலகொளிய 
இளையமகளி 
இன்றுபக 
இன்றுபூசை 
இன்னமிழ்தம்‌ 
இனமலர்க்‌ 
ஈட்டுபுகழ்‌ 
ஈரிதழி 
உகுநெற்பல 
உடன்படல்‌ 
உடையைவாழி 
உண்டியால்‌ 
உண்டியுட்‌ 
உண்திரையின்‌ 
உயர்குடி 
உருபுமுதல்‌ 
உருவே 
உரைவறம்பி 
உலகமூன்று 
உலகிற்செய்‌ 
உலும்பினி 


234 


167 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


உற்றாரை 
ஊசல்மற 
ஊளசலாள்‌ 
ஊர்கதிண்‌ 
ஊரும்‌ அர 
எஃகுமே 
எங்கள்குபூ. 
எட்டிவை 
எடுப்பான்‌ 
எண்ணிகந்த 
எண்ணியஎழு 
எப்பொருளும்‌ 
எய்கணைவிழு 
எல்லாப்படி 
எல்லையினி 
எழுதெழின்‌ 
என்பசி 
என்றுதானுல 
என்னையானே 
எனதேகலை 
ஏறுதழுவு 
ஒத்தகுல 
ஒருநெறி 
ஒருபெருந்‌ 
ஒருவர்க்கொரு 
ஒன்பதினா 
ஒன்றிலிரண்‌ 
ஓடுகிற 
ஓமமறை 
ஓரை விரை 
கட்டுரை வகை 
கட்புலனல்லா 
கண்ணவனை 
கண்ணன்கன்‌ 
சுண்வாி 
கணிதம்நிரு 
கதுவாய்‌ 
கம்பலை 
கரிபத்து 
கரியின்‌ முனம்‌ 
சருங்கலி 
கல்லினைக்‌ 
கல்லும்‌ உலோ 
கல்வியால்‌ 


25,26 
288 
288 
185 
287 
255 


கலாவல்‌ 
கவித்தல்‌ 
களவால்‌ 
கற்றநாவி 
கன்றி எயிறு 
காணப்பட்ட 
காதல்‌ ஈகை 
கார்மேக 
காரணத்தாற்‌ 
காரார்‌ தோகை 
காவிய இய 
குருட்டினை 
குளிறு முரச 
குறங்கு செறி 
கூறியகூற 
கூறியது 
கெழுதகை 
கேழ் கிளர்‌ 
கொடைமைம்‌ 
கொண்டவோர்‌ 
கொந்தலர்‌ தார்‌ 
கொம்புயர்‌ 
கொய்தளிர்‌ 
கொலையால்‌ 
கொன்றைவே 
கொன்னவில்‌ 
கோழியும்‌ 
சகசமுமா 
சங்கிலிநுண்‌ 
சதிராக 
சார்த்துவன 
சான்றோருவ 
சிந்தாமணி 
சிந்தாமணியாம்‌ 
சிம்புள்வா 
சிறப்பில்‌ 
சீர்கெழு 
கிருறும்பா 
சுத்தம்மறை 
சூடி யவான்‌ 
செங்கை 
செந்தழலின்‌ 
செந்தான 
செந்நெலங்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


செப்பும்குறி 
செம்பொற்‌ 
செல்லல்‌ தீ 
செல்லாமை 
சேறவர்‌ 
சொல்லியகல்‌ 
சொல்லியநற்‌ 
கண்டடைந்த 
தந்திமுக 
தந்துழீ 
தமிழ்தழிஇ 
தமிழியல்‌ 
தலைகொணர்‌ 
தனக்கும்‌ 
தாரபட்டங்‌ 
தாளாளரல்‌ 
தானமுயற்கி 
திடமொழி 
திருத்தேர்‌ 
திருந்துதிரு 
திருதுதல்‌ 
திருவின்செம்‌ 
திருவினாசி 
துக்கந்துடை 
துளியொடு 
தூய்மை 
தெம்முனை 
தெய்வம்‌உணா 
தெய்வமாக 
தெரிதருபிங்‌ 
தேவர்க்கும்‌ 
தேனோங்கு 
தொடர்ந்து 
தொடுகழல்‌ 
தொழுமடியர்‌ 
தடையூது 
நந்திகலம்‌ 
நல்கெனின்‌ 
நல்லநா 
நல்லம்பர்‌ 
நல்லிசைஅம்‌ 
தறையிட்ட 
தனிமிகுசுர 
நாடும்களரு 


18 


237 
724 
125 
79 
179 
269 
239 
228 
131 
182 
776 
77 
310 
309 
258 
257 
167 
125 
275 
314 
191 
286 
232 
55. 
228 
182 
210 
63 
779 
156 
270 
18 
294 
226 
307 
192 
280 
793 
238 
729 
724 
296 
152 
52 


நாடே பிறர்‌ 
நித்திலங்‌ 
நினைக்கிலை 
நினைவுக்கு 
நீர்பலகான்‌ 
நீரின்கட 
நீலதிறத்தன 
நிலநெடுங்‌ 
நிலமே 
நுவற்சி 
நூலவரா 
நெறிவழி 
நேரினமணி 
பஞ்சவர்க்கு 
படைக்கும்‌ 
படை குடி 
பண்டே யிறநத்‌ 
படையும்‌ 
பண்ணல்பரி 
பண்ணால்‌ 
பத்துத்துவ 
பதாதிமும்‌ 
பதிகர்‌ 
பரிசில்‌்ஈயா 
பருதிக்கரு 
பருதியாயிர 
பல்லாயிர 
பழுப்புடை 
பள்ளமுது 
பன்னியபண்‌ 
பாசடைப்‌ 
பாடாண்‌ 
பாடியசெய்‌ 
பிரமம்பிர 
பிறப்புநிலை 
புத்தன்‌ சிறப்‌ 
புத்தன்தாய்‌ 
புரைத 
புலவி நீக்கிய 
பூரிகம்‌ 
பூவிற்கு 
பெயரிவை 
பெயரெழுதி 
பெருஞ்சேந்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


பேராண்மை 
பேரிகை 
பைஞீலம்‌ 
பொரய்தீர்‌ 
பொய்யகல 
பொய்யில்‌ 
பொருப்படை 


பொருப்பரையன்‌ 


யொள்ளா 
மக்கட்ப 
மக்கள்தாமே 
மஞ்சுசூழ்‌ 
மடவரன்‌ 
மண்டலமாய்‌ 
மண்ணிடைப்‌ 
மண்ணெலாம்‌ 
மயங்காத 
மருந்து: 
மல்லூர்‌ 
மலர்மிசை 
மலைசுமை 
மற்றுந்தொட 
மறக்குறும்‌ 
மன்ணர்மட 
மன்னனே 
மன்னியசிற 
மன்னுபுகழ்‌ 
மன்னுபொதி 
மனத்தது 
மனைச்குப்‌ பாழ்‌ 
மா என 
மாட்டாதே 
மாதவனே 
மாவென்று 
பமிக்கதனங்‌ 
முக்கட்‌ கூட்ட. 


154 
256 
௯ 
207 
197 
200 
78 
296 
280 
57 
155 
229 
178 
295 
1775 
284 
203 
309 
786,258 
256 
725 
2 
123 
204 
53 
190 
296 
239 


- 


- 


முதற்காரண 
மும்மணிக்‌ 
மும்மைப்புவ 
முல்லைக்கு 
முற்றவப்பய 
முன்னிலை 
வடதிசை 
வடருூரற்க 
வடிவுபெய 
வடிவுமுதன்‌ 
வண்ணமலர்‌ 
வண்மையால்‌ 
வம்பவாவி 
வருணக்காப்‌ 
வருநற்க 
வன்மைபட 
வாடாப்போதி 
வார்தல்‌ 
வாரிபெருக 
வான்தோய்‌ 
வானம்‌இறை 
வானாடும்‌ 
வானுறு 
விட்டிடினென்‌ 
வித்தகர்செய்‌ 
விதியால்‌ 
விளம்பனத்‌ 
வினைபயன்‌ 
வினையுவமம்‌ 
வெட்சிநிறை 
வெல்லாமல்‌ 
வேலையொலி 
வேற்கண்‌ 
வைக்கும்‌ தவம்‌ 
வையமகளை 
ஸக்ருதம்‌ 


டட 


167 
158 
274 
198,207 
123 
179 
230 
122 
166767 
167 
256 
107 
180 
747 
723 
244 
300 
244 

21 

180 
197 
105 
279 
207 
54 

308 
7157 
152 
153 
90,213 
281 

77 

33 

270 
193,198 
291 


1 


சிறப்புப்‌ பெயர்‌ - பொருள்‌ அகராதி 


அக்கள நிம்மடி 281 
அக்குரோணி - 22 
அகத்தியம்‌ 67 
அகத்திய முனிவர்‌ 100 
அகத்தியர்‌ பாட்டியல்‌ 221 
அகத்தியனார்‌ 93 
அகநானூறு 2 
அகப்பொருள்‌ - நம்பி 214 
அகப்பொருள்‌ பாடிய 
கல்லாடர்‌ 225 
அகப்பொருள்‌ விளக்கம்‌ 177 
அகராதி 69 
அகராதி நிகண்டு 9 
அகவல்‌ வெண்பா 229 
அகளங்கன்‌ 1234 
அகோரன்‌ 704 
அங்கநாடு 293 
அங்க மாலை 267 
அசுவத்தாமன்‌ 13 
அசுரம்‌ 9 
அசுவசேனன்‌ 27 
அசுவமுகி 36 
அட்ட மங்கலம்‌ 236 
அட்ட மூர்த்தி 223 
அடிகளத்தை 135 
அடியவர்‌ திருக்கூட்டம்‌ 770 


அடியார்க்கு நல்லார்‌ 48, 85, 233 
-உரை 212 


அடையாளப்பூ 201 
அணியியல்‌ 153 
அணியியலுடையார்‌ 181 
அத்திகிரி மன்னும்‌ பெருமான்‌ 6 
அத்திகிரி வரதராசனார்‌ 6 
அத்தியூர்‌ 38 
அத்திரி 136 


2 


அத்தினாபுரம்‌ 2 
அதிதெய்வம்‌ 243 
அதிதேவதை 209 
அந்தணர்‌ 21,203 
அந்தத்துப்பொருள்‌ 725 
அந்தாதி 126 
அப்பர்‌ 133 
அப்பர்‌ தேவாரம்‌ 135 
அபயன்‌ 134 
அபராசிதவர்மன்‌ 247 
அபராண்ணிய தரித்திரன்‌ 19 
அபிடேகம்‌ 717 
அபிமன்னன்‌ 77 
அம்பர்‌ 727 
அம்பர்‌ காவலன்‌ 105 
அம்பர்‌ கிழான்‌ 727 
அம்பர்கிழான்‌ அருவந்தை 727 
அம்பர்ச்சேந்தன்‌ 777 
அறவாணன்‌ கப்‌. 221 
அறிமடம்‌ 101 
அறிவர்‌ 205 
அறிவன்‌ 266 
அறிவனார்‌ 218 
அறிவுடை அரனார்‌ 245 
அறுவகைப்‌ பிரபந்தங்கள்‌ 227 
அம்பிகை 105 
அம்மனை 270 
அமித சாகரர்‌ 230 
அன்பில்‌ செப்பேடுகள்‌ 778 
அனவரத விநாயகம்பின்ளை 162 
அனீகம்‌ 34 
அம்பிகையத்தாதி 105 
அவனிநாரணம்‌ 293 
அவனிநாரணன்‌ 293 
அயோத்தி 140 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


அர்த்தரதர்‌ 22 
அர்த்தநாரீசுவர வடிவு 295 
அரக்கியர்‌ 306 
அரங்கம்‌ 40 
அரங்கத்துப்‌ 

பாடப்பெறாதவர்‌ 242 
அரங்கேற்றுக்காதை 92 
அரசர்‌ 31,147, 212 
அரசர்‌ ஐந்தொழில்‌ 212 
அரசவார்கை 149,212 
அரசன்‌ 148 
அரட்டர்‌ 704 
அரண்மனை மேடு 183 . 
அரனரங்கத்தொகை 246 
அராவான்‌ 2 
அரிசிலாறு 121 
அரித்துவாரம்‌ 140 
அரியலூர்ச்‌ சமீன்தார்‌ 727 
அருகமதம்‌ 84 
அருகன்‌ 58,732 
அருகன்‌ கோயில்‌ 58 
அருச்சுனன்‌ 71,14,23 


அருட்பாசுரத்தொகுப்பு 267 
அருணந்திசிவாசாரியர்‌ 299 


அருந்ததி 154 
அருந்தமிழ்‌ 216 
அரும்பதவுரை 141 
அரும்பதவுரை காரர்‌ 159 
அரும்‌ பொருள்விளக்க 
நிகண்டு 74,162 
அருவந்தை 101 
அருவந்தைக்குடி. 122 
அருவந்தைச்‌ சேந்தன்‌ 707 
அலம்புசன்‌ 74 
அவ்வை 128 
அவந்தி 140 
அவிநயநெறி ன்‌ 
அவிநயம்‌ 86,93 
அவிநயனார்‌ & 
அவுணன்‌ 1s 
அவையமுல்லை 272 
அழகர்‌ திருமலை 6 
அஜாத சத்துரு 302 


அக்ஷ/ள்ஹிணி 32 


ஆசாரக்கோவை 
ஆசாள்‌ 
ஆசாரியர்‌ 
ஆசிரிய நிகண்டு 
ஆசிரியப்பா 
ஆசீவகம்‌ 
ஆசீவகர்‌ 
ஆசுரம்‌ 
ஆடவர்‌ குணம்‌ நான்கு 
ஆடிஸ்ஸி 
ஆடுகோட்பாட்டுச்‌ 
சேரலாதன்‌ 
ஆடைவகை 
ஆண்டாள்‌ 
ஆண்டிப்புலவர்‌ 
ஆண்பாற்‌ காஞ்சி 
ஆதித்த சோழன்‌ 
ஆதித்தன்‌ 
ஆதிதிவாகரம்‌ 
ஆதி நிகண்டு 
ஆதியிற்‌ பொருள்‌ 
ஆதிவாயிலார்‌ 
ஆப்பிரிக்க யானை 
ஆம்பலங்குழல்‌ 
ஆய்ச்சியர்‌ குரவை 
ஆயிடைய்பிரிவு 
ஆர்க்காட்டுக்‌ கூற்றம்‌ 
ஆராவமுதன்‌ 
ஆரிடச்‌ செய்யுள்‌ 
ஆரிடம்‌ 
ஆரித கோத்திரம்‌ 
ஆரியம்‌ 
ஆரியர்‌ 
ஆருகதம்‌ 
ஆவஞ்சி 
ஆழ்வார்‌ 
ஆழ்வார்கள்‌ 
ஆழ்வார்‌ பாகரம்‌ 
அளத்தி 
ஆளுடைய பிள்ளையார்‌ 
ஆற்றுப்படை 
ஆனூர்‌ 
இசை 


இசைத்தமிழ்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


இசைநுணுக்கம்‌ 218 
இடைக்கருவி 243 
இடவை 772 
இடவைப்போர்‌ 772 
இதிகாசங்கள்‌ 1 
இந்தியயானை 137 
இந்திரகாளி 23 
இந்திரகாளியநெறி 223 
இந்திரகாளியம்‌ 93 
இந்திரசர்லவித்தை 277 
இந்திர யாமளர்‌ 222 
இந்திரன்‌ 13 
இயங்கரணம்‌ 192 
இயமம்‌ 748 
இயமானன்‌ 223 
இயற்றமிழ்‌ 252 
இரங்கல்‌ 270 
இரட்டை மணிமாலை 272 
இரண்டாம்‌ கல்லாடர்‌ 225 
இரண்டாம்‌ பராந்தகள்‌ 719 
இரண்டாம்‌ ஹுுணன்‌ ரர 
இராக்கதம்‌ 7 
இராகவையங்கார்‌ மு. 315 
இராசமல்லச்‌ சத்திய வாக்கியன்‌ 8 
இராசதருமம்‌ 79. 
இராசராசன்‌ 31,258 
இராத்திரி சேஷன்‌ 15 
இராமசரிதம்‌ 160 
இராம லக்ஷ்மணர்‌ 775 
இராமன்‌ 725 
இராமாயணம்‌ 7, 175 
இராமாயண வெண்பா a 
இராமசாமிப்பிள்ளை 772 
இராவணன்‌ 725 
இருதயஸ்தன்‌ 15 
இரும்பல்‌ காஞ்சி 2 


இருபத்தைந்து தத்துவங்கள்‌ 704 


இலக்கணங்கள்‌ 63,174, 249 
இலக்கண நூலெழுச்௪ 92 
இலக்கண பஞ்சகம்‌ 214 
இலக்கணம்‌ 62, 62 
இலக்கண விளக்கம்‌ 177 
இலக்கிய உரை 97 
இலக்கிய மணிமாலை 338 


22 


இலாமிச்சை வேர்‌ 242 
இலியட்‌ 2 
இளங்கோவடிகள்‌ 60 
இளந்திரையர்‌ 85 
இளம்பூரணர்‌ 42,59 
இளம்பூரணர்‌ உரை 59,91 
இளவேனிற்காலம்‌ 277 
இறையனார்‌ 84 
இறையனார்‌ களவியல்‌ 84,95 
இறையனார்‌ களவியலுரை 
84, 92,188 
-உரையாசிரியர்‌ 156 
இன்னிசை வெண்பா 229 
இன்னிசைத்‌ தொகை 236 
இனவியல்‌ 226 
ஈசன்‌ 98 
ஈசானன்‌ 104 
ஈசுவரம்த்தி 31 
ஈடு 277 
ஈழக்காசு 141 
ஈழநாட்டுப்பொற்காசு 741 
ஈழம்‌ 741 
உக்ரமகோபன்‌ 292 
உண்மை விளக்கம்‌ 77 
உடம்புமுத்திக்கு வித்து 242 
உத்தரை 73 
உதயணன்‌ 42 
உதயணன்‌ கதை 42 
உத்தியோக பருவம்‌ 10 
உதீசித்தேவர்‌ 275 
உபநிடதம்‌ 706 
உபலாவிய நகரம்‌ 322 
உம்பர்வான்‌ 317 
உமாதேவி 726 
உமாபதிசிவம்‌ 247 
உரிச்சொல்‌ 66 
உரிச்சொல்‌ நிகண்டு 66 
உருத்திரன்‌ 243 
உரைகள்‌ 172,257 
உரைப்பாயிரம்‌ 237 
உரையாசிரியர்‌ 237 
உலகாயதம்‌ 147 
உலா 158 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நாற்றாண்டு - பாகம்‌ 7 


உலூகன்‌ 

உலேபா முத்திரை 

உவமான சங்கிரகம்‌ 

உவமானம்‌ 

உழவன்‌ வென்றி 

உழிஞை 

உறையூர்‌ 

அன்ப 

எகிப்து 

எட்கசிவு 

எட்டுத்தொகை 

எண்காற்புள்‌ 

எண்பெருந்தொகை 

எண்வகை மணம்‌ 

எதுகை மோனையமைப்பு 

எத்திரவாவி 

எயிறு 

எவ்வுளூர்‌ ராமசாமிச்‌ 
செட்டியார்‌ 

எழுகூற்றிருக்கை 

ஏகம்பவாணன்‌ 

ஏகாந்தம்‌ 

ஏலாதி 

ஏறு தழுவுதல்‌ 

ஏறூர்தி 

ஐவர்‌ 

ஐதிகப்புள்‌ 

ஐங்குறு நூறு 

ஐந்தாம்‌ வேதம்‌ 

ஐந்திலக்கணம்‌ 

அம்பால்‌ 

ஐம்பூதங்கள்‌ 

ஐம்பெருங்காப்பியம்‌ 

ஐயம்பேட்டை 

ஐயரவர்கள்‌ 

ஐயன்‌ ஆரிதனார்‌ 

ஓட்ட க்கூத்தர்‌ 

ஒருவந்தம்‌ 

ஓம்படை 

கங்கர்‌ 

கங்கவாசன்‌ 

கச்சி 

கச்சி உலகளந்த பெருமாள்‌ 

கச்சி ஏகம்டார்‌ 

கச்சிப்‌ பெருமான்‌ கோவில்‌ 


16 
100 
2 


கஞ்சனார்‌ 
கட்டனைக்கலித்துறை 
கடம்பூர்‌ 
கடல்கோள்‌ 

கடாரம்‌ 

கடுகு பெருந்தேவனார்‌ 
கடுவாயப்பறை 

கடை ச்சங்ககாலம்‌ 
கடோர்க்கசன்‌ 
கண்டம்‌ 

கண்ட மரபு 
கணக்கதிகாரம்‌ 
கணதரர்‌ 
கணப்பொருத்தம்‌ 
கணபதி 

கணபதி துதி 

சுணம்‌ 

கதம்பம்‌ 

கதம்டார்‌ 

சதாசாரித்‌ சாகரம்‌ 
கந்தப்பையர்‌ 

கந்தம்‌ ஐந்து 
குந்துபில்லாதவன்‌ 
கந்தழி 

கந்தருவம்‌ 

சுந்துகம்‌ 

கபாடபுரம்‌ 
சுபிலபரணர்‌ 

கபிவர்‌ 

கம்பர்‌ 
கம்பராமாயணம்‌ 
கம்பவா்மன்‌ சாசனம்‌ 
கம்மாளர்‌ 

கமகன்‌ 

கமலை ஞானப்பிரகாசர்‌ 
கயாதரம்‌ 

கயாதரர்‌ 

கரடிகை 

கரந்தை 

கருங்கல்‌ திருப்பணிகள்‌ 
கருடத்துவசம்‌ 
கருடாழ்வார்‌ 

கருவூர்‌ 


கல்யாண சுத்தரமையார்‌ . 


கல்லாணக்காணம்‌ 


328 
735 
23 
133 
74,160 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


கல்லாடம்‌ 224 
கல்லாடர்‌ 224 
கல்லாடர்‌ கலாவியல்‌ 232 
கல்லாடர்‌ நூல்‌ 224 
கல்லூரி 141 
கல்வியூரி 141 
கலம்பக ஆசிரியர்‌ 272 
கலம்பக உறுப்பு 270 
கலம்பகச்‌ செய்யுள்‌ 227 

-தொகை 227 
கலம்பகப் பாட்டு 281 
கலம்பகம்‌ 226 

- பாடல்‌ தொகை 270 

- புதிய உறுப்புக்கள்‌ 270 
கலம்பகமாலை 271 

-வெண்பா 281 
கலம்பகவாசிரியர்‌ 273 
கலாவியல்‌ 227 
கலிங்கத்துப்பரணி 268 
கலித்துறை 81 
கலித்தொகை 42,226 
கலிப்பா 42 
கலியாணன்‌ 264 
,கலியாணன்‌ கதை 264 
கவியுகம்‌ 36 
கலிவெண்பா 160 
சுலைக்கோட்டுத்‌ தண்டு 84 
கலைமகள்‌ துதி 277 
கவச குண்டலங்கள்‌ 73 
கவடி. 204 
கவி 5 


கவிசாகரப்‌ பெருந்தேவனார்‌ 5 
கவியரங்கேறிய பாண்டியன்‌ 240 


கழகம்‌ 102 
கழல்‌ 102 
கழுதையேர்‌ 204 
களத்தூர்‌ 294 
களப்பாழர்‌ 321 
களப்பிரர்‌ 772 
களரியா விரை 72 
களவழிநாற்பது 213 
களவியல்‌ 92,177 

- உரைகாரர்‌ 93 
களவியற்காரிகை 1779 
களவேள்வி 204 


34 


கற்பம்‌ 
கற்புடைய மகளிர்‌ சிறப்பு 
கற்பொறி 


கற்றோன்றிமண்‌ தோன்றாக்‌ 


காலத்தே முன்றோன்றி 
மூத்தகுடி. 
கன்னன்‌ 
கனவட்டம்‌ 
கனிஷ்டர்‌ 
கஜப்பிருஷ்ட விமானம்‌ 
காக்கை பாடினியார்‌ 
காங்கேயர்‌ 
காங்கேயன்‌ 
காகி 
காசிபன்‌ 
காஞ்சி 
காஞ்சிப்‌ பொதுவியல்‌ 
காட்டுமன்னார்‌ கோயில்‌ 
காடகசோமையா 
காடவன்‌ 
காடுகாள்‌. 
காடைச்சாறு 
கர்ண்டாவனம்‌ 
காண்டீவம்‌ 
காப்பிய இலக்கணம்‌ 
காப்பியம்‌ 
காப்பியன்‌ 
காமக்காணி சேந்தன்‌ 
காமத்துப்பால்‌ 
காமன்நோன்பு 
கார்காலம்‌ 
கார்மேனிக்‌ கண்ணன்‌ 
காரிகை 
காரிகையுரை 
கார்மேனிச்‌ செங்கட்‌ 
கடவுள்‌ 
காரீயம்‌ 
காரைக்காலம்மையார்‌ 
காலிங்கர்‌ 
காவிய இயற்கை 
காவிரி 
காவிரிநாடன்‌ 
காளனாமுகர்‌ 
காளி 
காளிதாசன்‌ துதி நூல்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நாற்றாண்டு - பாகம்‌ 7 


காளிதேவி 

கானல்வரி 

கிரகம்‌ 
கிராதார்ஜுனீயம்‌ 
கிராமம்‌ 

கிரிசரம்‌ 
கிருஷ்ணமாசாரியர்‌ 
கிருஷ்ணன்‌ 
கிருஷ்ணாவதாரம்‌ 
கீதை 
கீரங்கொற்றனார்‌ 
கீரையார்‌ 
குசேலோபாக்கியானம்‌ 
குடகுட்டுவார்‌ 
குடமுருட்டி 
குண்டலகேசி 
குணகுணிப்பெயர்‌ 
குணசாகரர்‌ 
குணசோழர்‌ 
குணநாமப்‌ படலம்‌ 
குணப்பெயர்‌ 
குதிரையின்‌ ஐந்துகதி 
குதிரை வென்றி 

குந்தி 

குமாரசம்பவம்‌ 
குமாரமார்த்தாண்டன்‌ 
குமுதம்‌ 

குருக்கோடு 
குருக்கோட்டைப்போர்‌ 
குருகு 

குருஞான சம்பந்தர்‌ 
குருக்ஷேத்திரம்‌ 
குலமகன்‌ 
குலோத்துங்கன்‌ 
குவலயமார்த்தண்டன்‌ 
குதளுரை 

குறிஞ்சி 

குறுமுனி 

குறுநில மன்னர்‌ 
குறுந்தொகை 
குன்றாண்டார்கோயில்‌ 
கூத்தப்பெருஞ்சேந்தன்‌ 
கூத்தர்‌ 

கூத்து 


126 
243 
132 


கூவநூல்‌ 
கூற்றியல்‌ 
கேசக்கிரகணம்‌ 
கேதாரம்‌ 
கேரளன்‌ 
கேழற்கொடி 
கைக்கிளை 
கைலாசநிகண்டு 
கொங்கணம்‌ 
கொங்கன்‌ 
கொக்கு 
கொட்டி 
கொடிநிலை கந்தழிவள்ளி 
கொடைமடம்‌ 
கொல்லாபுரிச்சந்திரன்‌ 
கொற்றமங்கலம்‌ 

இராமசாமிப்பிள்ளை 
கொற்றவை 
கொற்றியார்‌ 
கொன்றைப்‌ பழக்குழல்‌ 
கொன்றையான்‌ 
கொன்றைவேந்தன்‌ 
கோச்செங்கணான்‌ 
கோச்சேரன்‌ 
கோச்சோழன்‌ 
கோடிகம்‌ 
கோதானம்‌ 
கோநத்தி 
கோப்பாண்டியன்‌ 
கோபாலையர்‌ 
கோமான்‌ 
கோரம்‌ 
கோவர்த்தனம்‌ 
கோவிந்தன்‌ 
கோவூர்கிழார்‌ 
கோவேறு கழுதை 
கோவை 
கோழிநூல்‌ வல்லார்‌ 

- நூல்‌ விளக்கம்‌ 

- போர்‌ 

- வென்றி 
கெளசிகப்‌ பட்டாடை 
கெளதமபுத்தர்‌ 
கெளரவர்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


சக்கரவியூகம்‌ 

சக்கரபாணி 

சசலகலாநிலைய 
அச்சுக்கூடம்‌ 

சகாதேவன்‌ 

சகுனம்‌ 

சங்க இலக்கியப்‌ பதிப்பு 

சங்க இலக்கியம்‌ 

சங்ககாலக்‌ கல்லாடர்‌ 

சங்க காலம்‌ 

சங்கநிதி 

சங்க நூல்‌ 

சங்க நூற்பாடல்கள்‌ 

சங்க நூற்பெருந்தேவனார்‌ 

சங்க மிரீஇய பாண்டியன்‌ 

சங்கயாப்பு 

சங்கயாப்புடையார்‌ 

சங்கர நமசிவாயர்‌ 

சங்கரன்‌ 

சங்கரன்‌ மாலை 

சச்சபுட வெண்பா 

சஞ்சயன்‌ 

சட்டி சர்மன்‌ 

சடையவர்மன்‌ பராந்தக 
பாண்டியன்‌ 

சதாசிவன்‌ 

சதகம்‌ 

சதாசிவ பண்டாரத்தார்‌ 

சதுர்த்தசி 

சதுரகராதி 

சத்தியவாக்கியன்‌ 

சத்தியோகாதன்‌ 

சத்திரம்‌ 

சத்திவிருடி 

சந்தஸ்‌ 

சந்தானகரணி 

சந்திரகுலப்பிரகாசன்‌ 

சந்திரன்‌ 

சம்தத்தகர்‌ 

சம்பங்கோரை 

சம்பந்தர்‌ 

சம்பிரதம்‌ 

சம்புகாவியம்‌ 

சமக்கருவி 


26 


சமணத்‌ தமிழிலக்கிய 

வரலாறு 106 
சமணப்‌ பெரியார்கள்‌ 706 
சமணர்‌ 134 
சமண்மூகர்‌ 43 
சமயக்‌ கணக்கர்‌ 307 
சமயதிவாகர 

வாமனமுனிவர்‌ 305 
சமய நூல்‌ 10,777 
சமரதர்‌ 22 
சமனிய கரணி 770 
சமூகம்‌ 34 
சமுத்திர கோஷம்‌ 295 
சயத்திரதன்‌ 74 
சயந்தம்‌ 277 
சயை 133 
சரபப்புள்‌ 106 
சரபம்‌ 706 
சரபோபநிஷத்‌ 739 
சராசந்தன்‌ 329 
சர்வாபரண பூஷிதன்‌ 15 
சல்லி 243 
சல்லிகை 243 
சல்லியம்‌ 242 
சல்லியராசன்‌ 73 
சலாகன்‌ திருமழவாடி. 174 
சவுரத்ணாவளி 243 
சளுக்கியமைபினர்‌ 108 
சனமேசயன்‌ 35 
சாக்கியர்‌ 300 
சாக்தநெறி 221 
சாகரம்‌ 313 
சாசனத்தமிழ்க்கவிசரிதம்‌ 313 
சாசனம்‌ 240 
சாத்தனார்‌ 60,307 
சாதகக்கதை 306 
சாதகங்கள்‌ 306 
சாதவாகனம்‌ 85 
சாந்தி புராணம்‌ 56 
சாந்துப்‌ பூச்சு 242 
சாமுண்டி தேவநயாகர்‌ 212 
சாமத்துப்பண்‌ 247 
சாமவேதம்‌ பாடுதல்‌ 252 
சாவகம்‌ 150 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


சாளவத்தற்குரியவன்‌ 
கவுண்டியன்‌ 

சாளவம்‌ 

சாளரபாணி 

சாளரம்‌ 

சாளுக்கியர்‌ 

சான்றோர்‌ 

சாஸ்தா 

சிகண்டி 

சிகாமணி 

சிசுபாலவதம்‌ 

சிட்சை 

சித்தாந்தத்தொகை 

சிவப்பிரகாசம்‌ 

சிங்கர்‌ 

சிங்களம்‌ 

சித்தி பரபக்கவுரை 

சித்தியார்‌ 

சித்திரச்‌ செய்யுள்‌ 

சித்திரசேனன்‌ 

சிதம்பரப்பாட்டியல்‌ 

சிதம்பரம்‌ 

சிந்து 

சிம்புள்‌ 

சிராவணை 


சிலப்பதிகார அரும்பதவுரை 


சிலப்பதிகார உரை 
சிலப்பதிகாரம்‌ 
சிவகாமியம்மை 

பிள்ளைத்‌ தமிழ்‌ 
சிவஞானசித்தி 

பரபரக்கவுரை 
சிவஞான சித்தி 
சிவஞான சுவாமி 
சிவபிரான்‌ துதி 
சிவபெருமான்‌ 

மும்மணிக்கோவை 

சிவமகாபுராணம்‌ 
சிவாத்துவித சித்தாந்தி 
சிவாலயம்‌ 
சிற்பத்தொழிற்‌ பத்துறுப்பு 
சிற்றட்டகம்‌ 
சிற்றிலக்கியம்‌ 
சிற்றுண்டி 


251 
251 
247 
251 
290 


சிற்றூர்‌ 

சிறிய திருமடல்‌ 
சிறுகாக்கை பாடினியம்‌ 
சிறுகாக்கைபாடினியார்‌ 


. சிறுதேவபாணி 


சின்சினாட்டஸ்‌ 

சின்ன கன்னையா 
செட்டியார்‌ 

சின்னமனூர்ச்‌ செப்பேடு 

சீத்தலைச்‌ சாத்தனார்‌ 

சீத்தலையார்‌ 

சீமாறன்‌ சீவல்‌ லபன்‌ 

சீராம கவி 

சிவக சிந்தாமணி 

சீவகன்‌ கதை 

சீவசம்போதனை 

சீவல்லபன்‌ 

சீனம்‌ 

சீனிவாச ஐயங்கார்‌ 

சீனிவாச பிள்ளை 

சுக்கிரன்‌ 

அகததூற்றுணிவு 

கதன்‌ 

சுக்கு 

அத்தம்‌ 

சுத்தானந்தபிரகாசம்‌ 

சுப்பிரதீபக்‌ கவிராயர்‌ 

சுப்பிரமணிய பாரதி 

சுப்பிரமணிய பிள்ளை 

சுப்பிரமணிய முதலியார்‌ 

சுவஸ்தி வசனம்‌ 

சுவேதன்‌ 

சூடாமணி 

சூடாமணி உடையார்‌ 

சூடாமணி நிகண்டு 

சூதசங்கிதை 

சூரியன்‌ 

சூலம்‌ 

சூலமொடாடும்‌ சடர்ச்‌ 
சடையோன்‌ 

குளாமணி 

ரூ ளை 

செங்கதிரோன்‌ 

செந்தமிழ்மாலை அந்தாதி 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


செந்தலை 

செம்பூட்சேயார்‌ 

செயத்திரதன்‌ 

செயிற்றியம்‌ 

செயிற்றியனார்‌ 

செய்யுள்‌ வகைமை 

செய்யுளியல்‌ 

செய்யுளியலுடையார்‌ 

செய்யுளியலுடையார்‌ 
காட்டி யபாட்டு 

செவ்வழி 

செழியன்‌ 

சென்னை 

சென்னைக்‌ கல்விச்‌ சங்கம்‌ 

சென்னை சர்வகலாசாலை 

சேந்தன்‌ 

சேந்தன்‌ திவாகரம்‌ 

சேரசோழ பாண்டியர்‌ 

சேர மரபு 

சேரன்‌ 

சேற்றூர்‌ 

சேறை 

சேனாமுகம்‌ 

சேனாமுகன்‌ 

சேனாவரையர்‌ 

சைவ சித்தாந்த 
நுண்பொருள்‌ 

சைவத்திருமுறை 

சைவ தவப்பாலோர்‌ 

சைவம்‌ 

சைன ஆகமம்‌ 

சைன அசிரியர்‌ 

சைன சமயம்‌ 

சைனமரபு 

சைனரின்‌ தமிழிலக்கண 

நன்கொடை 

சொல்லதிகார உரியியல்‌ 

சோணாடன்‌ 

சோதிடம்‌ 

சோமதேவ பட்டர்‌ 

சோமாச்சிக்‌ குறிச்சி 

சோமேசர்‌ மூ ுமொழி 
வெண்பா 

சோலை மலை 


28 


சோவரணம்‌ 206 
சோழநாடு 713 
சோழ மரபு 700 
சோழ மன்னர்‌ 778 
சோழர்‌ 316 
பரம்பரை 329 
சோழர்‌ பேரரசு 718 
சோழன்‌ 778 
சோறு 22 
சோனகம்‌ 150 
செளத்திராந்திகம்‌ 299 
செளந்திராந்திகன்‌ மதம்‌ 303 
தக்கயாகப்‌ பரணி 58 
தக்கயாகப்‌ பரணிஉரை 338 
தக்கயாகப்‌ பரணி உரைகாரர்‌ 51 
துகடுர் யாத்திரை 320 
தசரதமன்னன்‌ 53 
தசவாயுக்கள்‌ 242 
தசாங்கம்‌ 267 
தஞ்சை 112 
தஞ்சை சரஸ்வதிமகால்‌ 77 
தஞ்சை ஜில்லா 783 
தண்டியலங்காரம்‌ 148 
தந்திவர்மன்‌ 290 
தபேதனவேடத்தர்‌ 210 
தமிழ்‌ 218 
தமிழ்‌ இராமாயணம்‌ 2 
தமிழ்க்‌ குரியவன்‌ மதங்கள்‌ 257 
தமிழ்த்‌ தெய்வம்‌ 103 
தமிழ்நந்தி 284 
தமிழ்‌ நாடு ரர 
தமிழ்ப்‌ பண்பாடு 263 
தமிழ்ப்‌ புலவர்கள்‌ 145 
தமிழ்ப்‌ பேரகராதி 107 
தமிழ்நெறி விளக்கப்‌ 
பொருளியல்‌ 776 
தமிழ்‌ நெறி விளக்கம்‌ 783 
தமிழ்நெறி விளக்கமுடையார்‌ 188 
தமிழ்‌ மொழியின்‌ தெய்வம்‌ 708 
தமிழ்‌ விடுதூது 46 
தருமசீலன்‌ 31 
தருமபுத்திரன்‌ 1 
தருமன்‌ 36 
தருமராசன்‌ 37 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


தருமி 
தலைக்கருவி 
தலைக்காஞ்‌சி 
தவத்தோர்‌ 
தவம்‌ 
தனிநிலைச்‌ செய்யுன்‌ 
தற்புருடர்‌ 
தாண்டவராய முதலியார்‌ 
தாண்டவராயர்‌ 
தாண்டகம்‌ 
தாபதர்‌ 
தாபதவாகை 
தாரகை மாலை 
தாரப்பணம்‌ 
தாருகாசுரன்‌ 
தாழிசை 
தாள சமுத்திரம்‌ 
தாளிப்புல்‌ 
தானப்‌ பொருத்தம்‌ 
தாக்ஷிணாத்தியம்‌ 
திட்டத்‌ துப்மன்‌ 
திண்டீச்சுரம்‌ 
திண்ணைப்‌ பள்ளிக்கூடம்‌ 
திணைதநால்‌ 
திமிங்கிலம்‌ 
தியாகி- ஏகத்தியாகி 
திராவிடம்‌ 
திரிபுரங்கள்‌ 
திரிலோகம்‌ 
திருக்கலம்பகம்‌ 
திருக்கண்டியூர்‌ 
திருக்காட்டுப்பள்ளி 
திருக்காளத்திக்‌ கலம்பகம்‌ 
திருக்கயிலாய ஞானவுலா 
திருக்குடந்தை 
திருக்குருகூர்‌ 
திருக்குளம்‌ 
திருக்கோவையார்‌ 
திருக்கோவை 
திருக்குறள்‌ 
திருக்குறளார்‌ 
திருச்சேறை 
திருஞானசம்பந்தர்‌ 
தேவாரம்‌ 


185 
207 
220 


திருத்தக்க தேவர்‌ 
திருத்தணிகை 
திருத்தணிகையுலா 
திருத்தணிகை சந்நிதி முறை 
திருதராட்டிரன்‌ 
திரு நாகேச்சுரம்‌ 
திருநீற்றுப்‌ பதிகம்‌ 
திருநீறு 
திரு நெய்த்‌ தானம்‌ 
திருப்பதிகம்‌ 
திருப்பதிகம்‌ பாடுவாருக்கு 
நிபந்தம்‌ 
திருப்பராய்த்‌ துறை 
திருப்பாசுரம்‌ 
திருப்பாதிரிப்‌ புவியூர்க்‌ 
கலம்பகம்‌ 
திருப்பிரவாசிரியர்‌ 
திருப்புகழ்‌ 
திருப்புறம்பயம்‌ 
- போர்‌ 
திருப்பெயராகிரியர்‌ 
திருப்பொறி 
திருமகன்‌ 
திருமங்கையாழ்வார்‌ 
திருமந்திரம்‌ 
திருமலை 
திருமழிசை முத்துசாமி 
முதலியார்‌ 
திருமால்‌ 
திருமால்‌ ஆலயம்‌ 
திருமால்‌ துதி 
திருமாலிடம்‌ 
திருமாலிருஞ்‌ சோலை 
திருமாலின்‌ அடியார்‌ 
திருமாலின்‌ இராமாவதாரம்‌ 
திருமாளிகைத்‌ தேவர்‌ 
திருமாறன்‌ 
திருமுருகாற்றுப்‌ படை 
திருமுறை 
திருமுறை கண்ட புராணம்‌ 
திருவரங்கம்‌ 
திருவல்லம்‌ 
திருவள்ளுவமாலை 
திருவள்ளுவமாலையில்‌ 
கல்லாடர்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


திருவள்ளுவர்‌ 
திருவாசகம்‌ 
திருவாணி 
திருவாய்மொழி 
திருவால வாயுடையார்‌ 
திருவிளையாடல்‌ 
திருவாரூர்‌ 
திருவிசைப்பா 
திருவிடை மருதூர்‌ 
- கலம்பகம்‌ 
- மும்மணிக்கோவை 
திருவினாசிரியர்‌ 
-தூக்கியல்‌ 
திருவெள்ளாறை 
திரு வேங்கடம்‌ 
திருவொற்றியூர்‌ தத்துவப்‌ 
பிரகாசர்‌ 
திரெளபதி 
தில்லைத்‌ தலம்‌ 
இவாகரச்சூத்திரம்‌ 
திவாகரச்‌ சேந்தன்‌ 
திவாகரத்‌ தொகுதி 
திவாகரப்‌ பதிப்பு 
திவாகர நிகண்டு 
திவாகரம்‌ 
திவாகரம்‌ - தாண்டவராய 
முதலியார்‌ பதிப்பு 
திவாகரர்‌ 
துங்கபத்திரை 
துச்சாதனன்‌ 
அடி 
துடிக்கூத்து 
துடிதபுரம்‌ 
துணங்கைக்‌ கூத்து 
தும்பு ர 
தும்பை 
தூர்க்கை 
துர்க்கை வழிபாடு 
துரியோதனன்‌ 
துரியோதனாதியர்‌ 
துருவா முனிவர்‌ 
துரோண பருவம்‌ 
துரோணாசாரியர்‌ 
துரோபதி 


30 


துவராடை. 
துவராபதி 
துளுவம்‌ 
துரக்கியல்‌ 


அது 
தெய்வசிகாமணிக்‌ கவுண்டர்‌ 


வேரா. 
தெள்ளாற்றில்‌ வென்றான்‌ 
தெள்ளாற்றுப்போர்‌ 
தெள்ளாறெறிந்தவன்‌ 
தெள்ளாறெறிந்த 
பல்லவமல்லன்‌ 
தென்பாண்டி நாடு 
தென்மதுராபுறம்‌ 
தேசபண்டடாரி 
தேசிக விநாயகம்‌ பின்ளை 
தேவதத்தர்‌ 
தேவதாரு 
தேவபாணி 
தேவர்‌ பாடாண்‌ 
தேவராசப்‌ பின்ளை 
தேவராசன்‌ 
தேவார காலம்‌ 
தேவாரம்‌ 
தேவிபூசை 
தேவேந்திரன்‌ 
தைவதம்‌ 
தையல்‌ இயந்திரம்‌ 
தொகை நிகண்டு 
தொகையகராதி 
தொடர்நிலைச்‌ செய்யுள்‌ 
தொண்டாரடிப்‌ 
பொடியாழ்வார்‌ 
தொண்டி. 
தொண்டி க்குரியவன்‌ 
தொண்டை நாடு 
தொண்டை மண்டலச்‌ 
சதகம்‌ 
தொண்டை மண்ட வத்தூர்‌ 
தொண்டை மன்னன்‌ 
தொண்டையான்‌ தோன்‌ 
தொண்டை வேந்தன்‌ 
தொண்ணூற்றாறு 
புண்கொண்ட வீரன்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


தொல்காப்பிய அகப்பொருள்‌ 186 
தொல்காப்பிய உரை 188 
தொல்காப்பியச்சூத்திரம்‌ 745 
தொல்காப்பியச்‌ செய்யுளியல்‌ 232 


தொல்காப்பிய நெறி 232 
தொல்காப்பியப்‌ புறத்திணை 12 
தொல்காப்பியப்‌ 
பொருளதிகாரம்‌ 792 
தொல்காப்பியம்‌ 72 
உடையார்‌ 95 
தொல்காப்பிய முனிவர்‌ 100 
தொல்காப்பியர்‌ 155 
தொன்மை 3 
தொன்னூல்‌ விளக்கம்‌ 1777 
தோசை 142 
தோத்திரப்‌ பிரபந்தம்‌ 7 
தெளமியன்‌ 77 
நக்ரோ்‌ 260 
தகுன்‌ 26 
நச்சனொர்க்கினியர்‌ 3 
நச்செள்ளையார்‌ 230 
நட்‌ சத்திரம்‌ 132 
நடுகல்‌ 204 
நடுகெற்கல்வெட்டு 328 
நந்தி 258 
நந்திக்‌ கலம்பகம்‌ 268 
தம்பியப்பி 314 
நம்மாழ்வார்‌ 770. 
நமசிவாயமுதலியார்‌ 84 
நமசிவாய மூர்த்தி 733 
தயதப்ப முதலியார்‌ 772 
நரசிங்கம்‌ 765 
நரசிம்மமூர்த்தி 138 
நல்லருவந்தை 128 
நல்லம்டார்‌ 228 
நல்லாறன்‌ மொழிவரி & 
நவகோடி நாராயணன்‌ 48 
நலநீதப்பாட்டியல்‌ மின்‌ 
தவநீதப்பாட்டியலுரை 231 
நளவெண்பா 42 
நளினி 249 
தற்சங்கம்‌ 316 
நற்றத்தனார்‌ 235 
தற்றிணை 231 


நன்னன்‌ 228 
நன்னூல்‌ 45 
தன்னூல்‌ விருத்தியுரை 24 
நன்னூலார்‌ 96 
நாகாஸ்திரம்‌ 27 
நாகை 300 
நாங்கூர்‌ 293 
நாச்சியார்‌ திருமொழி 266 
நாட்டுமொழி நிகண்டு 160 
நாடகக்காப்பிய 

இலக்கண நூல்கள்‌ 248 
நாடகத்‌ தமிழ்நூல்‌ 249 
நாடகம்‌ 262 
நாடுவாழ்த்து 212 
நாணயம்‌ 747 
நாதகுத்தனார்‌ 37 
நாமகள்‌ 193 
நாமதீப நிகண்டு 163 

-விளக்கம்‌ கா 
நாமதீபநிகண்டுடையார்‌ 80 
நாயன்மார்‌ n 
நாரத சரிதை 56 
நாரதர்‌ ல்‌ 
நாராயண சமயத்தோர்‌ 770 
நாராயணசாமி கு 278 
நாராயணமூர்த்தி 37 
நாராயணன்‌ 3 
நால்வகைக்‌ கவிஞர்‌ 231 
நால்வேதம்‌ 106 
நாலடி. 181 
நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ 110 
நாவல்கிளை 207 
நாற்பது 1 
நான்கு சாதி 250 
நான்கு வருணத்தார்‌ 25] 
நான்மணிக்கடிகை 229 
நான்மணிமாலை 235 
நான்முகன்‌ 243 
நான்முகன்‌ செய்பாணி 243 
நான்முகனார்‌ மத்தளம்‌ 243 
நானார்த்த தீபிகை 74,162 
நிக்கந்தக்‌ கோட்டம்‌ 58 
நிக்கந்த வேடத்‌ திருடி. 

கணங்கள்‌ 58 


3 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


நிக்கந்தன்‌ - நிர்க்கந்தன்‌ 58 
நிகண்டன்‌ 83 
நிகண்டன்‌ கலைக்கோட்டுத்‌ 

குண்டனார்‌ 2 
நிகண்டவாதம்‌ 84 
நிகண்டு 69,72 
நிகண்டு சூடாமணி 6&8 
நிகண்டுத்துறை 104 
நிகண்டுநூல்‌ 70 
நிகண்டு நூல்‌ 


கலைக்கோட்டுத்தண்டு 4 
நிகண்டும்‌ இலக்கணமும்‌ 52 


நிகமம்‌ 70 
நிணம்‌ 209 
நிமித்திகர்‌ 202 
நியமம்‌ 148 
நிர்க்கந்தன்‌ 84 
நிருத்தம்‌ 69 
நிருத்தமரபு 240 
நிருபதுங்கராகம்‌ 777 
திருபதுங்கவா்மன்‌ 103 
நிலக்கோட்டை சமீன்தார்‌ 127 
நீதிநூல்‌ 250 
நீதிநெறி விளக்கம்‌ 177 
நீலகண்ட சாஸ்திரியார்‌ 101 
நீலகேசி 59 
நீலகேசியுரை 301 
நீலகேசயுரைகாரர்‌ 301 
நீலமிடற்றான்‌ 192 
நூற்கடற்புலவன்‌ 294 
நூறாயிரம்‌ காணம்‌ 230 
நெடுந்தொகை 226 
நெய்தல்‌ 83 
நேமிநாதவுரை 180 
நேமியான்‌ 206 
நைகண்டுகம்‌ 70 
நைகமம்‌ 70 
நைடதம்‌ 45 
நையாயிகம்‌ 147 
நொச்சி 202 
பஃறொடை வெண்பா 30 
பகதத்தன்‌ 74 
பக்தவற்சலன்‌ 37 
பகவதி 732 


32 


பங்கயன்‌ 

பஞ்சகவ்வியம்‌ 

பஞ்சகாவியம்‌ 

வஞ்சயூதங்கள்‌ 

பஞ்சமகாகாவியம்‌ 

பஞ்ச மரபின்‌ உரைகாரர்‌ 

பஞ்ச மரபு 

பஞ்ச மரபுடைய அறிவனார்‌ 

பட்டாரகர்‌ 

பட்டினத்தார்‌ 

பட்டு 

படகம்‌ 

படுமலைப்பாலை 

பண்ணன்‌ 

பண்டித கோபால ஐயார்‌ 

பண்டி தராசன்‌ 

பண்டி தராலயன்‌ 

பண்ணியற்றிறம்‌ 

பத்திரை 

பத்துத்துவர்‌ 

பதாதி 

பதிகம்‌ 

பதிகர்‌ 

பதிற்றுப்பத்து 

பதிற்றுப்பத்தந்தாதி 

பதினாறு படலம்‌ 

பதினெண்‌ கீழ்க்கணக்கு 

பதினோராம்‌ திருமுறைப்‌ 
பிரபந்தம்‌ பாடிய கல்லாடர்‌ 

பதுமநிதி 

பயணிகள்‌ மாளிகை 

பரஞ்சோதி முனிவர்‌ 

பரணர்‌ 

பரணி 

பரணி இலக்கியங்கள்‌ 

பரணி நூல்‌ 

பரணியுரைகாரர்‌ . 

பரதகண்டம்‌ 

பரத சங்கிரகம்‌ 

பரத சாஸ்திரம்‌ 

பரத சேனாபதியம்‌ 

பரதர்‌ நூல்‌ 

பரபக்கம்‌ 

பரமேச்சுர விண்ணகரம்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 7 


பரமேசுவரன்‌ 

பருப்பதம்‌ 

பருணர்‌ பாட்டியல்‌ 

யபலகவாயவாா 

பல்சந்தமாலை 

பல்லவ நாடு 

பல்லவர்‌ செப்பேடுகள்‌ 

பல்லவ வமிசம்‌ 

பல்வலிப்பறவை 

பழமொழி 

பழைய நிகண்டு 

பழைய பாரதம்‌ 

பள்ளி 

பன்னியெழுச்சி 

பன்மணிமாலை 

பன்னிரு படலம்‌ 

பன்னிரு பாட்டியல்‌ 

பனம்பாரம்‌ 

பாகவதர்‌ 

பாசண்டம்‌ 

பாசூர்‌ 

பாட்டியல்‌ 

பாட்டியல்‌ செய்தகல்லாடர்‌ 

பாட்டியநூல்‌ 

பாட்டியல்‌ புலவர்‌ 

பாட்டியல்‌ மரபு 

பாட்டியல்‌ மரபுடையார்‌ 

பாட்டி யலாகிரியர்‌ 

பாடலம்‌ 

பாடாண்‌ 

பாடாண்திணை 

பாணர்வகுப்பு 

பாணிக்கிரணம்‌ 

பாணினி 

பாண்டவர்‌ 

பாண்டவர்‌ சரித்திரம்‌ 

பாண்டிக்‌ கோவை 

பாண்டித்தமிழாபரணன்‌ 

பாண்டி மாராயப்‌ பெருங்‌ 
கொல்லன்‌ சீவல்லபன்‌ 

பாண்டிய ராதிக்கம்‌ 

பாண்டியன்‌ மதிவாணனார்‌ 

பாய்கலை 

பார்ப்பனர்‌ 


28 
313 
236 
230 
235 
2 
297 
315 
139 


பாரசவமுனிவர்‌ 218 
பாரசவன்‌ 218 
பாரதக்கதை 126 
பாரதப்போர்‌ 241 
பாரதம்‌ று 2 
பாரதம்‌ பாடிய பெருந்தேவனார்‌ 3 
பாரதவெண்பா 8 
பாரமிதைகள்‌ 303 
பாவகன்‌ 133 
பாவினம்‌ 169 
பாவைப்பாட்டு 700 
பாலாறு-பால்யாறு 102 
பாலி 299 
பாலியதை 15 
பாலை 7159 
பிங்கலந்தை 33 
பிங்கலநிகண்டு 33 
பிங்கல முனிவன்‌ 6 
பிங்கலர்‌ 64 
பிச்சியார்‌ 278 
பிண்டம்‌ 153 
பிண்டமரபு 153 
பிண்டி 65 
பிம்பிசாரன்‌ 302 
பிரசாதம்‌ 142 
பிரதனை 34 
பிரசாபத்தியம்‌ a 
பிரபந்தம்‌ 136 
பிரபந்தமரபியல்‌ 757 
பிரபந்தவியல்‌ 231 
பிரபாபலர்‌ 307 
பிரமன்‌ 132 
பிரமம்‌ an 
/9ரயோகவிவேகமுடையார்‌ 267 
பிராகிருதம்‌ 299 
பிராதாக்கன்‌ 15 
பிருதிவிபதிவர்மன்‌ 8 
பிள்ளைத்துமிழ்‌ 146 

- பருவங்கள்‌ இலக்கணம்‌ 224 
பீமன்‌ 24 
பீமன்‌ பூசை 2 
ீர்செல்லர்‌ 286 
பீஷ்மன்‌ 4 
புகழ்க்கூத்து 237 
புகழ்ச்சிமாலை 235 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 7 


புகழானளன்‌ 134 
புகழேந்தி 44 
புகார்‌ 740 
புண்ணாற்றும்‌ சல்லியகரணி 740 
புண்ணிய சாந்தம்‌ 704 
புத்த சமயத்தினர்‌ 304 
புத்த சாதகக்‌ கதைகள்‌ 306 
புத்தநந்தி 300 
புத்த நூல்‌ 298,304 
புத்த பகவான்‌ 299 
புத்த பதவி 304 
புத்த பெருமான்‌ 299 
புத்தமித்திரர்‌ 223 
புத்த விகாரம்‌ 300 
புதுக்கோட்டை 293 
புதுச்சொல்‌ அகறாதி 163 
புய வகுப்பு 276 
புராண ஐதிகப்‌ புள்‌ 106 
புராண சாகரம்‌ 313 
புருஷாமிருகம்‌ 36 
புள்ளிருக்கு வேளூர்‌ 275 
புற்கவ்வுதல்‌ 32 
புறத்திரட்டு 43 
புறநானூறு 3 
புறப்பொருள்‌ 93 
புறம்‌ பயப்போர்‌ 8 
புறவீடு 208 
புனனாடன்‌ 293 
பூதங்களின்‌ குணங்கள்‌ 242 
பூதத்தார்‌ 29] 
பூகபரிணாமம்‌ 242 
பூந்துருத்திநம்பிகாட நம்பி 248 
பூரணலிங்கம்‌ பிள்ளை 272 
பரணை 133 
யூரி 742 
பூவிருந்தவல்வி 174 
பூவைநிலை 283 
பூவைப்‌ பூமேனியன்‌ 7193 
பெண்பாற்காஞ்சி 205 
பெண்பாற்‌ பிள்ளைத்தமிழ்‌ 205 
பெரிய திருமடல்‌ 158 
பெரிய திருமொழி 294 
பெரிய புராணம்‌ 735 
பெரியாழ்வார்‌ 146 
பெருங்கதை 174 


34 


பெருங்காஞ்சி 
பெருங்காப்பியம்‌ 
பெருங்கிராமம்‌ 
பெருங்குருகு 
பெருங்குன்‌ றூர்கழோர்‌ 
பெருங்கொல்லன்‌ 
பெருஞ்சோற்று 
உதியஞ்சேரலாதன்‌ 
பெருந்திணை 
பெருந்தொகை 
பெருநாரை 
பெருமங்கலம்‌ 
பெருமானடிகள்‌ 
பெருவாயில்‌ 
பெஸ்கி 
பேயார்‌ 
பேராசிரியர்‌ 
பேரிகை 
பேழைப்‌ பொன்னாடை 
பைங்கிளி 
யைந்தமிழை ஆய்கின்ற 
கோன்‌ 
பொதிகை நிகண்டு 
பொதுவியல்‌ 
பொய்கையார்‌ 
பொய்யில்‌ புலவர்‌ 
பொருத்தவியல்‌ 
பொருநர்‌ 
பொருநைத்துறைவன்‌ 
பொருப்பரையன்‌ 
பொருளியலுடையார்‌ 
பொறி 
பெளத்த காவியம்‌ 
பெளத்த சமய 
இலக்கியங்கள்‌ 
பெளத்த சமயக்‌ கொள்கை 
மக்கட்‌ பாடாண்‌ 
மகாசாத்திரன்‌ 
மகாதேவன்‌ 
மகாப்பிரியஸ்தன்‌ 
மகாபலி 
மகாபலிச்‌ சக்ரவர்த்தி 
மகாபாரதம்‌ 
மகாரதர்‌ 
மகாலிங்கம்‌ பொன்னாச்சி 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


மகாவிந்தம்‌ 
மங்கல வெள்ளை 
மங்கலச்சொல்‌ 
மங்கலப்பண்‌ 
மங்கள வண்ணம்‌ 
மங்களா சாசனம்‌ 
மடக்கு 
மடங்கள்‌ 
மடப்பாவை 
மடல்‌ 
மடலூர்ச்சி 
மண்டலபுருடர்‌ 


மணிப்பிரவாள இலக்கியம்‌ 


மணிமேகலை 
மணிவண்ணன்‌ 
மணவாளன்‌ 
மத்தளம்‌ 


மத்திரராசன்‌ சல்லியன்‌ 


மதங்கு 
மதிதரர்‌ வழுத்தூர்‌ 


மதிவாணர்‌ நாடகத்தமிழ்‌ 


மதுரை 


மதுரைத்‌ தமிழ்ச்சங்கம்‌ 


மயிலை 
மயிலைநாதர்‌ 
மயேச்சுரர்‌ 


மரக்கால்‌ - மாயோன்‌ ஆடல்‌ 


மரபியல்‌ 
மருட்பா 
மருதம்‌ 

மல்லை 
மலைபடுகடாம்‌ 


மழ. a 
மறத்தியர்‌ 

மறம்‌ 
மறம்‌-தூல்கள்‌ 
மனப்பாடம்‌ 
மாகம்‌ 
மாகறலூர்‌ கிழார்‌ 
மாகாளி 
மாணிக்கவாசகர்‌ 


மாத்தடித்தான்‌ 


ரர்‌ 
136 
225 


மாத்தியமிகம்‌ 299 
மாதவன்‌ 18 
மாதவி 56 
மாநாகம்‌ 36 
மாபாரதம்‌ 3 
மாபுராணம்‌ 233 
மாமூலம்‌ 231 
மாமூலர்‌ 237 
மாயவன்‌ 793 
மாயோன்‌ 308 
மாராயப்பட்டம்‌ 316 
மால்பாடும்பாட்டு 243 
மாலைவகை 740 
மாவலி 327 
மாவிரதியர்‌ 733 
மாறன்‌ அலங்காரம்‌ 196 
மானாவூர்ப்‌ பதிகம்‌ 303 
மிதிலை 140 
மிருகாவதி 139 
மிருதசஞ்சீவினி 140 
மிலேச்சர்‌ 734 
மிளகு 242 
மீமாம்சம்‌ 747 
மீனாட்சி சுந்தரம்பிள்ளை 
சரித்திரம்‌ ்‌ 127 
மீனாட்சி சுந்தரனார்‌ தெ.பொ. 106 
முக்குடை 106 
முசாபுரி பங்களா 135 
முடத்திருமாறன்‌ 245 
முடியுடை வேந்தர்‌ 205 
முழவு 242 
மூத்தமிழ்‌ 215 
முத்திக்குவித்து 242 
முத்தொள்ளாயிரம்‌ 294 
முதல்‌ கலம்பகம்‌ 143 
முதல்‌ திருவந்தாதி 255 
முதுகுருகு 71 
முதுநாரை 71 
முதுமொழிக்‌ காஞ்சி 199 
முதுவேனில்‌ 277 
முட்பேட்டுச்செய்யுள்‌ 298 
மும்மணிக்கோவை 772 
மும்மணி மாலை 235 
முருகன்‌ 243 
முருகாறு 226 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 7 


முல்லை 
முல்லைப்பாட்டு 
முல்லைப்‌ பொதுவியல்‌ 
முழவு மரபு 
முள்ளியார்‌ 
முறுவல்‌ 
முனிவன்‌ 
மூக்கர்‌ 
மூங்கில்‌ 
மூத்த பிள்ளையார்‌ 
மூவமூர்த்தி 
மூவேந்தர்‌ 
மூவேந்தரை வாழ்த்துதல்‌ 
மெய்க்கீர்த்தி 
மென்மைக்‌ கருவி 
மேகநாதன்‌ 
மேகவிடுதாது 
மோக்கம்‌ 
யாமளேந்திரரும்‌ இந்திர 
காளியாரும்‌ ஒருவரே 
யாப்பருங்கல விருத்தியுரை 
வக்குவரிஷி மரபினர்‌ 
வச்சணந்திமாலை 
-உரை 
வசைக்கூத்து 
வங்கிய மரபு 
வஞ்சி 
வஞ்சிக்காண்டம்‌ 
வஞ்சிப்பா 
வஞ்சினம்‌ 
வடசொற்கள்‌ 
வடமொழி 
வடமொழிப்‌ பாரதம்‌ 
- மரபு 
வடவேங்கட. நாடுடைய 
பிரான்‌ 
வண்டுவிடுதூது 
வணிகர்‌ 


வணிகர்குலம்‌ 
வந்தவாசி 

வரகுண பாண்டியன்‌ 
வராக மூர்த்தி 
வரிப்பாடல்‌ 
வருடை 


வல்லுரர்‌- தேவராசபின்னை 


வலைச்சியார்‌ 


வழிச்‌ செல்வோர்‌ மாளிகை 


36 


29 
197 
204 
242 
235 
249 
316 
135 
139 
258 
777 
724 
372 
316 
243 
36 
270 
140 


222 
236 
48 
223 
227 
237 
241 
312 
59 
42 
199 
321 
329 


வழுத்தூர்‌ மதிதரர்‌ 
வள்ளல்‌ பேகன்‌ 

வள்ளி 

வள்ளிக்கூத்து 
வள்ளுவர்‌ 
வளையாபதி 
வளையாபதி அசிரியர்‌ 
வன்மைக்கருவி 
வனசரம்‌ 

வாக்கி 

வாகினி 

வாகை 

வாச்சியம்‌ 

வாச்சிய மரபு 
வாசுதேவன்‌ 
வாசுதேவன்‌ தூது 
வாணி நிகேதன 


வாய்ப்பியச்‌ சூத்திரங்கள்‌ 
வாய்ப்பியனார்‌ 
வார்சடையோன்‌ காத்து 
வாழை 

வாள்‌ - பரிவார தெய்வம்‌ 
விக்கிரமசோழன்‌ 
விக்கிரமழூர்த்தி 
விக்கிரமவர்மன்‌ 
விசாகப்பட்டினம்‌ 
விசாகப்‌ பெருமானையர்‌ 
விசுவாமித்திரர்‌ 

விடேல்‌ விடுகு 
விண்ணகரம்‌ 

விதுரன்‌ 

விதுரன்‌ கோயில்‌ 
விநாயகர்‌ 

விநாயக வணக்கம்‌ 
விநாயகம்‌ 

விபீஷணன்‌ 
விம்பிசாரகதை 
வியாகரணம்‌ 

வியாசர்‌ 
வியாழமாலையகவல்‌ 
விரிச்சி 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


விரிசடை நிருத்தர்‌ 222 
விருத்தப்பா 10 
விருத்தம்‌ 77 
விருத்தி 59 
விருத்தியுரை 47 
வில்லிபாரதம்‌ 7 
வில்லிபுத்தூர்‌ 16 
- கதை ஒற்றுமை 4 
விவஸ்தை 15 
விவேக விளக்க அச்சுக்கூடப்‌ 
பதிப்பு 297 
விறலியர்‌ 199 
வின்ஸ்லோ 728 
விஷ்ணு 36 
வீடுமபருவம்‌ 70 
வீடுமன்‌ 71 
வீமசேனன்‌ 39 
வீமன்‌ 76 
வீரக்கருவி 243 
வீரசோழப்‌ பெருமாள்‌ 315 
வீரசோழிய உரை 72,90 
வீரசோழியம்‌ 275 
வீரசோழிய வுரைகாரர்‌ 
பெருந்தேவனார்‌ 5 
வீரசைவர்‌ 6 
வீரட்டக்‌ கோயில்‌ 315 
வீரட்டானேசுவரர்‌ 774 
வீரமுரசு 208 
வீரலக்ஷ்மி 3 
வீராபிடேகம்‌ 206 
வீர்ரீ 37 
வீஷ்மன்‌ 79, 20, 37 
வீஷ்மன்‌ கோயில்‌ 37 
வெட்சி 201 
வெட்சித்திணை 201 
வெட்சிப்படலம்‌ 200 
வெண்கூவெண்பா 228 
வெண்டானி 7 
வெண்ணெய்‌ 242 
வெண்பா 42,243 
வெண்டாப்பாட்டியல்‌ 216 
வெண்பாமாலை 189 


வெண்பாமாலையாசிரியர்‌ 213 


வெள்ளகால்‌ சுப்பிரமணிய 


முதலியார்‌ 
வெள்ளணி 
வெள்ளாறு 
வெள்ளைச்‌ சுரிசங்கு 
வேங்கடம்‌ 
(வேத்சாகை 
வேதம்‌ 
வேதவியாசன்‌ 
வேதாங்கம்‌ 
வேம்பன்‌ 
வேலூர்ப்பட்டயம்‌ 
வேள்‌ புலவரசர்‌ 
வேளாளர்‌ 
-வாழ்க்கை 
வேனிற்‌ காதை 
வைகுந்தம்‌ 
வைசியகுலம்‌ 
வைசியபுராணம்‌ 
வைசேடிகம்‌ 
வைணவ தூலுரைகாரர்‌ 
வைபாடிகம்‌ 
வைதிக சமயத்தினர்‌ 
வையாபுரிப்பிள்ளை 
ஸ்ரீ அஸ்தம்‌ 
ஸ்ரீ கிருஷ்ணாம்சம்‌ 
ஸ்ரீ நாராயண சுவாமி 
ஸ்ரீ பராந்தக மகாராஜன்‌ 
ஸ்ரீ பலதேவர்‌ 
ஸ்ரீ பாதம்‌ 
ஸ்ரீ மத்‌ துவாரபதி 
ஸ்ரீ மாறன்‌ ப்ரீ வல்லபன்‌ 


க்ஷேத்திரபாலன்‌ 

ஹாரித- ஆரித கோத்திரம்‌ 
ஹிட்லர்‌ 

ஹோமர்‌ 

ஜயந்தவர்மன்‌ 

ஜான்சன்‌, டாக்டர்‌ 


ஸ்கந்த சிஷ்யன்‌ 


லை 


3 


மேற்கோள்‌ செய்யுள்‌ முதற்குறிப்பு அகராதி 


அங்கண்‌ 
அச்சிதைய 
அச்சுதன்‌ 
அஞ்சிறைய 
அடியார்ந்த 
அண்டகோள 
அதுவே 
அந்த 
அந்தாமரை 
அயர்க்கும்‌ 
அருகும்‌ சுவடும்‌ 
அருமறை 
அழுத்‌ 
அவனே அகல்ஞாலம்‌ 
அவாவற 
அன்பன்தன்னை 
ஆடியாடி 
ஆணல்லன்‌ 
ஆயின்‌ 
ஆயிரம்‌ 
ஆரம்பொழில்‌ 
ஆராவமுதே 
ஆழிஎழ 
அறுமலைக்கு 
ஆனதிரு 
அனிதனில்‌ 
இத்திரு 
இதுவோ 
இருமைக்கும்‌ 
இனிநின்று 
இவையன்றே 
இன்பத்தில்‌ 
ஈயாடுவ 
சவிலாத 
ஈறுமுதலா 


ய்‌] 


76 


85 3 


பச்ச 

80 
30,10 
165 


உண்ணும்சோறு 
உண்டோ 
உயர்வற 
உலகுபடை 
உள்ளம்‌உரை 
உன்மத்தூர்‌ 
ஊரவர்‌ 
ஊரவர்கவ்வை 
ஊரவர்‌. விட்டு 
எங்கள்‌ சிற்றிலும்‌ 
எங்கும்‌ உளன்‌ 
எண்ணில்‌ 
எய்தற்கரிய 
என்சொல்லி 
என்திருமார்‌ 
என்றைக்கும்‌ 
என்னுயிர்‌ 
எனதாவியுள்‌ 
ஏய்ந்த 

ஏயும்‌ ஐந்தினில்‌ 
ஏரா 
ஐம்பொருளும்‌ 
ஒண்பொருளை 
ஒளிமணி 
ஒன்றிய 
ஒன்றென 
ஓடிவந்து 
ஓர்ப்பால்‌ 
கண்டுகொண்டென்‌ 
கண்டோம்‌ 
கண்ணன்‌ 
கண்ணிநுண்‌ 
கருவிருத்த 
களிப்பும்‌ 
கற்பார்‌ 


742 


120,169,186 


100 
109 
100 
13 

4 
123 
107 


121,166 


77 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


காசினியோர்‌ 
காளம்வலம்பிரி 
குலந்தாங்கு 
கூட்டும்‌ விதி 
கைக்கனி 
கொடுங்காற்‌ கிலையர்‌ 
கொண்ட பெண்டிர்‌ 
கொண்டல்தாள்‌ 
கொண்டாட்டும்‌ 
கோலம்‌ 
கோலமே 
கோவை 
சாதிக்குமே 
சாந்தியினை 
சித்தமதி 
சித்திரை 
சித்திரையில்‌ 
சீலமில்லா 
சூட்டுநள்‌ 
செங்கண்‌ 
செஞ்சொற்‌ 
சேமம்‌ 
சேமத்தால்‌ 
சேய்மொழியோ 
சேராதன 
சொன்னால்‌ 
தாராயுடை 
தாள்களை 
திருச்செங்குன்றூர்‌ 
திருமலை 
திருநாடு 
திருமால்‌ 
திருவழுதி 
தீர்த்தன்‌ 
தென்னம்‌ 
தெருளுற்ற 
தேவன்‌ 
தேறியமா 
தேனறாமகிழ்‌ 
தேனொக்க 
தொண்டை 
நங்கைமீர்‌ 
தண்ணாதார்‌ 
நம்பெருமான்‌ 


772,186 
129 
107 
167 
166 


நன்றாய்‌ 
நாவினால்‌ 
நாட்டிய 
தாடிநாடி 
நாடீர்நாள்‌ 
நாதனுக்கு 

நாமே 

நான்றில 

நின்ற 
நீக்கமில்லா 
நீயலையே 

நீயே அறிவை 
பண்ணமைந்த 
பக்தாம்ருதம்‌ 
பத்தரடிப்பொடி 
பயனன்றாகிலும்‌ 
பரவாள்‌ இவள்‌ 
பறிவதில்‌ 
பாடுவதெல்லாம்‌ 
பாராத 

பாகு 

பிரான்‌ 

பின்னும்‌ மூன்றினில்‌ 
பின்னுரைத்த 
பின்னைகொல்‌ 
புணர்க்கும்‌ 
புதல்வா 
யுலனைந்து 
புலவோர்க்கு 
புளிங்குடிக்‌ 
புவியும்‌ 

மூகம்‌ சாந்து, 
பூதம்‌ ட 
பூவையும்‌ 
பெற்றபசு 
பேதித்த 
பேய்ச்சிமூலை 
பேருறும்‌ 
பொய்கை 
பொய்கையார்‌ 
பொலிக பொலிக 
பமட்டோவிடும்‌ 
மணியை 
மதுவார்‌ 


724 
98 
1092 
776 
55 
126 
154 
22 
56,94 
134 
28 
776 
772 
56 
106 
134 
135,159 
27 
768 
53 
32 


௮ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


மற்றும்‌ ஏழினில்‌ 
மறைமுரசம்‌ 
மனத்தாலும்‌ 
மாணுருவாகிய 
மாயம்‌ 
மாயாவாய்மொழி 
மானேய்‌ 

மிக்க இறைநிலையும்‌ 
மிக்க வேதியார்‌ 
மிகுத்த 
மின்னின்நிலை 
மீனாய்‌ 
முத்திக்கு 
முத்திரைக்கை 
முதல்தனி 
முடிச்சோதி 
முந்துற்ற 
முழுதுணர்ந்த 
முன்னுரைத்த 
முனியே 
மெல்லிலை 
மேதினியில்‌ 
மேலை 
மைப்படி. 
மையார்‌ 
மொய்த்த 


107 
728 
123 


யான்‌ பொரியன்‌ 
யானும்‌ 
யானென்று 
வகையால்‌ 
வடிவிணை 
வண்குருகூர்‌ 
வணங்கும்‌ 
வம்மின்‌ 

வரும்‌ 
வாய்க்கும்‌ 
வாய்த்ததிரு 
வாராயின 
வாழ்த்தி 
வானணியும்‌ 
வான்திகழும்‌ 
விரைகொள்‌ 
விண்ணிற்கு 
விளைத்த 
வீடுமின்‌ 
வீடுஉடை 
வேதத்தின்‌ 
வேதமறை 
வேரிவகுள 
வேறொன்றும்‌ 
மைப்படி மேனியும்‌ 
வையகம்‌ 


ஃ 


28 

724 
123 
703 

ne 

726 
372187 
87 
19,185 
126 
126 
166 

21 

135 


மேற்கோள்‌ செய்யுள்‌ அகராதி 


அகவலும்‌ 
அங்கங்‌ குலுங்க 
அங்கமெலாம்‌ 
அச்சமுடை 
அடிநிழல்‌ 
அடிப்போது 
அடி பேரில்‌ 
அடி மருங்கின்‌ 
அடி மிசை 
அடியாயிரம்‌ 
அடியொன்று 
அடியோமை 
அடைவுதுமா 
அத்தகு செல்வத்‌ 
அது அவள்‌ அவன்‌ 
அந்தணர்‌ அது 
அயில்வாய்‌ 
அரசியல்‌ 
அருந்தமிழ்‌ 
அருந்திய 
அருவமும்‌ 
அருள்செய்‌ 
அருளாழி 

அல்‌ நாள்‌ 
அவமாம்‌ புல 
அவிழ்ந்த 
அழல்தாறும்‌ 
அளியாடும்‌ 
அறங்கூறும்‌ 
அறதிலை ஒப்பே 
அறியாமலேனும்‌ 
அறிவும்‌ மிக்க 
அன்பின்‌ ஐந்‌ 
அன்னவயல்‌ 
ஆகவளர்‌ 


161 
219 
302 


ஆங்கவர்தம்‌ 
ஆசை அல்குல்‌ 
ஆடரிவிலாதி 
ஆடும்பொழுதின்‌” 
ஆதி 

ஆதியங்கட 
ஆயிர நர 

ஆர்‌ வங்கி 
அரம்கெட 
ஆரருள்‌ பய 
ஆரார்வந்தாம்‌. 
ஆருயிர்‌ 
ஆழிசூழ்‌ 
ஆழியான்‌ பதி 
ஆழியும்‌ 
ஆனான்‌ 
அனேறே 
அளைதுரப்ப 
இட்டனந்தி 
இடங்கொண்ட 
இடமாய 
இந்திரன்‌ ஏறக்‌ 
இந்துவும்‌ பானுவும்‌ 
இயன்றதோர்‌ 
இரவியும்‌ 
இரவியும்‌ எரியும்‌ 
இருங்கடல்‌ 
இருப்பது 
இருட்பார 
இளையர்‌ முதியர்‌ 
இளையார்‌ 
இழைத்த 
இற்றைப்பகலுள்‌ 
இறப்புநிகழ்‌ 
இறைவன்‌ அரும்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


உடைமையரா 
உண்டதேஉண்‌ 


உருவு பலகொண்டு 


உரையாதுபாதி 
உரையும்‌ பொரு 
உள்ளம்‌ கசிந்து 
உளக்கணுக்கு 
உற்றாய்‌ 
உற்றுயிர்‌ 

உன்‌ திருமண 

ம 

அளன்‌ தின்றல்‌ 
எண்ணிப்பல்‌ 
எண்ணினர்‌ 
எந்தை எந்தாய்‌ 
எந்தை நின்‌ 
எப்பொழுதும்‌ 
எய்யத்தொடு 
எரியும்‌ ஆணை 
எரியும்‌ தீ 
எழுத்தின்‌ 
எறும்புகடை 
என்னெனின்‌ 
என்னையும்‌ 
ஐந்துடன்‌ 
அந்தெழுத்‌ 
ஐம்பது முத 
ஒத்த முயற்சி 
ஒருகையாலும்‌ 
ஒருவகையா 
ஒல்கா அன்பின்‌ 
ஒழிந்ததனஞ்‌ 
ஒளிப்பினும்‌ 
ஒளிவளர்விளக்‌ 
ஓன்று மனம்‌ 
ஒன்றைப்‌ பரணர்‌ 
ஓக்கிய கை 


42 


389 
296 
223 
283 
274 


ஓடுமே 
ஓமப்புகையும்‌ 
கங்கை நீர்‌ 
கடல்‌ அலைகள்‌ 
கடையுகம்‌ 
கண்டனகேட்‌ 
கண்டேன்‌ 
கண்ணுதலோன்‌ 
கண்போல்‌ 
கண்மூடாக்‌ 
கணிதம்‌ 
கநீதுகங்கள்‌ 
கயிலைநடத்‌ 
கயிலைபாதி 
கரை தழுவிய 
கலந்தருள்‌ 
கழல்‌ வண்ண 
கள்ளம்‌ கைவிட்டு 
களிவானுலகில்‌ 
கற்றவர்‌ 
காட்டிவைத்தா 
காண்பதுயான்‌ 
காணீர்கதி 
காப்பு நூல்‌ 
காமம்‌ சான்ற 
காமனைக்கமடு. 
கார்மிக்க 
காலால்‌ 
காளகண்டமும்‌ 
கீழ்மையில்‌ 
குடங்கர்விகம்‌ 
குருவுடையன 
குற்றங்களில்‌ 


கொங்குதேர்‌ 
கொட்டம்‌ துரு 
கொடிக்கட்டிய 
கொலை யானை 
கோடிய மன 
கோபுரமும்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


கோளியாலமும்‌ 6 
சங்கரன்‌ காண்‌ 370 
சங்கறுப்ப 219 
சந்தினால்‌ 20 
சார்பினால்‌ 87 
சாவிற்சாதல்‌ 188 
சிந்தாமணியாம்‌ 8 
சிமையச்சொல்‌ 299 
சில்லாண்டில்‌ 365 
சிவன்‌ மாட்டுக 256 
சிறப்புப்‌ பெய 764 
சீர்நான்காகி 163,802 
ஒீரார்‌ மாளிகை 212,338 
சீராரும்‌ தென்‌ 426 
சீராரும்‌ மாட 397 
சுருதி வான 228 
சுற்றுதின்‌ 4 
சூடாமணி 70 
சூடிக்‌ கொடுத்த 388 
செங்கண்‌ 295 
செங்கயல்‌ 43 
செம்பொன்‌ மணி 324 
செய்தவம்‌ 256 
செய்ய சடை முழு. 226 
செய்யகடர்‌ அழி 395 
செய்யுள்‌ நிகர்‌ 215 
செய்யோன்‌ 423 
செவ்வாய்‌ புகர்‌ 425 
செழுந்தழல்‌ 248 
சேய்புகர்‌ 423 
சேலார்‌ 42 
சொல்லின்கிழத்தி 156 
சொல்லும்பொரு 225 
சொற்யொருளும்‌ 228 
தத்தையாம்‌ 249 
தம்மகத்தில்‌ 339 
தம்மை மறந்து 229 
தரணியில்‌ 214 
தருவுற்ற அ 
தழலாய நம்‌ 364 
தன்கோள்‌ நிறீஇ 788,202 
தன்னுணர்‌ ன்‌ 
தன்னுளே 306 
தாதவிழ்கொன்‌ 286 


தாதையை அரிந்‌ 
தாதையைக் தாள்‌ 
தாதையொடு 
தாளொன்றால்‌ 
தான்‌ ஏறும்‌ 
திக்கெட்டும்‌ 
திருஈங்கோய்மலை 
திருக்கண்ணப்பர்‌ 
திருஞானசம்பந்தர்‌ 
திருமகள்போல 
திருமால்‌ 
திருவழுதி 
தில்லைமாநகர்‌ 
தில்லைவாழ்ந்த 
தீய தீரத்‌ 

துஞ்ச வருவி 
தடியடி 
துணையொத்த 
தும்பிவாய்‌ 
துன்னிவந்து 
தூமதி 
தெண்டிரை 
தெய்வத்தாமரை 
தெய்வவேதிய 
தெரிதருபீங்‌ 
தேவபாணி 

தேறு சொல்லார்‌ 
தொகுத்துரைத்த 
தொழுது தூமலர்‌ 
தொன்னில வேந்தர்‌ 
தோலும்‌ துகி 
நச்சிலைவேற்‌ 
நல்லார்‌ 
தற்பெரும்‌ 
நறுமலர்‌ 
நன்பாட்டு 
நனைகினை 
நாமாண்புரை 
நாலடிநான்‌ 
தாளை வரகுண 
திலைபெறுமாறு 
நிலை பெறுமெவ்‌ 
நிற்கும்‌ துயர்‌ 
நின்போல்‌ 


218,239 


249 
212 
429 
153 
391 
283 
410 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


தின்முகல்வாதி 
நீடிய 

நீரே நிலமே 
நீலப்புள்ளி 
துண்ணறிவு 
தூலெனப்படு 
நேசத்தால்‌ 
நொச்சிப்பூ 
நொச்சியாயினும்‌ 
பஞ்சமம்‌ 
படையால்‌ 
பண்புற்ற 
பணம்‌ அஞ்ச 
பணிந்தேன்‌ 
பணிபின்கள்‌ 
பணைநிலை 
பத்தியடியார்‌ 
பதியிலம்‌ 
பரத்தையிற்‌ 
பரிசில்‌ ஈயா 
பருகிய நோக்கு 
பல்லவர்‌ 
பவமின்மை 


பவளச்‌ செழுஞ்சுடர்‌ 


பவளமால்வரைப்‌ 
பமுதையரா 
பாரிசையும்‌ 
பால்தாம்‌ 
பாவார்ந்த 
பாளையாம்‌ 
பிடிப்பது 
பிழைப்புவாய்‌ 
பீழைமை 
புகலிநாயக 
புண்ணிய 
புண்ணியம்‌ 
புழுமல 
பூந்தண்‌ 
பூப்புமுதல்‌ 
பூமன்‌ 
பூர்ப்பம்‌ 
பரிகம்‌ 
பெற்றவை 
பேச்சுப்பெரு 


44 


290 
156 
156 


பேசுபுகழ்‌ 
பேய்மை 
பேனறா 
பைம்பொன்‌ 
பொதியப்பொரு 
பொருவரு 
பொருவிலதாம்‌ 
பொற்பமைந்த 
பொன்வண்ணம்‌ 
போர்வாகை 
யோரரக்க 
மட்டுவிரி 
மடன்மா 
மடுக்கும்‌ காவிரி 
மண்டலம்‌ 
மண்ணுளார்‌ 
மண்வாமும்‌ 
மத்தளை தயிர்‌ 
மதுரகவி 


மந்திர எழுத்தைந்தும்‌ 


மந்திரக்கிழ 
மந்திரங்கள்‌ 
மருங்கிவா 
மலர்தலை 
மலிதேரான்‌ 
மலைதிரிந்த 
மற்பந்த 
மறிபமறி 
மறுவில்‌ கற்பகத்‌ 
மன்னன்மேவு 
மன்னுதனு 
மனப்பெயரா 
மாடமதுரை 
மயாப்படலம்‌ 
மாலையுட்கரந்த 
மாளிகைத்தேவர்‌ 
மமானம்மிக்க 
மிண்டுமனத்த 
மீண்டார்‌ 
முட்கொள் 
மூத்தராம்‌ 
முந்துள 
முன்‌ஒரு 
முன்றான்பெரு 


349 
276 

2 
210,322 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


மூன்னும்‌ இராம 
மூரிஞுந்நீர்‌ 
மூவடி வினால்‌ 
மூவரோது 
மெல்லியசெந்‌ 
யாதொரு 
யானைநிரை 
வண்டறையும்‌ 
வண்டார்‌ மணி 
வ்ரத்தினை 
வரந்தரும்‌ 
வருபுனலன 
வரையேல்‌ 
வரைவாய்‌ நிவந்த 
வல்லென்ற 
வலம்புரி 
வளர்ந்த 
வாய்வில்நீர்‌ 
வாலைதருணி 


வாழ்க நம்‌ 
வாழ்கின்றாம்‌ 
வாளாமால்‌ 
விஞ்சைக்கிறை 
விட்டில்கிளி 
விரைந்தேன்‌ 
வீங்குநீர்‌ 
வெங்கோல்‌ 
வெண்ணெய்‌ 
வெவ்விடம்‌ 
வெள்ளை அகவல்‌ 
வெள்ளையும்‌ 
வெற்றிவேல்‌ 
வென்றான்‌ வினை 
வேண்டுமே 
வேரிக்கமழ்‌ 
வைத்தபிற்‌ பின்‌ 
வையகமன்‌ 


3 
ஒ்ன்ல 


45 


சொல்லும்‌ பொருளும்‌ 


அட்டாலகம்‌ 
அடிகள்‌ 
அபூபம்‌ 
அம்பலத்தாடி. 
அருங்கலம்‌ 
அவிழ்‌ 
ஆத்திரையன்‌ 
த்தா 
ஆதித்தன்‌ 
ரியர்‌ 
சைப்பா 
இருபுனல்‌ 
உரிச்சொல்‌ 
உருளரிசி 
என்பித்தாய்‌ 
ஐந்திலக்கணம்‌ 
ஒருக்கிய உள்ளம்‌ 
கண்டர்‌ 
கண்டீரே 
கலாவியல்‌ 
கலியாணம்‌ 
கன்மாப்‌ பலகை 
காப்பியம்‌ 
காம்பினங்கொள்‌ தோனி 
கார்வெட்டி 
காரி 
காரணிகன்‌ 
குண்டலகேகி 
கேசி 
கொத்துமுரி 
சல்லியம்‌ 
சிவகதி 
சினேந்திரன்‌ 
சூளாமணி 
தவிட்டமுதம்‌ 


46 


தருணேந்துசேகரன்‌ 
தனியன்‌ 

தாரியர்‌ 

திடும்பல்‌ 
திரையக்காணம்‌ 
தேவகுலம்‌ 
நகைவகையர்‌ 
நட்டமுட்டி சிந்தனை 
நாயனார்‌ 

நிகண்டு 

நரல்‌ 

நெத்தம்‌ 

நேர்‌ 

பஞ்சபுராணம்‌ 
பத்திரை 

பரம்‌ 

பல்லவார்‌ 

பன்னிரு பாட்டியல்‌ 
பாகவதர்‌ 

பாட்டு 

பிங்கலம்‌ 

பிரபந்தம்‌ 
புண்ணியசாந்தம்‌ 
பூரி 

பேழ்கணித்த 

மறம்‌ 

மன்றல்‌ எட்டு 
மிடவயிறு 
மிலேச்சர்‌ 

முனிவர்‌ 
மெய்யெரிவு 
மெய்ம்மை - வலிமை 
வக்காணித்தல்‌ 
வீக்கம்‌ தாக்கம்‌ 
வேணாடு 


367 
38 
413 
413 
324 
182 
104 
420 
254 
106,12 
186 
9 
170 
325 
52 
195 
136 
149 
141 
147 
777 
147 
720 
124 
379 
404 
186 
379 
136 
775 
234 
413 
418 
97 
377 


அகத்தி மொட்டு 
சிவபிரான்‌ சூடியது 

அகப்பொருள்‌ 
வீடுபேற்றுக்காக 

அகலக்கவி 

அகிம்சா தருமம்‌ 

அச்சும்‌ காகிதமும்‌ 

அட்டமூர்த்தம்‌ 

அட்டாங்க யோகம்‌ 

அது, அவள்‌, அவன்‌ 

அப்பன்‌ 

அமுதன்‌ 

அமுதன்‌ என்ற பெயர்‌ 


அர்த்தநாரீச வடிவம்‌ : 


அரங்கேற்றுவிழா 
அரச நீதி 

அரி பிறப்பு 
அருசன்‌ துதி 
அருங்கலான்வயம்‌ 
அருச்சனை 
அலிப்பால்‌ 
அழகும்‌ அறிவும்‌ 


கவிதையின்‌ பொருள்‌ 


அன்பு - விளக்கம்‌ 
ஆண்பாற்‌ பருவம்‌ 
ஆயிரம்‌ 


ஆரியங்கள்‌ ஓதும்‌ அதர்‌ 


இசைத்தமிழ்‌ 
இயற்கை வருணனை 


இல்லறத்துள்‌ நால்வகை 


இலக்கண வளர்ச்சி 
இலக்கிய உரைகள்‌ 
இறை மாட்சி 


பொருள்‌ அகராதி 


இறைவன்‌ உணர்த்தும்‌ முறை 351 


இன்பம்‌ கலத்தற்கிடம்‌ 


704 


உரைகளின்‌ தோற்றம்‌ 

உரைகாரர்‌ மொழியைக்‌ 
காத்தது 

உரைநடை தோன்றக்‌ 
காரணம்‌ 

உரைநடை பெருகச்‌ 
சூழ்நிலை 


உரையாசிரியரின்‌ உபகாரம்‌ 


உரை நூல்கள்‌ 
உரையிடையிட்ட 


பாட்டுடைச்‌ செய்யுள்‌ 


உலக நீதிகள்‌ 
உழத்திப்பாட்டு 
உறுதிப்பொருள்‌ நான்கு 
எடுத்தபாதம்‌ 
எண்குணம்‌ 
எண்வகை மணம்‌ 
எழுகூற்றிருக்கை 
இலக்கணம்‌ 
எழுபது பாடல்‌ 
ஏகாரம்‌ ஐந்து 
ஐஞ்சிறு காப்பியம்‌ 
ஐந்திலக்கணம்‌ 
ஐம்பெருங்‌ காப்பியம்‌ 
ஒவி அந்தாதி 
ஒற்றாடல்‌ 
கடைநிலை 
கண்குத்திப்‌ பாம்பு 
கண்படைநிலை 
கணபதி வழிபாடு 
கந்தழி வாழ்த்து 
கந்துகவரி 
கருத்தன்‌ நாலு . 
கல்வெட்டில்‌ கிடைத்த 
நூல்கள்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


கல்வெட்டுக்கள்‌ 442 
கலாவியல்‌ 754 
கவிநால்வகை 753 
களவுக்குத்‌ தண்டனை 192 
கன்மாப்‌ பலகை 169 


கன்று சாவப்பால்‌ கறத்தல்‌ 77 
கன்னடம்‌ 


காதற்ற ஊசி 272 

காப்பியங்களே தமிழ்த்‌ 
தெய்வத்திற்கு அணிகலன்‌ 7 

காப்பியம்‌ - காவியம்‌ 7 


காமத்தினின்று நீங்குதல்‌ 777 
கார்வெட்டி 48 


காரணிகன்‌ 773 
காவிய இயல்பு 15 
கீழ்க்கணக்கு 

வெண்டாவினால்‌ 757 
குருகுலவாசம்‌ 88 
குறத்திப்பாட்டு 159 
கூழ்புளிக்கக்காடி சேர்த்தல்‌ 97 
கேசாதிபாதம்‌ 302 
கொசு 126° 
கொம்பேறிமுக்கன்‌ 131 
கொற்றவை பரவுதல்‌ 86 
கோபியர்‌ வஸ்திராபகரணம்‌ 79 
கோமாளி 78 


கோயிற்‌ பணியின்‌ நிலை 773 
சமணமும்‌ பெளத்தமும்‌ 350 


சமய பேதங்கள்‌ 73 
சவலை விருத்தம்‌ 52 
சாத்தனுக்குக்‌ கடன்நேர்தல்‌ 472 
கித்திரக்கவி 135 
சிலம்போசைகேட்டல்‌ 333,358 
சிலேடை 254 
சிவகதி 30 
சிவபூசைக்குப்‌ பச்சிலை 227 
சிவபெருமான்‌ திருவுருவத்‌ 
தத்துவம்‌ 306 
சிற்றிலக்கியம்‌ 148 
சிறப்புப்‌ பெயர்‌ 74 
சிறுகாப்பியம்‌ 3 
சிறுதேவ பாணி 160 
சிவன்‌ எண்குணம்‌ 121 
சின்னப்பு 58 


46 


சீயமன்னர்‌ முடி சூட்டுவிழாவில்‌ 

பல்லாண்டு பாடுதல்‌ 367 
சூடாமணி 
சூத்திரக்கிடச்கை நான்கு 187 
சூரியனே பரம்பொருள்‌ 87 
சூளாமணி - பொருள்‌ 8 
சூளுறுதல்‌ 792 
செப்புறை 363 
செல்வர்‌ செயல்‌ சர 
சைவசமய எழுச்சி? 19 
சவத்‌ தொகை நூல்கள்‌ 37 
சைனமும்‌ வைதிகமும்‌ 40 
சைனர்‌ ஒடுங்குதல்‌ 46 
ளைனா்‌ நூல்கள்‌ 397 
சொல்நால்வகை 722 
சோதிடக்‌ கருத்து 

பாட்டியலில்‌ 746 
கோதிட நூல்கள்‌ 419 
சோழனுக்கு முரசு முதலான 

மும்மூன்றுபொருள்கள்‌ 11 
தசவாயுக்கள்‌ 724 
தசாங்கம்‌ 158 
தமிழ்‌ நுதவியது 7188 
தமிழரின்‌ வீழ்ச்சி) 40. 
தருக்கு நூல்கள்‌ அத 
தருக்கம்‌ 57 
தருணேந்து சேகரன்‌ 362 
தலப்பெயர்கள்‌ 243 
தலயாத்திரை 783 
தலைமகள்‌ குணம்‌ நான்கு 187 
தளிச்சேரிப்‌ பெண்களுக்கு 

வீடு 354 
தனிப்பாடல்‌ 429 
தாவர நூற்‌ பெருமை 25 
திரமிள சங்கம்‌ 9 
திருப்பல்லாண்டு 222 
திருமால்‌ அவதாரம்‌ 

பதினைந்து 125 
திருமுறைகளில்‌ 

இயலும்‌ இசையும்‌ 319 
திருமுறை பாடிய அரசர்‌ 377 
திருவடி. - இறைவன்‌ 410 
தில்லைமூவாயிரவர்‌ 


சோழருக்கு முடிகுட்டல்‌ ௮0 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


திஸாரஸ்‌ 

தீர்த்தச்‌ சிறப்பு 

துயிலெடை. நிலை 

அறவு நிலை 

தூதுப்பிரபந்தம்‌ 

தூதுவளைக்கீரை வரலாறு 

தேவகுலம்‌ 

தேவபாணி 

தொகை நூல்கள்‌ 

தொடர்நிலைச்‌ செய்யுள்‌ 

நகைச்சுவை 

நடுகல்லுக்குக்‌ கால்கோள்‌ 

நதிகள்‌ ஏழு 

தந்தா விளக்கு 

நல்குரவின்‌ நீங்கினார்‌ செயல்‌ 

நல்கூர்ந்தார்‌ செயல்‌ 

நாட்குறிப்பு 

நாடகப்‌ பாங்கு 

நாமகள்‌ வாழ்த்து 

நாயக நாயகி பாவமும்‌ 
சைனரும்‌ 

நாஸயச்‌ சங்கிலியால்‌ 
கட்டுதல்‌ 

நாவல்‌ நடுதல்‌ 

நானில வளம்‌ 

நிகண்டு யாப்பு 

நிகண்டுகளின்‌ வளர்ச்சி 

திசண்டு பாட்டாகியது . 

நிலையாமை 

நூல்‌ 

நூல்கள்‌ பரவாமைக்குக்‌ 
காரணம்‌ 

நூல்‌ கற்றல்‌ நான்கு 

பக்தி நெறியும்‌ சைனமும்‌ 

பசு புகுதாமல்‌ காத்தல்‌ 

பண்கள்‌ 

பதிகம்‌ 

பதிற்றுப்பத்து 

பதினெண்‌ கீழ்க்கணக்கு 
தொகுத்தவர்‌ இல்லை 

பந்தாடல்‌ 

பயிருக்குக்‌ கேடு நான்கு 

பரணி 

பரத்தையிற்‌ பிரிவு 


பரத்தையிற்‌ பிரிவுக்கு 
அமைதி 

பரிசில்‌ ஈயாப்பாவி 

பரிசில்‌ தராது உழப்புதல்‌ 

பரிசில்‌ தருதல்‌ 

பல்‌ சந்த மாலை 

பல்லாண்டு கூறுதல்‌ 

பல தேவர்‌ 

பழமொழிகள்‌ 

பழிப்பான பதிகம்‌ 

பன்னிரண்டின்‌ சிறப்பு 

பாகதம்‌ 

பாட்டியல்‌ நூல்கள்‌ 

பாட்டியலின்‌ தோற்றம்‌ 

பாட்டின்‌ இயல்புகள்‌ 

பாட்டுமனப்பாடத்துக்கு 
எளிது 

பாடல்‌ எழுதிய காரணம்‌ 

பாணி 

பாதாதி கேசம்‌ 


பிதிரர்‌ கடன்‌ 
பிரபந்தங்கள்‌ 
பிரபந்துங்களில்‌ பழையவை 
பிரபந்தம்‌ 
பிராகிருதம்‌ 
பின்ளைப் பாட்டு 
பிறவகை இலக்கிய 
அட்டவணை 
புண்ணியப்‌ பயிர்‌ 
புத்த சமயத்தார்‌ 
பாடிய பாடல்‌ 
புத்தன்‌ இராசசிங்கன்‌ 
புராணக்‌ கதைகள்‌ 
புளிக்கச்‌ செய்யக்காடி. 
பூப்பும்‌ உடனுறைதலும்‌ 
பெண்களைப்‌ பழித்தல்‌ 
பெண்ணின்‌ பருவம்‌ 7 
பெண்ணின்‌ பருவம்‌ 4 
பெண்பிறப்பு கீழானது 


என்ற கொள்கை 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


பெருங்காப்பியம்‌ 64 யாப்பின்‌ மாறுதல்‌ 435 
பெருந்தேவபாணி 760 யானை பற்றிய செய்தி 747 
பேடி இலக்கணம்‌ 725 யோகம்‌ பழகுதல்‌ 391 
பொருத்தம்‌ 12 150 லாண்டு பாடுதல்‌ 367 
பொருள்கோள்‌ 5 வகை 187 வடசொற்கள்‌ 241,350,437 
பொருளதிகாரம்‌ 9 வறாகவதாரம்‌ & 
போர்த்தருமம்‌ 26 வரிப்பாடல்‌ 37 
போர்‌ வருணனை 25 வருணப்‌ பூதர்‌ 160 
மடக்கு 35. வள்ளியோர்‌ செயல்‌ 441 
மணிப்பிரவாளம்‌ 438 வள்ளைப்பாட்டு 34 
மந்திரங்கள்‌ 210,322 வாய்பாடு 112 
ம அம்‌. 85 விசுவரூபம்‌ 227 
யாலைவாழ்க்கை 244 வி ன்‌ 
மழலைச்‌ சிலம்பு 384 ல்‌ க ம ஸ்‌ 
மன்றல்‌ எட்டு 186 கத பாவக ஹ்‌ 

. க உட பாடக்‌ காரணம்‌ 774 
மனப்பாடப்‌ பழக்கம்‌ 708 ன்‌ ம்‌ தி 
மனையின்‌ பகுதிகள்‌ 197 விருத்தப்பாவின்‌ வளர்ச்சி 435 
மீமிசை என்ற சொல்‌ 281 து et க வல்‌ 
மூகம்மதியர்‌ படையெடுப்பு 92 விலங்கின்‌ ஆண்‌ பெயா்‌ 708 
முச்சங்க வரலாறு D6 பெண் பெயர்‌ 708 
முத்தமிழ்‌ 126,130,142  இனைமைப்‌ பெயர்‌ 108 
மும்மணிக்கோவை 291 விழாக்கள்‌ 193 
முனிவர்‌ 117 விளக்கு நிலை 754 
மூங்கைப்‌ பின்ளை 776 வினைச்செ ரல்‌ 
மெய்க்கீர்த்தி 153 விகற்பம்‌ நான்கு 797 
மேற்கணக்கு 753  வேந்தர்க்குஒனி நான்கு 28 
மேற்கெழுந்தருளினதேவர்‌ 372 வேளாளர்‌ 85 
யமகம்‌ 256 வைசியர்‌ 125 
யாண்டுநிலை 759 ஐனநாயகப்‌ பண்பு 23 
யாப்பதிகாரம்‌ 770 டிக்ஷனரி 73 

ஒட்‌ 


சிறப்புப்‌ பெயர்‌ அக்ர்ரதி 


அகத்தியம்‌ 36 அருங்கலச் செப்பு 
அகத்தியர்‌ 706  அருங்கலான்வயம்‌ 
அகத்தியர்‌ பாட்டியல்‌ நெறி 147 அருணகிரிநாதர்‌ 
அகத்தியர்‌ மாணாக்கர்‌ 88 அருணகிரிநாதர்‌ 
அகநானூறு 7s எழுகூற்றிருக்கை 
அகநானூறுதொகுத்தார்‌ 177 அருணந்தி 
அகப்பொருள்‌ விளக்கம்‌ 3 அருணாசலக்கவிராயர்‌ 
அகராதி நிகண்டு 772 அருணாசல நாவலர்‌ 
அசுவ வைத்தியம்‌ 433... அருணிலைவிசாகன்‌ பாரதம்‌ 
அஞ்சனகேசி 65 அரும்பாக்கம்‌ 
அடியார்க்கு நல்லார்‌ 233 அரும்பொருள்‌ 
அண்ணாமலை 243 விளக்க நிகண்டு 
அணியியல்‌ 709 அருமருந்தைய தேசிகர்‌ 
அணியிலக்கணம்‌ 745 அருவந்தைச்‌ சேந்தன்‌ 
அத்திரிகோத்திரம்‌ 206 அருளாளதாசர்‌ 
அதிராவடிகள்‌ 213 அலங்கார சாத்திரம்‌ 
அதிவீரராம பாண்டியன்‌ 51 அவ்வை 
அநாகுலன்‌ 197  அவனிகூளாமணி 
அப்பர்‌ 89 அவிநயம்‌ 
அப்பர்‌ திருவிருத்தம்‌ 255 அவிநயனார்‌ பாட்டியல்‌ 
அப்பர்‌ தேவராம்‌ 236  அற்புதத்திரு அந்தாதி 
அபராசிதவர்மன்‌ 137 அறநெறிச்சாரம்‌ 
அபிதானத்‌ தனிச்‌ செய்யுள்‌ அறிவனார்‌ 

சிந்தாமணி 740  அறிவுடையரனார்‌ 
அம்பர்‌ கிழான்‌ அருவந்தை 355  அனந்தராமையர்‌ 
அம்பர்‌ கிழான்‌ சேந்தன்‌ 49 அனவரதவிநாயகம்‌ பிள்ளை 
அம்பர்ச்‌ சேந்தன்‌ 120  அக்கியாழ்வான்‌ 
அம்பிகைபாக உபாத்தியாயர்‌ 53  அசிரியநிகண்டு 
அமிதசாகரர்‌ 135 ஆசிவகம்‌ 
அமிர்தபதி 3 ஆண்டாள்‌ 
அரபுநாடு 373  ஆண்டிப்புலவர்‌ 
அரிச்சந்திர சரித்திரம்‌ 400  ஆத்திரையன்‌ பேராசிரியன்‌ 
அரிச்சந்திர புராணம்‌ 4 அதிசைவரின்‌ ஐந்து பிரிவு 
அரிஞ்சயன்‌ 49,370 த அண்ரிகால்று 
அரிமர்த்தன பாண்டியன்‌ 312 அதித்தசோழன்‌ 


குமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


அதிதிவாகரம்‌ 
அதிவராக கவி 
ஆதிவாயிலார்‌ 
அபூபென்‌அதம்‌ 
ஆரியப்‌ புத்தகப்‌ பேய்‌ 


ஆலவாய்ப்‌ பெருமானடி கள்‌ 


அலால சுந்தரர்‌ 
ஆழ்வான்‌- விநாயகர்‌ 
ஆளவந்தார்‌ 
ஆளுடைய பின்னை 
ஆளுடைய பிள்ளையார்‌ 

திரு அந்தாதி 

- உலாமாலை 

- கலம்பகம்‌ 

- சண்டைவிருத்தம்‌ 

- தொகை 

- மும்மணிக்கோவை 
ஆறுமுகநாவலர்‌ 
அனந்தச்‌ சேந்தன்‌ 
இசை நுணுக்கம்‌ 
இசை நுணுக்கமுடைய 

சிகண்டியார்‌ 
இடவை 
இந்தளப்பண்‌ 


இந்திரகாளியப்‌ பாட்டியல்‌ 
Q 


இந்திரகாளியம்‌ 
இரங்கேச வெண்டா 
இராகவையங்கார்‌ மு. 
இராகவையங்கார்‌ ரா. 
இராசசிம்மபல்லவன்‌ 
இராசராசசோழன்‌ 1 
இராசராசசோழன்‌ 111 
இராசராச விசயம்‌ 
இராசாதித்தன்‌ 
இராசேந்திரன்‌ 1 
இராமானுச ஐயங்கார்‌ 
இராமானுசர்‌ 
இராமானுசார்ய 
திவ்ய சரிதை 


இருந்தையூர்க்‌ கருங்கோழி 


மோசியார்‌ 
இலக்கண தீபம்‌ 
இலக்கண 

விளக்கப்பாட்டியல்‌ 


52 


123 
௮5 
727 
288 
236 
74 
252 
254 
391 
252 


267 
267 
207 
267 
267 
267 
480 
357 
202 


124 
308 


இலக்கண விளக்கம்‌ 199 
இளங்கோ அடிகள்‌ 7 
இளந்தத்தன்‌ ௮ 
இளந்திருமாறன்‌ 204 
இளந்திரையம்‌ 201 
இளம்பூதி 93 
இளம்பூரணர்‌ 45 
இனம்பூரணர்‌ தொல்காப்பியச்‌ 

சிறப்புப்பாயிரம்‌ 92 
இளம்பெருமானடிகள்‌ 212 
இறையனார்‌ 213 
இறையனார்‌ அகப்பொருள்‌ 173 
இறையனார்‌ 

அகப்பொருளுரை 437 
இறையனார்‌ களவியலுரையின்‌ 

தன்மை 439 
இன்னிலை 446 
ஈசுவர பாரதி 739 
ஈசுவர முனி 387 
ஈழம்‌ 332 
உக்கிரப் பெருவழுதி 177 
உத சூடாமணி 7 
உடற்கூற்று வண்ணம்‌ 271 
உடுப்பூர்‌ 243 
உடையார்குடி.ச கல்வெட்டு 372 
உத்தம சோழன்‌ 334 
உத்தர புராணம்‌ 9 
உத்தரமகா புராணம்‌ 48 
உத்தர ராமாயணம்‌ 50 
உதயணகுமார காவியம்‌ 2 
உதயணன்‌ கதை 57 
உப்பூர்‌ கிழார்‌ 175 
உப்பூரிகுடி கிழார்‌ 174 
உ பேந்திராசாரியர்‌ 419 
உமாபதிசிவம்‌ 208 
உய்யக்‌ கொண்டார்‌ 142 
உய்யவந்த தேவர்‌ 368 
உரிச்சொல்‌ நிகண்டு 770 
உருத்திரங்கண்ணனார்‌ 92 
உருத்திரசன்மர்‌ ்‌ 174 
உருத்திரசன்மர்‌ கதை 775 
உலகநாத முதலியார்‌ 243 
உலோபா முத்திரை 177 
உவமானம்‌ 435 
உறையூர்‌ 120 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நாற்றாண்டு 


உறையூர்ப்‌ பங்குனி உத்திரம்‌ 
உறையூரும்‌ சிராப்பன்னியும்‌ 
ஊமைப்பின்னை 
எட்டுத்தொகை 
எட்டுத்தொகை உரை 
எதிர்நூல்‌ 
எருக்கத்தம்புவியூர்‌ 
எமாங்கதும்‌ 

ஏரெழுபது 

ஏலாசாரியர்‌ 

ஐங்குறுநூறு 

ஐந்திணை எழுழுபது 
ஐயடிகள்‌ காடவர்கோன்‌ 
ஐயம்பெருமாள்‌ 
ஓயரவர்கள்‌ 

ஐயன்‌ ஆரிதனார்‌ 


ஒன்பதாந்திருமூறை 
ஓவியநூல்‌ 

ஒளவை திகண்டு 

கங்கா யமுனைச்‌ சங்கமம்‌ 


193 
42 
78 


433 
139 
85 


கங்கைகொண்ட, சோழேச்சுரப்‌ 


பதிகம்‌ 

கச்சியந்தாதி 
கடவுள்மாமுனிவர்‌ 
கடவூர்‌ 
கடுங்கோன்‌ 
கண்டராதித்தச்‌ சதுர்வேதி 

மங்கலம்‌ 
கண்டராதித்தப்‌ பேரேரி 
கண்டராதித்தர்‌ 1 
கண்டராதித்தர்‌ 11 
கண்டராதித்த விண்ணகரம்‌ 
கண்ணப்பர்‌ வரலாறு 
கணக்கதிகாரம்‌ 
கணக்காயனார்‌ மகனார்‌ 

ந்க்ரோர்‌ 
கந்தசுவாமியம்‌ 
கந்தப்பையா்‌ 
கந்தபுராணம்‌ 
கந்தரலங்காரம்‌ 
கபாடபுரம்‌ 
கபிலதேவ நாயனார்‌ 
கபிலதேவர்‌ 
கபிலர்‌ 


கபிலர்‌ பாட்டியல்‌ நெறி 
கம்பர்‌ 
கம்பராமாயணம்‌ 
கயாதரம்‌ 
கயிலைபாதி கானத்திபாதி 
அற்தாதி 
கரிகாலன்‌ 
கருடனைக்‌ காய்ந்தது 
கருவூர்‌ உள்ளிவிழா 
கருவூர்த்தேவர்‌ 
கல்லா _ தேவர்‌ 
கல்லாடம்‌ 
கல்லாடர்‌ 
கல்லாடர்‌ களாவியல்‌ 
கல்லாடர்‌ குறட்பா 
கல்லாடர்‌ தொல்காப்பிய 
உரை 
கல்லாடர் பாட்டியல்‌ 
கல்வெட்டுக்கன்‌ 
கலி 
கலிக்காமர்‌ 
கலிங்கத்துப்பரணி 
கலித்தொகை 
கலியாணன்‌ கதை 
சலைக்கோட்டுத்‌ தண்டு 
கலைமலவிந்த சீர்நம்பி 
களந்தைக்கோள்‌ 
களந்தையாதித்தேச்சுரம்‌ 
களப்பிரர்‌ 
களரியாவிரை 
களவழிநாற்பது 
களவியற்‌ காரிகை 
கன்னரதேவன்‌ 
கனா நூல்‌ 
கஜவிதி நூல்‌ 
காக்கைபாடினியார்‌ 
காங்கேயர்‌ 
காசிமடத்துக்‌ குறள்‌ 
உரைக்கொத்து 
காசிமடத்துப்‌ பதிப்பு 
காசியப சில்பம்‌ 
காதம்பரி 
கர்ந்தாரப்பண்‌ 
காந்தியடிகள்‌ 
காய்சின வழுதி 
கார்‌ எட்டு 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


கார்நாற்பது 

கார்வெட்டி அரையன்‌ 

காரி 

காரிகையுரை 

காரைக்காலம்மையார்‌ 

காலகேகி 

காலிங்கர்‌ 

காவிரி 

காவிரிப்பூம்பட்டினம்‌ 

காளத்தி 

காளத்தியந்தாதி 

காளயார்கோயில்‌ 

கானப்பேர்‌ 

தீதார்த்த சங்கிரகம்‌ 

தீதை 

கீரங்கொற்றனார்‌ 

ந்தை 

கீழ்க்கோட்டுர்‌. 
மணியம்பலம்‌ 

குகாநாதசுவாமி கோயில்‌ 

குண்டலகேசி 

குண்டூர்‌ 

குணசாகரர்‌ 

குணபத்திர முனிவர்‌ 

குந்தகந்தாசாரியர்‌ 

குந்தவை 

குமரசேன முனிவர்‌ 

குமரியாறு 

குமாரசாமிப்புலவர்‌ 

குமாரதெய்வம்‌ சாபத்தால்‌ 
தோன்றுதல்‌ 

குராப்பள்ளித்‌ துஞ்சிய 
திருமாவளவன்‌ 

குருகு - ஒருதரல்‌ 

குருகை காவலப்பன்‌ 

குருபரம்பரை றாயிரப்படி. 

குருபரம்பரை 
பன்னீராயிரப்படி 

குலசேகராழ்வார்‌ 

குலோத்துங்கச்‌ சோழன்‌ 1 

குலோத்துங்கச்‌ சோழன்‌ 111 

குவாமணலியாசிரியர்‌ 

குறள்‌ உரை 

குறுந்தாண்டகம்‌ 

குறுந்திரட்டு 


54 


248 
453 
433 
199 
215 


குறுந்தொகை 
குறுந்தொகையுரை 
குன்றெறிந்த முருகவேள்‌ 
கூடல்‌ ஆலவாய்‌ அடிகள்‌ 
கூடல்சங்கமப்‌ பரணி 
கூத்த நூல்‌ 
கூத்தூ 
கூற்றுவ நாயனார்‌ 
கைந்திலை 
கைலாச நிகண்டு 
கொக்கோகம்‌ 
கொங்கணகத்தர்‌ 
கொங்குணிவா்மபூதுகன்‌ 
கொங்குதேர்‌ வாழ்க்கை 
என்ற பாடல்‌ 
கொங்குமண்டல சதகம்‌ 
கொங்குவேள்மாக்கதை 
கொங்குவேளிர்‌ 
கொப்பத்துப்பரணி 
கொற்கை குணராச சூரியன்‌ 
கோசரியார்‌ 
கோபப்‌ பிரசாதம்‌ 
கோபாலசாமி நாயக்கர்‌ 
கோபிநாத ராவ்‌ 
கோயில்‌ 
கோயில்‌ திருப்பண்ணியர்‌ 
விருத்தம்‌ 
கோயில்‌ நான்மணிமாலை 
கோவூர்கிழார்‌ 
கோவையார்‌ 
சக்கரவர்த்தி நயினார்‌ 
சங்க இலக்கியம்‌ 
சங்கரநமகிவாயார்‌ 
சங்கரநாராயணச்‌ சட்ட கம்‌ 
சங்கரநாராயணத் திரட்டு 
சங்கரராமானுச 
மத்வ மதங்கள்‌ 
சண்டேசர்‌ 
சண்முகசுந்தர முதலியார்‌ 
சத்தியவாக்கியன்‌ 
சதாசிவ பண்டாரத்தார்‌ 
சதுரகராதி 
சந்தனு மன்னன்‌ 
சம்பந்தர்‌ 
சம்பந்தர்‌ எழுகூற்றிருக்கை 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ காற்றாண்டு 


சமயதிவாகர வாமன முனிவர்‌ 

சயங்கொண்டார்‌ 

சரசோதி மாலை 

சலந்தரன்‌ 

சாக்யெர்‌ 

சாசனத்‌ தமிழ்க்கவி சரிதம்‌ 

சாத்தனார்‌ 

சாத்தனூர்‌, சாந்தை 

சாதவாகனம்‌ ்‌ 

சாந்திபுராணம்‌ 

சாமிநாத கவி 

சாமிநாதையர்‌ 

சாமிநாதையர்‌ நூல்‌ நிலையம்‌ 

சாமுண்டி தேவநாயகர்‌ 

சாரிபுத்தன்‌ 

சாளரபாணி 

கிகண்டியார்‌ 

சித்தராரூடம்‌ 

த்தாத்தத்‌ தொகை 

சிதம்பரக்‌ கவிராயர்‌ 

இதம்பரப்பாட்டியல்‌ 

தெம்பரம்பிள்ளை, வ.உ. 

சிந்தாமணி 

சிந்தாமணியுரை 

சிரவணயபென்குளம்‌ 

சிராப்பன்னி 

சிராமலை 

சிராமலை அந்தாதி 

சிலப்பதிகார அரும்பதவுரை 

கெைப்பதிகார உரை 

சிலப்பதிகாரம்‌ 

சிவகோசரி 

சிவசுப்பிரமணிய கவிராயர்‌ 

சிவஞானசித்தி 

சிவஞானகத்தி பரபக்கம்‌ 
உரை 

சிவஞான சுவாமி 

சிவஞான போதச்‌ சிற்றுரை 

கவெஞான போதம்‌ 

இிவஞான வள்ளல்‌ 

சிவந்தெழுந்த பல்லவராயன்‌ 
உலா 

சிவப்பிரகாசம்‌ 

சிவப்பிரகாசர்‌ மதுரை 


70 
158 


சிவபுராணாதி தோத்திர 

மஞ்சரி அச 
சிவபெருமான்‌ இரு அந்தாதி 256 
சிவபெருமான்‌ திரு 

இரட்டைமணிமாலை 255 
சிவபெருமான்‌ 

திரு மும்மணிக்கோவை 266 
சிவவாக்கியர்‌ பாடல்‌ 228 
சிவவாக்கிய தேவர்‌ 777 
சிவன்‌ பிள்ளை 728 
சிவாகமக்‌ கச்சிமாலை 301 
சிற்றிசை 202 
சிறுத்தொண்டர்‌ 290 
சிறு தேவபாணி 232 
சிறுபஞ்சமூலம்‌ 77 
சிறுபாண்டரங்கன்‌ 204 
சிறுமேதாவியார்‌ 204 
சினேந்திர மாலை 398 
சீகாழி முந்நூற்றுவர்‌ 361 
சீத்தலைச்‌ சாத்தனார்‌ 755 
சீகாளத்தி புராணம்‌ 224 
சிவசம்போதனை 438 
சுந்தரசோழன்‌ 334 
கசந்தரபாண்டியன்‌ 92 
சுந்தரபாண்டியன்‌ 

படையெடுப்பு 92 
சுந்தரர்‌ 183 
சுந்தரர்‌ தேவாறம்‌ 238 
சுப்பராயச்‌ செட்டியார்‌ 742 
சுப்பிரமணிய தேசிகர்‌ 740 
சுப்பிரமணிய பாரதி 772 
சுப்பிரமணிய யோகி 197 
சூடாமணி உள்ளமுடையான்‌ 7 
சூடாமணி நிகண்டு 738 
சூளாமணி 3,5 
சூளாமணியும்‌ கம்பரும்‌ 39 
செங்குன்றூர்‌ 256 
செந்தமிழ்‌ கீச்‌ 
செப்பறை மடத்து ஏடு 242 
செப்புறை 355 
செப்புறைச்‌ சேந்தன்‌ 355 
செம்பியன்‌ மாதேவி 373 
செம்பூட்சேயார்‌ கூற்றியல்‌ 202 
செயிற்றியம்‌ 145 
செயிற்றியனார்‌ 165 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


செயினூராசிரியா்‌ 
பெருநாகனார்‌ 180 
செல்லூராகிரியர்‌ ஆண்டைப்‌ 
பெருங்குமரனார்‌ 179 
செல்வகேசவ முதலியார்‌ 446 
செல்வத்தாசிரியார்‌ 
பெருஞ்சுவனார்‌ 180 
செவ்வைச்சூவொர்‌ 3 
செழியன்‌ சேந்தன்‌ 355 
சென்னி 83 
செஸ்டர்‌ பீல்டு 718 
சேக்கிழார்‌ 208 
சேதிராயர்‌ 336 
சேதுராயர்‌ 336 
சேந்தம்பூதனார்‌ 765 
சேந்தன்‌ 235 
சேந்தன்‌ திவாகரம்‌ 123 
சேந்தனார்‌ 4 
சேந்தனார்‌ தேர்‌ ஓடச்‌ 
செய்தல்‌ 236 
சேரமான்‌ பெருமான்‌ 209 
சேனாவரையர்‌ 41 
சைவ சமய நெறியுரை 450 
சைவத்‌ திருமுறைகள்‌ 320 
சைவ மஞ்சரி 317 
சைவாகமம்‌ 727 
சைன தோத்திரத்‌ திரட்டு 4 
சொட்டைக்குலம்‌ 390 
கொர்ணம்பிள்ளை 448 
சோமசுந்தர தேசிகர்‌ 334 
சோமதேவர்‌ 399 
சோழர்‌ உலாக்கள்‌ 404 
ஞானப்‌ பிரகாசர்‌ 56 
ஞானப்பிரகாசர்‌, திருஒற்றியூர்‌ 56 
ஞானப்பூங் கோதை 238 
ஞானாமிர்தம்‌ 209 
தக்கயாகப்பரணி உரை 58 
தக்காணியம்‌ 108 
தகடூர்‌ யாத்திரை 81 
தகடூர்‌ யாத்திரை 


உரையிடையிட்ட 
பாட்டுடைச்‌ செய்யுன்‌ 437 


தசப்பிராதுற்பவம்‌ 7159 
தஞ்சை இராசராசேச்சுரம்‌ 341 
தஞ்சைவாணன்‌ கோவை 199 


% 


தண்டபாணி தேசிகர்‌ 105 
தணிகையுலா 2 
தத்துவப்பிரகாசர்‌ சித்தி 
பரபக்க உரை 159 
தத்துவராயா்‌ 377 
தமிழ்நெறி விளக்கம்‌ 3 
தர்மபதஉரை 67 
தருணேத்துசேசரன்‌ 360 
தருமதீர்த்தன்‌ 10 
தருமிவரலாறு 222 
தனிச்செய்யுட்‌ சிந்தாமணி 377 
தனிப்பாடல்திரட்டு - 377 
தாண்டவராய முதலியார்‌ 728 
தாமோதரம்‌ பிள்ளை 205 
தான்தோன்றி நம்பி 367 
தாக்ஷிணாத்யம்‌ 702 
திண்டீச்சுர மண்டபம்‌ 426 
திரிகடுகம்‌ 87 
திரிபுரமெரித்த விரிசடைக்‌ 
கடவுள்‌ 204 
திருஆவடுதுறை 327 
-இரட்டைமணிமாலை 145 
- ஈங்கோய்மலை 211 
-ஈங்கோய்மலை எழுபது 277 
- ஈங்கோய்மலைக்‌ 
கல்வெட்டு 252 
-உத்தியார்‌ 368 
“எழுகூற்றிருக்கை 217 
- ஏகம்ப மாலை 271 
- ஏகம்பமுடையார்‌ 
திருஅந்தாதி 266 
- ஒற்றியூர்‌ ஒருபாஒருபது 266 
- கச்சி நம்பி 394 


-கண்ணப்பதேவர்சிபாதம்‌ 445, 
- சண்ணப்பதேவர்‌ திருமறம்‌ 277 
-கண்ணமங்கையாண்டான்‌ 452 


-கயிலாயஞானஉலா 164 
- கழுமல மும்மணிக்கோவை 
266 
“களந்தை அதித்தேச்சுரம்‌ 257 
-களிற்றுப்படியார்‌ 368 
“கற்குடி 334 
-குருகைப்பிரான்‌ பின்னான்‌ 386 
திருக்குருகைப்‌ பெருமாள்‌ 
கவிராயர்‌ 199 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


-குறன்‌ 
- குறள்‌ இயல்‌ பாகுபாடு 
- குறன்‌ பால்‌ இயல்‌ 
அட்டவணை 
- குறனாசிரியர்‌ 
- குன்றத்தாிரியர்‌ 
“கோட்டி யூர்நம்பி 
-கோவலூர்‌ 
- கோவையார்‌ 
-சாட்டியக்குடு. 
-செங்கோடு 
-தக்கதேவீர்‌ 
- தணிகைப்புராணச்‌ 
எருக்கம்‌ 
தாண்டகம்‌ 
-தொண்டத்தொகை 
-தொண்டர்‌ அந்தாதி 
-நறுங்கொண்டை 
அப்பாண்டை நாதர்‌ 
“நாவலூர்‌ 
- நாவுக்கரசர்‌ திரு ஏகாதச 
மாலை 
- தாவுக்கரசு தேவர்‌ 
-நீலகண்டயாழ்ப்பாணர்‌ 
- நூற்றந்தாதி 
-நெடுந்தாண்டகம்‌ 
- பண்ணியர்‌ விருத்தம்‌ 
- பரங்கிரிப்‌ புராணம்‌ 
- பல்லாண்டு 
- பள்ளியெழுச்சி 
திருப்பாணாழ்வார்‌ 
- பாவை 
பிடவூர்‌ 
- புத்தூர்த்‌ திருத்தாண்டகம்‌ 
- புறம்பயக்‌ கல்வெட்டு 
-புறம்பயப் போர்‌ 
-வணம்‌ 
- மங்கையாழ்வார்‌ 
- மங்கையாழ்வார்‌ 
எழுகூற்றினாக்கை 
- மந்திரம்‌ 
- மழபாடி 
- மழிசையாழ்வார்‌ 
- மறைக்காடு 
- மால்பதிகன்‌ 


59 


-மாலையாண்டான்‌ 

-மாளிகைத்‌ தேவர்‌ 

- மூகத்தலை 

- முகப் பாசுரம்‌ 

- முருகாற்றுப்படை 
வெண்டாக்கள்‌ 

முறை 

- முறைகண்ட புராணம்‌ 


- வலஞ்சுழி 
மும்மணிக்கோவை 
திருவண்ணாமலை 
திருவள்ளுவர்‌ 
திருவாங்கூர்ப்பகுதி 
திருவாசகம்‌ 
- வாதவூரடிகள்‌ 
- வாதவூரர்‌ புராணம்‌ 
- வாய்மொழி 
அறாயிரப்படி 
திருவாரூர்‌ 
திருவாரூர்‌ 
மும்மணிக்கோவை 
திகுவாலங்காட்டுப்‌ பதிகம்‌ 
திருவாலவாயுடையார்‌ 
திருவாலவாயுடை.யரர்‌ 
திருவிளையாடல்‌ 
திருவாலி 
வாலி அமுதனார்‌ 
திருவிசைப்பா 
திருவிசைப்பாச்‌ சேந்தர்‌ 
திருவிசைப்பாவின்‌ 
இசையமைப்பு 
- விடவெந்தை 
-விடைக்கழி 
திருவிடைமருதூர்‌ 
- மும்மணிக்கோவை 
- விடைவாய்ப்‌ பதிகம்‌ 
- விருத்த வியாக்கியானம்‌ 
-விளையாடற்‌ புராணம்‌ 
-வீழிமிழலை 
-வீழிமிழலை ஐந்நூற்றுவர்‌ 
-வெண்காட்டடிகள்‌ 
திருவெண்காட்டுப்‌ புராணம்‌ 
-வெண்காடர்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


- வெள்ளறை 387 
-வேங்கட நாதர்‌ 5 
-வேதிகுடித்தேவோரம்‌ 381 
திரையக்காணம்‌ 416 
திரையன்மாறன்‌ 204 
திரைலோக்கிய சுந்தரம்‌ 327 
தில்லை 363 
தில்லைத்திருமுறை 327 
தில்லைநாயகன்‌ 433 
தில்லை மூவாயிரவர்‌ 328 
தில்லையம்பலம்‌ 
பொன்வேய்ந்தது 374 
திவ்வியப்‌ பிரபந்தம்‌ 147 
திவாகர தேவர்‌ 30 
திவாகரம்‌ 49 
திவாகரர்‌ 773 
தீபங்குடி 9 
தீர்த்தங்கரர்‌ இருபத்துநால்வர்‌ 12 
துரைசாபரி ஐயர்‌ 199 
துரைசாமிப்‌ பின்னை 369 
துவரைக்கோமான்‌ 204 
தென்மதுரை 204 
தென்னம்பைச்‌ சேந்தன்‌ 355 
தேசிகமாலை 476 
தேரி அவதானம்‌ 67 
தேரி காதை 67 
தேரையர்‌ 433 
தேவருரை 93 
தேவார திருவாசகங்கள்‌ 319 
தேவாரம்‌ 6 
தேனூர்‌ இளநாகர்‌ 180 
தேனூர்‌ கிழார்‌ 179 
தொகையகராதி 772 
தொட்டிக்கலை சுப்பிரமணிய 
முனிவர்‌ 343 
தொல்காப்பிய உரை 90 


தொல்காப்பிய உரைபுறத்திணை 
மேற்கோள்‌ அட்டவணை & 
தொல்காப்பியச்‌ சொல்லதிகார 


உரை 262 
தொல்காப்பியப்‌ புறத்திணை 79 
தொல்காப்பியம்‌ 70 
தொல்காப்பியம்‌ செய்யுளியல்‌ 170 
தொல்காப்பியம்‌ 

பொருளதிகாரம்‌ 171 


58 


தொல்காப்பியர்‌ 90 
தொல்காப்பியர்‌ மாணாக்கர்‌ 89 
தோலாமொழித்தேவர்‌ ச்‌ 
நக்கவாரம்‌ 332 
நக்கீர தேவர்‌ 213 
நக்கீர தேவர்‌ 11 244 
நக்கீரர்‌ 160 
நக்கீரர்‌ இருவர்‌ 240 
நக்கீரர்‌ இறையனார்‌ 
அகப்பொருள்‌ உரை 437 
நக்கீரர்‌ உரைநடை 181 
நக்ேனார்‌, கணக்காயனார்‌ 
மகனரர்‌ . 777 
தக்ரேர்‌ பலர்‌ 151 
நக்கீரர்‌ விநாயகர்‌ அகவல்‌ 247 
நச்சினார்க்கினியா்‌ 27 
நச்சனார்க்கினியர்‌ 
சிந்தாமணி உரை 2 
நச்சினார்க்கினியர்‌ 
தொல்காப்பிய உரை 3 
நட்ட்ராகப்‌ பண்‌ 328 
நந்தனார்‌ 357 
நந்திக்கலம்பகம்‌ 164 
தந்திமாகாளர்‌ 235 
நந்திவர்மன்‌ 308 
தந்தீசர்‌ 242 
தம்பிகாட நம்பி 324 
நம்பி திருவிளையாடல்‌ 1778 
தம்பியாண்டார்நம்பி & 
நம்பியாரூரர்‌ 385 
நம்மாழ்வார்‌ 380 
நமசிவாய முதலியார்‌ 205 
நமகவொயமூர்த்தி 349 
நரசிங்கமுனையரையர்‌ 312 
நரசிங்கன்பேட்டை 344 
நரகிம்மவர்மன்‌ 413 
தல்லாறன்‌ மொழிவரி 108 
நவகோடி சித்தபுரம்‌ 343 
தவநீதப்பாட்டியல்‌ 147 
தவநீதப்பாட்டியல்‌ உரை 747 
நளவெண்பா 4 
தற்றத்தனார்‌. 165 
நற்றிணை 177 
நன்னூல்‌ 6 


நன்னூல்‌ உரை 56 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நாற்றாண்டு 


நன்னூல்‌ பாயிரம்‌ 

நன்னூல்‌ மயிலைநாதர்‌ உரை 
நாககுமார காவியம்‌ 
நாச்சியார்‌ திருமொழி 
நாதகுத்தனார்‌ 
நாதமுனிகள்‌... 
நாமதிப நிகண்டு 
நாயனார்‌ 

நாரத சரிதை 
நாராயணன்‌, வேம்பை 
நாலடியார்‌ 

நாலாம்‌ ஹென்றி நாடகம்‌ 
தாலாயிரப்‌ பிரபந்தம்‌ 
தாற்கவிராச நம்பி 
நாற்பத்தொன்பது புலவர்‌ 
நான்மணிக்கடிகை 
தானார்த்த தீபிகை 
நிகண்டு 

நிகண்டு சூடாமணி 
திடும்பறை தீர்த்தக்கரை 
நித்தியானு சந்தானம்‌ 
நிதியின்‌ கிழவன்‌ 
நிரம்பவழகிய தேசிகர்‌ 
நிருபதுங்கன்‌ 
நீதிகுடாமணி 
நீதிவாக்கியாமிர்தம்‌ 
நீலகண்ட சாஸ்திரி 
நீலகண்டனார்‌ 

நீலகேசி 
நீலதேகசத்திரட்டு, தெருட்டு 
நீறணிபவளக்குன்றம்‌ 


நூல்‌ 
நாற்றெட்டுத்‌ திருப்பதி 
அத்தாதி 
நூற்றெட்டுத்‌ 
திருப்பதிக்கோவை 
நெஞ்சுவிடு தூது 
நெடுஞ்சேந்தன்‌ 
நெடுநல்வாடை. 
நெடுமாறன்‌ 
நெல்வேவிசென்ற இர்‌ 
நெடுமாறன்‌ 
நேமிநாத உரைகாரர்‌ 
நைடதம்‌ 
பஞ்சப்‌ பிரம மந்திரம்‌ 
பஞ்ச புராணம்‌ 
பஞ்ச மகாகாவியம்‌ 


392 


186 
2 
2 


60 
747 
139 
290 
3 
406 
70 
39 


பஞ்சமப்பண்‌ 
பஞ்சமரபு 
பட்டினத்தார்‌ 
பட்டர்‌ 
பட்டினத்தடிகள்‌ 
பட்டினத்தார்‌ 
பட்டினத்தார்‌ 
திருவிசைப்பா 
பட்டினத்தார்‌ பாடல்‌ 
திரட்டு 
பட்டினத்துப்‌ பிள்ளையார்‌ 
பட்டினப்பாலை 
படிக்காகப்‌ புலவர்‌ 
படியன்‌ கொற்றனார்‌ 
பத்திரகிரி 
பத்துப்பாட்டு 
பத்துப்பாட்டுரை 
பதஞ்சலிகள்‌ 
பதிற்றுப்பத்து 
பதினெண்‌ கீழ்க்கணக்கு 
பதினெண்‌ கழ்க்கணக்கு 
உரை 
பதினெண்சித்தர்‌ 
பதினொராந்‌ திருமுறை 
பதினொராம்‌ நிகண்டு . 
பரஞ்சோதி 
திருவிளையாடல்‌ 
பரணதேவர்‌ 
பரணர்‌ 
பரணர்‌ பாட்டியல்‌ 
பரதசாத்திரம்‌ 
பரதசேனாபதீயம்‌ 
பரமத திமிரபானு 
பரவாதிகேசரி அழகிய 
மணவாளர்‌ 
பராங்குசதாசா்‌ 
பராசரர்‌ மதம்‌ 
பராந்தகன்‌ 1 
பராந்தகன்‌ 11 
பராந்தகன்‌ பொன்வேய்ந்தது 
பரிப்பொருமாள்‌ 
பரிப்பெருமாள்‌ உரை 
பரிபாடல்‌ 
பரிமேலழகர்‌ குறள்‌ உரை 
பல்காயனார்‌ 
பல்சந்த மாலை 
பல்பொருள்‌ சூடாமணி 


329 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


பல்லாண்டு 238 புருடோத்தம தம்பி 235 
பவானந்தம்‌ பிள்ளை 205 புரூரவ சரிதை 5 
பழமொரறி நானூறு 87 புல்லங்காடனார்‌ 446 
பழையனூர்‌ நீலி 72 புலவர்‌ புராணம்‌ 7 
பழையாறை 430 புலவராற்றுப்படை 217 
பன்னிரு படலம்‌ 14௪  புளியங்காய்ப்‌ பெருஞ்சேந்தர்‌ 780 
பன்னிரு படலம்‌ - வெட்சி 149 புறத்திரட்டு 3 
பன்னிரு பாட்டியல்‌ 2 புறநானூறு 216 
பன்னூல்‌ திரட்டு 37 புறநீர்மைப்‌ பண்‌ 3228 
பனம்பாரம்‌ 198 புறப்பொருள்‌ 
பனம்பாரனார்‌ 206 வெண்பாமாலை 80 
பாகவதம்‌ கர பூசலார்‌ ள்‌ . 368 
பாட்டியல்‌ 2 பூதப்பாண்டியன்‌ தேவி 193 
பாட்டியல்‌ அட்டவணை 148 அத.புராணம்‌ 202 
பாண்டிக்கோவை 146 மூதுகன்‌. ்‌ த > 
பாண்டி நாடு வற்கடம்‌ த்க்‌ ங்‌ ர அதது க்‌ 
சென்‌! 150 பாரிய திருமலைநம்‌, 
பார்த்திவேந்திரவர்மன்‌ சுதி பெரியதம்பி 394 
பாரதம்‌ உ... பெரியபுராணம்‌ 55 
பாரத வெண்பா 437 பெரி யாழ்வார்‌ 159 
பாரத வெண்பா உரையிடை பெருங்கதை . . 4 
யிட்ட பாட்டுடைச்செய்யுள்‌ 4 பெருங்குன்றூர்கிழார்‌ 165 
பாரதிதீபம்‌ 139 பெருந்திரட்டு 37 
பாரி 253. பெருந்துறைப்பிள்ளை 3/2 
பிங்கலகேசி 418 பெருந்துறை மூன்னூற்றுவர்‌ ட்‌ 
பிங்கல சரி ரு. தவடா। 
லக பாரன்‌ 42 பெருந்தேவனார்‌ 37 
பாகுபாடு 130 பெருந்தேவனார்‌ உரை 57 
பிங்கலை நிகண்டு 107 த்‌ ப 18 
பிங்கல முனிவர்‌ 10) பெரும்பற்றப்புவியூர்‌ 242 
பிடவூர்‌ வேளார்‌ தந்‌ைத 424 வ்‌ புலியூர்‌ நம்பி 178 
பிம்பிசார சுதை 78 பரும்பொருள்‌ விளக்கம்‌ 3 
பிரதமானுயோகம்‌ 7 பேயாழ்வார்‌ 391 
ரெட்‌ பேராசிரியர்‌ 167 
பிரபந்த தீரிகை 47 
பிரபந்த மரபியல்‌ ரதத பொதிகை நிகண்டு 139 
பால்‌ பொதிய நிகண்டு 140 
மலை 147 பொய்கையார்‌ Ad 
பிரபோத சந்திரோதயம்‌ 37 ர ட்‌ ன்‌ 
பிருங்கி பொய்கையார்‌ கலாவியல்‌ 754 
எ அங்க த க த 235 பொய்கையார்‌ பாட்டியல்‌ 746 
ப கை மட்ட ப்ர 271  பெொரய்யடிமை யில்லாத 
ரதத ல புலவர்‌ 215 
புகழேந்தி & பொருத்தவியல்‌ 146 
ர ்‌ ்‌ 256 பொருள்‌ தொகை நிகண்டு 712 
புண்டவருத்தன நகர்‌ 70 பொருளதிகாரம்‌ 169 
புத்தகோ ஷா 61 பொல்லாப்பிள்ளையார்‌ 267 
புத்தர்‌ 73 பொன்பற்றி காவலன்‌ 


புராண சாகரம்‌ 55 சேந்தன்‌ 350 


60 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


பொன்வண்ணத்தந்தாதி 247 


பொன்னவன்‌ 433 
பொன்னுசாமி நாட்டார்‌ 705 
போசநாத சித்தர்‌ 345 
போசராசர்‌ 433 
போற்றிக்‌ கலிவெண்பா 236 
போற்றித்‌ திருவகவல்‌ 226 
போற்றித்‌ திருக்கலிவெண்பா 277 
போற்றிப்‌ பஸ்றொடை 137 
மக்க்ச்சுரம்‌ 373 
மகாபவி 77 
மகாபாரதம்‌ 72 
மகாபுராண சங்கிரகம்‌ 13 
மகாபுராணம்‌ 4 
மகாவீரர்‌ 74 
மகேந்திர மலை 353 
மகேந்திரவர்மன்‌ 405 
மங்கலக்கால்‌ ஐயனம்பி 427 
மண்டல சதகம்‌ 256 
மண்டல புருடர்‌ 109 
மணக்கால்‌ நம்பி 142 


மணக்குடவர்‌ குறள்‌ உரை 93 
மணக்குட்‌, ப்பம்‌ 22 


மணலூர்‌ 407 
மணலூராசிரியர்‌ ஒனியல்கவம்‌ 

பெருஞ்சேந்தர்‌ 779 
மணவாள மாமுனி 386 
மணிமேகலை 2 
மணியன்‌ 406 


மதிமலிபுரிசைப்‌ பாசுரம்‌ 213 
மதிவாணனார்‌ 


நாடகத்தமிழ்‌ 233 
மதுரகவி 318 
மதுரகவி 


திருமாளிகைத்தேவர்‌ 349 
மதுராந்தக உத்தம சோழன்‌ 373 
மதுரை 799 
மதுரை அலவாய்‌ அடிகள்‌ 237 
ம 'துரைகொண்ட கோழன்‌ 442 
மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 752 
மதுரை மருதனிளநாகனார்‌ 775 


ம்துரையாசிரியர்‌ 
நல்லந்துவனார்‌ 204 

மந்திரங்கள்‌ 320 

மயன்‌ 433 


மயிலாடுதுறை 380 
மயிலைநாதர்‌ 2 
மருதனிளநாகனார்‌ 775 
மருதாடு 407 
மலையாள ராமாயணம்‌ 78 
மறைஞானசம்பந்தர்‌ 348 
மனுஸ்மிருதி 78 
மனையடி சாஸ்திரம்‌ 433 
மனோன்மணீயம்‌ 256 
மாசாத்தன்‌ 363 
மாணிக்கவாசகர்‌ 773 
மாதளவனார்‌ இளநாகனார்‌ 180 
மாபிங்கலம்‌ 122 
மாபுராணம்‌ 202 
மாபூதனார்‌ 165 
மாமல்லபுரம்‌ 413 
மாமலர்‌ 75 
மாறவர்மன்‌ அரிகேசரி 200 
மாறன்‌ கோவை 199 
மாறன்‌ அலங்காரம்‌ 229 
மாறனேர்‌ நம்பி 394 
மாறோக்கத்து முன்ளிநாட்டு 
நல்லூர்க்‌ காவிதி 
புல்லங்காடனார்‌ 446 
மானாவூர்ப்பதிகம்‌ 78 


மீனாட்சிசுந்தரம்பிள்ளை 231 
மீனாட்சிசுந்தரனார்‌ தெபொ. 53 


முச்சங்க வரலாறு 168 
முசிறியாசிரியார்‌ 

நீலகண்டனார்‌ 180 
முடத்திருமாறன்‌ 204 
முண்டம்‌ பெருஞ்சேந்தர்‌ 180 
முத்துசாமிப்‌ பிள்ளை 739 
முத்தொள்ளாயிரம்‌ 8 
முத்துவேங்கடசுப்புபாரதி 180 
முதுகுருகு 202 
முதுநாரை 202 
முதுமொழிக்காஞ்சி 203 
முப்பால்‌ 1776 
முயலகன்‌ 237 


முரஞ்சியூர்‌ மூடிநாகராயர்‌ 224 
முருகன்‌ திருவிசைப்பா 327 
முருகன்‌ பெயர்கன்‌ 362 


மும்முடிச்‌ சோழன்‌ 372 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


மூத்தநாயனார்‌ இரட்டை விநாயகமுனி 

மணிமாலை 254 விநாயகர்‌ 
மூத்தபின்னையார்‌ விநாயகர்‌ அகவல்‌ 

திருமும்மணிக்கோவை 266 விநாயகர்‌ இரட்டை 
மெய்க்கர்த்தி 153 மணிமாலை 
மேருமந்தர புராணம்‌ 78 வியாழமாலை அகவல்‌ 
மேற்கெழுந்தருளின தேவர்‌ 372 விரிவு நிகண்டு 
யசஸ்திலக சம்பு 399 வில்வி பாரதம்‌ 
யசோதர காவியம்‌ ச்‌ வில்லிபுத்தூரர்‌ 
யமுனைத்துறைவர்‌ 390 விழிஞத்துப்‌ போர்‌ 
யாப்பதிகாரம்‌ 70 வீரசோழிய உரை 
யாப்பருங்கலக்‌ காரிகை 201 வீரசோழியம்‌ 
யாப்பருங்கலம்‌ 90 வீரராசேந்திரன்‌ 
யாப்பருங்கல விருத்தி 85 வீரை ஆசுகவிராயர்‌ 
யாப்பருங்கல விருத்தி வெண்காட முனி 

எழுகூற்றிருக்கை 222 வெண்காடு 
யாமளேந்திரர்‌ 185 வெண்டாளி 
யானைமேல்‌ துஞ்சினதேவர்‌ 371  வெண்டேர்ச்செழியன்‌ 
யாஸ்கர்‌ நிருத்தம்‌ no வெண்பாப்பாட்டியல்‌ 
ராசை திருக்குன்றத்திவாசிரியர்‌ வெள்னைவாரணர்‌ 

180 வெள்ளூர்க்காப்பியன்‌ 
ரிப்பன்‌ பிரஸ்‌ 743 வேணாட்டடிகள்‌ 
ரேவணகித்தர்‌ 377 தேவகிரி முதலியார்‌ 
ரோஜட்‌ 113  தேவகிரியார்‌ நிகண்டு 
வக்கினக்கிரந்தம்‌ 418 வேம்பையர்கோன்‌ 
வங்கிபுரத்தாச்சி 395 வேள்விக்குடிச்‌ செப்பேடு 
வச்சணந்தி மாலை 147 வைசிய புராணம்‌ 
வச்சணந்தி பாலை உரை 146 வைணவ குருபரம்பரை 
வடமதுரை 204 வைத்தியலிங்கம்‌ பிள்ளை 
வடமொழி நிகண்டு 110 வையாபுரிப்பிள்ளை 
வர்த்தமான மகாவீரர்‌ 72 ஸ்ரீபுராணம்‌ 
வரகுணதேவர்‌ 371 ஸ்ரீபுராணம்‌ 
வரகுணடாண்டியன்‌ 308 மணிப்பிரவாளம்‌ 
வரகுணன்‌ 1 308 ஸ்ரீவாத்ததேவார்‌ 
வரகுணன்‌ 11 308 ஸ்ரீவர்த்தமானர்‌ 
பரதுங்கராம பாண்டியன்‌ 433 ஸ்ரீவிஜயம்‌ 
வரி(நூல்‌) 202 ஷடங்கமந்திரம்‌ 
வரையறுத்த பாட்டியல்‌ 748 ஷேக்ஸ்பியர்‌ 
வழக்கதிகாரம்‌ 170 க்ஷேத்திரத்‌ திருவெண்பா 
வளையாபதி 2 ஹோமர்‌ 
வாசுகி 344 ஐயந்தன்‌ 
வாமன்‌ சரிதை 402 ஜான்சன்‌ 
விசயாலய சோழன்‌ 732  ஜிணசேனர்‌ 
ஒக்‌ 


மேற்கோள்‌ செய்யுள்‌ அகராதி 


அங்கட்‌ பொய்‌ 
அடகு புலால்‌ 
அடுசினச்‌ கட 
அடுந்தொழில்‌ 
அணியிழை 
அத்திகிரி 
அத்தியும்‌ 
அத்திறத்தார்‌ 
அமைச்சர்‌ 
அரசியல்‌ 
அருச்சனை 
அருள்நெறி 
அலகிலாநின்‌ 
அவிழ்ந்த துணி 
அவையெனப்‌ 
அற்புதத்‌ தெய்‌ 
அறம்தகளி 
அறம்பொருள்‌ 
அறன்‌ அறிந்தேம்‌ 
அறிவாகி 
அனந்தனும்‌ 
அனலமே 
ஆகவளர்‌ 
ஆடவர்கள்‌ 
ஆடனடை 
ஆணிக்கிலர்‌ 
ஆணைவரரி 
அயிரம்‌ யானை 
ஆயுங்குணத்‌ 
ஆரிய உல 
ஆரியமும்‌ 
ஆவின்‌ இடை 
ஆற்றல்‌ அழி 


இதுவோதிரு 
இந்திரர்கள்‌ 
இந்திரன்‌ 
இயற்சொல்‌ 
இருநெடுஞ்‌ 
இருளுக்கு 
இலை நலவாயி 
இலை மாடு 
இற்‌ குலத்தோ 
இற்குரம்போ 


உள்ளக்‌ கமலம்‌ 


உற்றபடை 
ஊசியறுகை 


ஊர்கதிண்‌ 
ஊர்கபாக 
எண்டிசை 
எண்ணெழுத்‌ 
எந்நன்றி 
எம்பந்தவல்‌ 
எய்தற்கரிய 
எல்லா நிலமும்‌ 
எழுத்து மொழி 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 77ஆம்‌ நூற்றாண்டு 


எழுதப்‌ படு 
எழுதாமல்‌ 
எழுவாய்‌ 
என்றும்‌ அடி 
என்றும்புல 
என்னையுன்‌ 
ஏதங்கள்‌ 
ஏயுமாது 
ஏழை என்‌ 
ஐயபொட்டி 
ஒண்‌ திறல்‌ 
ஒத்தகுலத்‌ 
ஒப்பாருக்கொ 
ஒருகளிற்றின்‌ 
ஒன்றேபொரு 
ஓங்கலிடை 
கங்காயமுனை 
கடுக்கை 
கடுகைத்‌ 
கண்ணுதலோ 
கண்ணும்‌ முக 
கண்டகம்‌ 
கண்பனி அரும்ப 
கரணத்து 
கரவொடு 
கரும்பும்‌ 
கல்லாடத்து 
கல்லாடம்‌ 
கல்லாடர்‌ 
கல்லிவர்‌ 
கலைகள்‌ தம்‌ 
கவர்‌ கதிர்‌ 
கள்ளம்பொழில்‌ 
களையாஉட 
கறைப்பற்‌ 
காட்டவே 
காட்சியார்‌ 
காப்பரண 
சாய்ந்து 
காரிசை 
குமுதமே 


64 


736 
74 
726 


குரும்பையும்‌ 
குலாவணங்கு 
குறையவை 
கூடலார்‌ 
கொடுத்த பொரு 
கொடுந்திற்‌ 
கொடுப்பான்‌ 
கொலையானை 
கொன்றைவேய்‌ 
கோழியும்‌ 
சடை மறைத்து 
சமயக்கண 
சரிந்ததுகில்‌ 
சாதகப்‌ 

சாந்து பூ 
சிங்கத்துரு 
சிலம்பொலி 
சந்திநீர்‌ 
சீரார்திரு 
சுருதிவானவ 
செந்தமிழ்‌ 
செந்திருமட 
செம்பொன்‌ 
செய்யாமொழி 
செயிர்த்தொ 
சேடர்‌ உறை 
சேயரிநாட்‌ 
சேயிழை 
சேரிச்சொல்‌ 
சொல்லிற்‌ 
சொல்லும்‌ 
தடுத்ததளை 
தண்கடலசை 
தத்தையங்‌ 
தருச்சந்தப்‌ 
தருமர்மணக்‌ 
தற்றுற்றன்‌ று 
தன்னாசிரிய 
கணக்கு 
தனிமையாற்‌ 
தாதுறு 


108 

83 

740 

308 

742 

724 

742 

150, 306 
795 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 1/ஆம்‌ நூற்றாண்டு 


தாமரை 
தாமரைபுரை 
தான்றிந்து 
திண்டேர்வய 
திணையேகை 
திருக்கொண்டு 
திருத்தகு 
திருமருவிய 
தீயவை 
துஞ்சல்‌ 
துண்டவெண் 
துளக்கரும்‌ 
தெய்வத்‌ 
தெள்ளிமொழி 
தென்ளியசங்‌ 
தென்‌ பாண்டி 
தேவாசுர 
தேன்னுலம்‌ 
தேனார்கமழ்‌ 
தொண்டர்‌அடி 
தொல்காப்பி 
தொலைவென 
நல்லவை 
நல்வினைசெல்‌ 
நாணொடு 
நாதன்நனி 
நாமேவு 
நாரணன்‌ 
நான்மறை 
நிலங்‌ காரண 
நிறையவை 
நின்போலம 
நீல நிறத்த 
நெறிகமழ்‌ 
பகலே 
படைகுடி 
பண்ணிய 
பண்புற்ற 
பத்தியாய்‌ 
பதுமுகம்‌ 
பத்தமும்பிரி 


பலமுறை 
பவளமே 
பற்றலாரை 
பன்னாள்‌ 
பாட அரிய 
பாடகளஞ் சேர்‌ 
பாந்தள்‌ பூ 
பார்த்தான்‌ 
பாலை நெய்தல்‌ 
பிறவியெனும்‌ 
புதியது தீது 
புவந்துறை 
புலமன்னிய 
புழங்குதீ 
புள்ளிப்‌ பொறி 
பூந்துகிலோ 
பூமலை தீரு 
பெருக்கச்‌ 
பெறுவது 
பேதைஎன்ப 
பேய்முலை 
போதிவரு 
மஞ்சிற்‌ 
மண்டங்குடி 
மணிபுனைத்த 
மதுவார்ந்த 
மந்திரங்கள்‌ 
மருப்பை 
மருவாரும்‌ 
மல்லூர்‌ 
மற்றொன்றும்‌ 
மறந்தும்‌ 
மன்றவாண 
மன்னுமளி 
மனத்தாலும்‌ 
மாங்கனி 
மாயாத 
மாயிருஞால 
மாலைமணங்களும்‌ 
மிக்கமாதவம்‌ 
மிக்கவன்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


மின்னார்‌ 
முந்துற்ற 
மூழுதுணர்‌ 
முழுதுலகி 
முழுமதி 
முற்செய்வினை 
முன்னை 
மூவாதாரம்‌ 
மெய்ப்பாலை 
மெல்லிய 
யாதுநீநினை 
யாரேஎம்‌ 
யானேத்திய 
யானைசாய்ந்த 
வடிவெடுத்து 
வண்டுர்பூத்‌ 
வண்தமிழ்‌ 
வந்தானூரன்‌ 


308 
296 


வரிகொள்‌ 
வருவாசக 
வாக்கினால்‌ 
வாய்ந்தபொரு 
வாழிதிருப்‌ 
வாழிபரகர்‌ 
வாளைவயிறு 
விண்கூடல 
விசயன்‌ 
வித்தகர்‌ 
விரிதுணி 
விரைமலர்‌ 
வில்லேற்றல்‌ 
விளங்குமணி 
வெறிகமழ்‌ 
வெறிவிரவு 
வேதவாய்‌ 
வைத்ததற்பின்‌ 
அபரீக்ஷ்ய 


ன்‌ 


பொருள்‌ அகராதி 


அகத்தியனார்‌ ஆணையிற்‌ 
செய்யப்பட்ட நூல்‌ 
அகத்துறைப்‌ பதிகம்‌ 
(திருவிசைப்பாவில்‌) 
அசபா நடனம்‌ 
அஞ்செழுத்து 
அடிவரவு கூறுதல்‌ 
அம்மானைப்‌ பாட்டு 
அர்ச்சனாபோகம்‌ 
அர்த்த நாரீசுவர வடி வம்‌ 
அரசாட்சியின்‌ தன்மை 
அரண்கள்‌ 
அருத்தா பத்தி 


131 


205 
209 
72 
265 
174 
57 
703 
152 
68 
181 


அரும்பதவுரை என்ற பெயர்‌ 38 


அவையினமைதி 
அளவுப்‌ பெயர்கள்‌ 
அறத்தின்கண்‌ நிற்றல்‌ 
எண்வகை 
ஆகமப்‌ பொருள்‌ 
ஆகமிகர்‌ 
ஆசிரியப்பா 
ஆசுசவி 
ஆட்டத்துக்கான பாட்டு 
ஆதிச்‌ சங்கம்‌ 
சோழநாட்டில்‌ 
ஆரிடம்‌ 
ஆழியிழைத்தல்‌ 
ஆறு சமயத்தார்‌ 
ஆனந்தப்‌ பையுள்‌ 
இசைப்பா 


139 
186 


191 
m 
261 
136 
320 
122 


156 
142 
227 

23 
320 
200 


இணைஎதுகை ஏழு விகற்பம்‌ 113 


இமயம்‌ சோர்ந்த காக்கை 
இயற்பா 

இயற்றமிமும்‌ இசையும்‌ 
இரட்டை மணி மாலை 
இராக்கதமணம்‌ 


86 


743 


இராச எழுத்து: 
இளம்‌ என்ற அடை 
இறைவன்‌ எண்குணம்‌ 
இன்பம்‌ நுகர்தற்கு இடம்‌ 
உக்கிர எழுத்து 
உரைநடை 
உறையாசிரியர்‌ மூவகை 
உலா 

உலாப்புறம்‌ 
உழவுத்தொழில்‌ 
உறையூர்‌- பொருள்‌ 


ஊழ்வினை 

எட்டுவகை குறித்த 
அவையகம்‌ 

எண்பேராயம்‌ 

எல்லாக்‌ குற்றமும்‌ 
தீர்ந்த பாட்டு 

எழு கூற்றிருக்கை 

எழுத்து நால்வகை 

எழுபது பாடல்‌ பாடுதல்‌ 

ஏகாரம்‌ 

ஐந்திணையும்‌ பருவமும்‌ 
பொழுதும்‌ 

ஐம்பெருங்குழு 

ஓவிய நூற்பொருள்‌ 

கடலின்‌ வருணனை 

கந்தருவ மணம்‌ 

கலத்தலும்‌ மயக்கமும்‌ 

கலம்பக உறுப்புக்கள்‌ 

கலிப்பா 

கலிவெண்பா 

கலைமகள்‌ துதி 

கலி நிவேதனம்‌ 

கவிகள்‌ நால்வர்‌ 

கவித்தன்மை நரல்வகை 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


காட்டலாகாத பொருளை 
யுடைய சொற்கள்‌ 

காதைகரப்பு 

காமக்கிழத்தியர்‌ 

காமத்துப்‌ பயனின்மை 

காயகற்ப மருந்து 

குறள்‌ இரண்டு காட்டிய 
வெண்பா 

குறளடி 

குறையவை 

கூடல்‌ மூவகை 


கூத்து 
கொடுந்தமிழ்‌ நாடு 
கொற்றவை துதி 
கோடில்லாத மாடு 
கோயில்‌ கட்டிடங்கள்‌ 
கோவை 
சக்கரக்கவி 
சங்கத்‌ தமிழ்‌ 
சங்கர நாரயாண வடிவம்‌ 
சங்கரரால்‌ சைவத்துக்கு 
விளைந்த தங்கு 
சங்கர வேதாந்தம்‌ 
சங்கிதாமந்திரம்‌ 
சங்கேத எழுத்து 
சதுர்‌ வேதி மங்கலம்‌ 
சந்தி விதிகள்‌ 
-அபூர்வமானவை 
சமக்கிரதும்‌ 
சுழுத்தி 
சாசனங்களின்‌ நடை 
சாதுர்‌ மாஸ்ய விரதம்‌ 
சாந்தம்‌ - இலக்கணம்‌ 
சிங்களங்‌ கூத்து 
சித்திரக்கவி - அருங்கவி 
சித்திரக்‌ கவிகள்‌ 
சித்திரக்‌ கவிமாலை 
கிலேடைப்‌ பொருள்‌ 
சிவபிரான்‌ துதி, 
சிவானுபூதி 
சிறப்புப்‌ பாயிரம்‌ 
பாடத்தக்கார்‌ 
சறியகற்பு 
சுத்தாத்வைதம்‌ 
சூத்திரம்‌ பொருள்‌ 
சூத்திரம்‌ 6 வகை 


189 
139 
319 
181 
221 


146 
773 
141 

70 

749 

159 
774 

165 

313 

149 

139 

72 

103 


280 
280 
247 
728 
227 


97 
147 


139 

3 
103 
166 


21 
48 
273 
135 
135 


செந்தமிழ்நாடு சோழநாடே. 107 


[1] 


செவியில்லாத மாடு 
சைவ க்கியம்‌ 
சைவ சித்தாந்தம்‌ 
சைன இலக்கியம்‌ 
சொல்‌ நான்கு வகை 
சோபான முறை 
சோழநாயன்மார்‌ 
தட்டார்‌ வகை 
தமிழ்நாடு 
தமிழியல்‌ வழக்கம்‌ 
தலைக்கோல்‌ செய்ய 
கரியமரம்‌ 
தாபத இலக்கணம்‌ 
தாபத நிலை 
திகட சக்கரம்‌ என்ற சந்தி 
திணை நூல்‌ 
திருப்பண்ணியர்‌ 
திருமலையிவுள்ள மூர்த்தி 
திருமால்‌ துதி 
திருமுறை இயலும்‌ 
இரையும்‌ 
திருமுறைச்‌ சிறப்பு 
திருவிருத்தம்‌ 
தில்லையைப் பொன்‌ 
வேய்ந்தது 
தீண்டாத குலத்தார்‌ 
தயவை 
துவைதமதம்‌ 
துனியும்‌ புலவியும்‌ 
தூதர்‌? வகை 
தெய்வமணம்‌ 
தேனும்‌ நெய்யும்‌ 
நஞ்சாதலம்‌ 
தொகை வகை விரி 
தொலைவு 
தொழில்‌ அறுவகை 
தொழிலாளர்‌ பெயர்‌ 
தடுயாமத்தில்‌ இறைவன்‌ 


தவதானியம்‌ 
நால்‌ வகைக்‌ கவி 


59 
43 


227 
283 

141 
122 
739 


நால்வகைச்‌ சாதியினருக்குரிய 


லம்‌ 
தாற்கதி எழுத்து 
நிகண்டு 
நிறைப்பெயர்கள்‌ 


138 
191 
186 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 1ஆம்‌ நூற்றாண்டு 


நிறையவை 141 
நேர்‌ என்ற சொல்லின்‌ 

பொருள்‌ 133 
பகரவருக்க மோனை 135 
பண்கள்‌ 222 
பத்தர்‌ சித்தர்‌ 219 
பதினொராந்திருமுறை 3,163 
பரணிநாள்‌ 174 
பழமொழி 3 
பன்பணிமாலை 749 
பாக்கள்‌ நான்கு சாதி 12 
பாக்களின்‌ வைப்பு முறை 772 


பாகவத அபிமானம்‌ பெரிது 276 


பாசண்டம்‌ 149 
பாதாதி கேசம்‌ 205 
பாயிரம்‌ - புறவுரை 185 
பார்ப்பான்‌ வழக்காகிய 

எழுத்து 138 
பார்ப்பனமே உயர்வு 280 
பாலை நெய்தல்‌ பாடியது 266 
பாவைப்டாட்டு 774 
பிரகாபத்திய மணம்‌ 142 
பிரபந்த வகைகள்‌ 302 
பிரமமணம்‌ 747 
பிள்ளைகளை வளர்க்கும்‌ 

முறை 73 
புத்தகப்‌ போய்‌ 267 
புராண கதைகள்‌ 50 
புறாப்பாட்டு 774 
புனல்‌ வாதம்‌ 776 


பூப்பின்‌ புறப்பாடு பொருள்‌ 178 


ரணர்‌ என்ற பெயர்‌ 283 
பெண்டிர்‌ வீடு பேற்றிற்கு 
உரியரல்லர்‌ 166 
பேச்சு நடையும்‌ எழுத்து 
நடையும்‌ 205 
பேதை இலக்கணம்‌ 793 
பேயின்‌ செயல்‌ 8 
பைசசாமணம்‌ 747,743 
பொருளியல்‌ ஒழிபியல்‌ 185 
பொருத்தப்‌ பாட்டியல்‌ 
பொருள்‌ 738 
பொருள்‌ கோள்‌ வகைகள்‌ 733 
மகடூஉ முன்னிலை ௮ 
மகாமந்திரம்‌ 247 
மடலூர்ச்சி 749 
141 


மணம்‌ எட்டுவகை 


மதங்கள்‌ 

மதுரகவி - இன்கவி 

மந்திரங்கள்‌ 

மறம்‌ 

மாகமடையம்‌ - சங்கேத 
எழுத்து 

மாண்பு 

மாயாவாத வேதாந்தம்‌ 

மாலை என்ற நூற்பெயர்‌ 

முதனிலைப்புக்‌ காரிகை 

மும்மணிக்கோவை 

மெய்க்கீர்த்தி 

மோனமுத்திரை 

மோனை விகற்பங்கள்‌ 

யாப்பிலக்கண வாய்பாடு 

யாப்பு இருமைக்கும்‌ 
உறுதி பயக்கும்‌ 

யாழோர்‌ கூட்டம்‌ 

யோகம்‌ 

வஞ்சிப்பா 

வஞ்சியுரிச்சர்‌ அறுபது 

வடசொற்றொடர்கள்‌ 

வடமொழி இலக்கணம்‌ 


தமிழில்‌ தழுவிய காரணம்‌ 


வடமொழி உயர்வு என்ற 
கருத்து 


அழ பாதி மதம்‌ 
வித்தாரகவி - பெருங்கவி 
விதிமணம்‌ 
விருத்தம்‌ 
விருத்தம்‌ என்ற பெயர்‌ 
விரையாக்கலி - ஆணை 
வினை முன்று 
வெட்சிப்படலம்‌ 
தொல்காப்பியர்‌ 
செய்யவில்லை 
வெண்பா 
வெண்பாவைப்பு முறை 
வேதவிதி 
வேதாந்த இலக்கியம்‌ 
வேதாந்த மதம்‌ மூன்று 
வைணவ இலக்கியம்‌ 
வைணவ இலக்கிய வறட்சி 
வைணவார்‌ சைனக்‌ களை 
களையாதது 
வைப்புதலம்‌ 


69 


சிறப்பும்‌ பெயர்‌ அகராதி 


அக்கராக்கனி நச்சுமனார்‌ 27 
அக்னீசுவரர்‌ 228 
அகத்தியர்‌ 86,131,157 
அகத்தியர்‌ சொல்லதிகாரச்‌ 
சூத்திரம்‌ 45 
அகத்தியர்‌ பாட்டியல்‌ 739 
அகத்தியர்‌ மாணாக்கர்‌ 
தொல்காப்பியர்‌ 129,186 
அகத்துறைப்பதிகம்‌ 228 
அகநானூறு 2,25, 151 
அச்சுதன்‌ - களப்பிரன்‌ 730 
அசதிக்கோவை 195 
அசரீரி பாடல்‌ 19 
அஞ்சனகேசி 777 
அட்டவணைகள்‌ : 
ஓஐந்திலக்கண அட்டவணை 76 
சோழர்‌ பரம்பரை 330 
திருவிசைப்பா அட்டவணை 
202 
- திருமுறை அசிரியர்‌ காலம்‌ 242 
தொல்காப்பிய உரைப்பதிப்பு 
327 
வைணவ ஆசாரிய பரம்பரை 
331 
வைணவகுருபரம்பரை 298 
அடிநூல்‌ 717, 720 
அடியார்க்குநல்லார்‌ 3 
அணியியல்‌ 77 
அணியியலுடையார்‌ 
காட்டிய நாலடி. ne 
அத்துழாய்‌ 288 
அதங்கோட்டாசான்‌ 131,132 
அதிபத்தர்‌ 259 
அதிராவடிகள்‌ 244, 245 
அந்தாதி 29 


[ப 


அப்பர்‌ 30 
அப்பர்‌ தேவாரம்‌ 272 
அப்பர் பதிகம்‌ ஏழெழுநூறு 278 
அப்பார்‌ வரலாறு 702 
அபயகுலசேகரன்‌ 238 
அம்பர்‌ 152 
அம்பர்‌ கிழான்‌ 187 
அம்பைச்‌ சேந்தன்‌ 728 
அமலனாதிபிரான்‌ 278 
அமிதசாகரர்‌ 78 
அமித சாகரன்‌ நெடுந்தமிழ்‌ 81 
அமிர்தபதி 18 
அமிர்தமதி 757 
அரிசமயதீபம்‌ 298 
அரிசில்‌ கிழார்‌ 26 
அரிஞ்சய சோழன்‌ 204 
அரிஞ்சயன்‌ 253,330 
அருங்கலான்வயம்‌ 79 
அருண்மொழித்தேவன்‌ 254 
அரும்பதம்‌ அ 
அருளாளப்‌ பெருமாள்‌ 
எம்பெருமானார்‌ 287 
அவ்வை 19 
அவலோகிதன்‌ 93 
அவிநந்தமாலை 777 
அவிநயம்‌ 74,152 
அவிநயனார்‌ 70 


அவிநயனார்‌ கணக்கியல்‌ 179,192 
அவிதயனார்‌- வீரசோழியக்‌ 


குறிப்பு 95 
அழிசி 152 
அற்புதத்‌ திருவந்தாதி - 246 
அறநெறிச்சராம்‌ 196 
அறிவுடை நம்பி சிந்தம்‌ 16 


அனந்தேச சிவாசாரியர்‌ 241 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 77ஆம்‌ நூற்றாண்டு 


அனவரதவிநாயகம்பின்ளை 78 


அஷ்டப்பிரபந்தம்‌ 198 
ஆகவமல்லன்‌ 94 
ஆசியமுறி 157 
ஆசிரியமாலை 4 
ஆண்டாள்‌. 289 
ஆண்டாள்‌ - கூரேசர்‌ மனைவி 286 
அத்திசூடி 195 
ஆத்திரேய கோத்திரம்‌ 207 


ஆத்திரேயன்‌ நம்பிகாட நம்பி 208 
அத்திரையன்‌ பேராசிரியன்‌ 239 


ஆதித்த கரிகாலன்‌ 254 
ஆதித்த சோழன்‌ 720 
அதித்தேச்சுரம்‌ 5 
ஆதிநாதராய்ந்த நூல்‌ 717 
ஆதியுலா 269 
ஆமூர்‌ 752 
. ஆமூர்க்‌ கோட்டம்‌ 87 
ஆமூர்‌ நாவுக்கரசு 210 
ஆரூர்‌ 238 
அலங்குடி வங்கனார்‌ 26 
ஆவணவிீதிப்‌ பூவணம்‌ 222 
ஆவினன்குடி 64 
ஆழ்வார்‌ திருநகரி 289 
ஆளவந்தார்‌ 275 
அளுடைய நாயனார்‌ 154 
ஆளுடைய பிள்ளையார்‌ 
திருஅந்தாதி 256 
ஆளுடைய பிள்ளையார்‌ திரு 
உலாமாலை 256 
ஆளுடையடையபிள்ளையார்‌ 
திருக்கலம்பகம்‌ 256 


ஆளுடைய பின்ளையார்‌ 
திருச்சண்பை விருத்தம்‌ 256 

ஆளுடைய பிள்ளையார்‌ 
திருத்தோகை 256 

ஆளுடைய பின்ளையார்‌ 
திருமும்மணிக்கோவை 256 


அறு வார்த்தைகள்‌ 284 
ஆனைமங்கலம்‌ செப்பேடு 252 
இசைத்தமிழ்‌ 16 படலம்‌ 45 
இடங்கஹி 250 
இடவை 231 
இடைக்காடர்‌ 19 


இடைக்காடனார்‌ ஊசிமுறி 757 


இடயானூர்‌ 231 
இந்தளம்‌ 201 
இந்தளூர்‌ நாடு ௯ 
இந்திரை 72 


இராசசிம்ம பாண்டியன்‌ று ல 
இராசராச அபயகுலசேகரன்‌ 255 


இராசராசசோழன்‌ 1 323 
இராசராசச்‌ சேதிராயர்‌ 213 
இராசராசவிசயம்‌ 302 
இராசராசன்‌ 11 303 
இராசராசன்‌ உலா 750, 306 
இராசராசேச்சுரம்‌ ச 
இராசராசேசுவர நாடகம்‌ 314 
இராசாதிராசன்‌ 1 304 
இராசாதிராசன்‌ 1 208 
இராச சந்திரன்‌ 1 252 


இராசேந்திரன்‌ சோழன்‌ 1 150 
இராசேந்திர சோழன்‌ 111 252 
இராசேந்திர மலையமான்‌ 203 


இராமாயணம்‌ 152 
இராமானுச யைங்கார்‌ தி.கி. 169 
இராமானுச சரிதை 299 
இராமானுச தரிசனம்‌ 287 
இராமானுச நூற்றந்தாதி 274 
இராமானுசர்‌ 198 
இராமானுசருடைய 

குருமார்‌ 277 
இராமானுசார்ய 

திவ்விய சரிதை 298 
இராவணன்‌ & 
இரும்பூதி 315 
இருந்தவனமுடையார்‌ 

கோயில்‌ 40 
இலக்கணச்கொத்துரை 189 
இலக்கண விளக்கம்‌ 76 
இலம்பையங்‌ கோட்டுர்ப்‌ 

பதிகம்‌ 249 
இழிகண்‌ பெருங்கண்ணன்‌ 25 
இளங்கோவடிகள்‌ 37 
இளஞ்சாத்தன்‌ 152 
இளம்பூரணர்‌ 31, 29, 744, 164,178 
இளம்பூரணர்‌ உரை 125 


n 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


இளம்பூரணர்‌ சமயப்‌ 


பொதுமை 164 
இளம்பூரணர்‌ போலி 

வரலாறு 168 
இளம்போதி 169 
இளையபெருமாள்‌ 281 
இறையனார்‌ ர்க்‌ 
இறையனார்‌ களவியல்‌ 35 
இறையனார்‌ களவியலுரை 98 
இறையனார்‌ பொருளுரை 170 
இனியவைநாற்பது 277 
ஈங்கோய்‌ மலை எழுபது 259 
ஈச்சுரம்‌ என்ற கோயில்கள்‌ 5 
உக்கிரப்‌ பெருவழுதி 27 
உச்சந்த மலை 702 
உத்தமசீலன்‌ 82 
உத்தம சோழன்‌ 2 
உத்தவாசாரியர்‌ மதம்‌ 67 
உத்திரமேரூர்‌ 37 
உதயணன்கதை 377 
உப்பூரிகுடி கிழார்‌ 26 
உப்கேளி 2 
உமாபதி சிவாசாரியர்‌ 6ம்‌ 
உய்யவந்தார்‌ 154 
உருத்திர சன்ப கண்ணர்‌ 25 
உருத்திர சன்மர்‌ 14 
உலநாத பிள்ளை 47 
உவமானசங்கரகம்‌ 77 
உள்ளங்கை கொணர்ந்த 

தாயனார்‌ 283 
உறங்காவில்லி தாசர்‌ 287 
உறையூர்‌ 49 
உறையூர்‌ முதுகூற்றனார்‌ 26 
ஊசிமுறி 717 
எட்டுத்தொகை 26195 
எண்பத்திரண்டு வார்த்தை 294 
எம்பார்‌ 294 
எம்பெருமானர்‌ 287 
வருக்கத்தம்‌ புலியூர்‌ 239 
எறிச்சலூர்‌ மலாடனார்‌ 27 
எறிபத்தர்‌ 215 
ஏமநல்லூரர்‌ 231 
ஏரெழுபது 259 
ஒங்குறுநூறு 2 


72: 


ஐந்திணை நூல்கள்‌ ஐந்து 194 


ஐந்திர வியாகரணம்‌ 47 
ஐந்திலக்கணம்‌ 97 
ஐயடிகள்‌ காடவர்கோன்‌ 207 
ஐயரவர்கள்‌ 38 
ஐயனாரிதனார்‌ 156 
ஐயாறு சப்தஸ்தானம்‌ 206 
ஒட்டக்கூத்தர்‌ 1,179, 304 
ஒன்பதாந்திருமுறை 19 
ஓரம்போகியார்‌ 65 
ஓவிய நூல்‌ 309,312 
கங்கபாடி. 254 
கங்காதேவி 314 
கங்கைகொண்ட சோழன்‌ 204 
கங்கைகொண்ட 

சோழேசச்சுரம்‌ 5,199, 204 
கச்சி 152 
கச்சியப்பர்‌ 27. 
கடம்பவனேசர்‌ கோயில்‌ 56 
கடியநன்னியார்‌ 732 
கண்டரகண்டன்‌ 152 
கண்டராதித்தர்‌ 42 
கண்ணப்பர்‌ n 
கண்டன்‌ மாதவன்‌ 83 
கணக்கதிகாரம்‌ 377 
கணக்கியல்‌ 777 
கணபுரத்தேவன்‌ 370 
கணம்புல்லர்‌ 210 
கணிகண்ணர்‌ 720 
கதக்கண்ணன்‌ 152 
சுதாசரித சாகரம்‌ 109 
கதிர்காமம்‌ 152 
கதை - உதயணன்‌ கதை 177 
கந்தபுராண வரலாறு 97 
கந்தியார்‌ 21,34 
கபிவதேவர்‌ 244,245 
கபிலர்‌ 26 
சம்பண்ண கவுடர்‌ 314 
கம்பராமாயணம்‌ 7, 21 
கமலநயனபட்டர்‌ 281 
கயிலாயம்‌ 28 
கரவட நூல்‌ 46 
கரிகாலன்‌ 128 
கரிகாற்பெருவளத்தான்‌ 40. 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நூற்றாண்டு 


கருடதூல்‌ 177 
கருடவாகன பண்டிதர்‌ 299 
கருவூர்‌ 754 
கருவூர்‌ அனிலை 215 
சுருவூர்ச்சித்தர்‌ 277 
கருவூர்த்தேவர்‌ 200 
கருவூர்த்தேவர்‌ தமிழ்‌ 220 
கருவூர்ப்புராணம்‌ 215 
கருவூரார்‌ ஞானம்‌ 217. 
கருவூரார்‌ பூசாவிதி 217 
கல்லடன்‌ 4 
கல்லாடதேவ நாயனார்‌ 3 
கல்லாடம்‌ 4 
கல்லாடம்‌ பாடற்சிறப்பு 8 
கல்லாடர்‌ 6 
கல்லாடர்நால்வர்‌ 3 
கல்லாடர்‌ பாட்டியல்‌ 3 
கல்லாடனார்‌ கலாவியல்‌ 3 
கல்லாட்ச்சுரம்‌ ன்‌ 
கலிக்காமர்‌ 259 
கலிங்கத்துப்பரணி 47 
கலிங்கப்போர்‌ 303 
கலித்தொகை 2 
கலிதயனார்‌ 157 
கலிமல்லன்‌ 752 
கலியாணகதை 152 
கலையர்‌ ட ட 29 
கவிகுமுதசத்திர பண்டிதன்‌ 
திருநாராயணபட்டன்‌ 314 
கவிசாகரப்‌ பெருந்தேவனார்‌ 26 
கவிப்பெருமான்‌ 58 
கவுணியனார்‌ 27 
சழுகுமலை 82 
கமுமலம்‌ 152 
களத்தூர்‌ கிழார்‌ Z 
களந்தை அதித்தேச்சுரம்‌ 223 
களந்தை வேந்தர்‌ 152 
களப்பானணாகிய கூற்றுவன்‌ 263 
களப்பிர அரசன்‌ 730 
களப்பிரர்‌ 130 
கனவழி நாற்பது 779 
களவியல்‌ 141 
களவியலுரை 7s 
77 


களவியற்‌ காரிகை 


களவு நூல்‌ 

கன்னிசெங்கோட்டம்‌ 

கனாநூல்‌ 

காக்கைபாடி 

காக்கை பாடினி 

காக்கைபாடினியம்‌ 

காசுமீரம்‌ 

காஞ்சி 

காஞ்சிநெறிக்‌ காரைக்காடு 

காடவர்கோன்‌ 

காடவன்‌ 

காந்தாரம்‌ 

காந்திமதி 

காப்பியக்குடி 

காம்போசனாமூர்‌ 

காமதந்திர நூல்‌ 

காம்நூல்‌ 

கார்த்த வீரியார்ச்சுனன்‌ 

கார்நாற்பது 

காரண நூல்‌ 

காரிகைக்‌ குனத்தூர்‌ 

காரிகைப்‌ பேரூர்‌ நாடு 

காரைக்காலம்மை 

காரைக்காற்பேயார்‌ 

காலகேசி 

காலிங்கர்‌ 

காவ்யா தர்சம்‌ 

காவிரிப்பூம்‌ பட்டினத்துக்‌ 
காரிக்கண்ணனார்‌ 

காளத்தி 

காளிம்பன்‌ 

கிருமிகண்டசோழன்‌ 

கிருஷ்ணா நதி 

கிளியூர்‌ 

தீரந்கையார்‌ 

கழ்க்கோட்டூர்‌ 
மணியம்பலம்‌ 


குடந்தை 
குடத்தை ஆராவமுதன்‌ 
குண்டலகேசி 


237 


ர்‌, 777 


குணக்கடற்‌ பெயரோன்‌ 79754 


குணகாங்கியம்‌ 


152 


R 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


குணசாசகரப்பட்டாரகர்‌ 
குணசாகரர்‌ 


82 
98 


குணசாகரர்‌ - அமிதசாகரரின்‌ 


கரு 
குணதாற்பது 
குணபரன்‌ 
குணவீர பண்டிதர்‌ 
குமரசேனாசிரியர்‌ கோவை 
குருபரம்பரை நூல்‌ 
குலசேகரப்பெருமான்‌ 
குலசேகரபாண்டியன்‌ 
குலசேகரன்‌ என்ற பெயா்‌ 
குலசேகரன்‌ மாறவர்மன்‌ 
குலசேகராழ்வார்‌ 
குலபதி நக்கண்ணனார்‌ 
குலபதி நாயனார்‌ 
குலோத்துங்கசோழ சரிதை 
குலோத்துங்கசோழன்‌ 1 
குற்றாலம்‌ 
குறள்‌ 
குறிப்பாடி 
குறுந்தொகை 
குறுந்தொகை 

கடவுள்‌ வாழ்த்து 
குறுவேட்டுவச்‌ செய்யுள்‌ 
கூடல்‌ சங்கமத்துப்பரணி 
கூடல்‌ சங்கமம்‌ 
கூத்த மார்க்கம்‌ 
கூரத்தாழ்வார்‌ 
கூரேசர்‌ 
கூற்றுவநாயனார்‌ 
கேசவபட்டா்‌ 
கையனார்‌ 
கைலாயநாதர்‌ கோயில்‌ 
கைலாயம்‌ 
கொங்கிற்கனகம்‌ 
கொங்குதேர்‌ வாழ்க்கை 
கொங்கு விக்கிரம சோழன்‌ 
கொங்குவேள்‌ மாக்கதை 
கொடும்புற மருதி 
கொப்பத்துப்பரணி 
கொல்லி 
கொற்கை 
கொன்றை வேந்தன்‌ 


74 


கோச்செங்கட்சோழன்‌ 250 
கோசர்‌ 152 
கோட்டாறு 152 
கோட்டூர்‌ 231 
கோட்டூர்‌ மணியம்பலம்‌ 228 
கோடைத்‌ திரைலோக்கிய 
சுந்தரம்‌ 223 
கோதமனார்‌ 27 
கோபிநாதராயர்‌ 254 
கோயில்‌ 205 
கோயில்‌ பண்ணியர்‌ 
திருவிருத்தம்‌ 256 
கோவிந்தபட்டர்‌ 281 
கோவிந்தராசப்‌ பெருமான்‌ 293 
கோவிந்தராச முதலியார்‌ 97 
கோவூர்‌ 752 
கோவூர்கிழார்‌ 28 
கோழி - உறையூர்‌ 9 
கோன்சண்டன்‌ 83 
கெளடில்ய மதம்‌ 67 
சங்ககாலக்‌ கல்லாடர்‌ 2 
சங்க நூல்‌ உரைகள்‌ 35 
சங்க பாலன்‌ 152 
சங்கயாப்புடையார்‌ 157 
சங்கர சோழன்‌ 94 
சங்கர சோழனுலா 94,308 
சங்கர்‌ நாரண வடிவம்‌ 103 
சங்கரர்‌ 298 
சங்கரர்‌ மதம்‌ 279 
சங்ரொமத்தார்‌ 187 
சங்கிலி (நூல்போன) 264 
சச்சந்தன்‌ 65 
சண்பை காவலன்‌ 267 
சத்தியஞான பண்டராம்‌ 215 
சதாசிவ பண்டராத்தார்‌ 169 
சந்திரசேகர கவிராச 
பண்டிதர்‌ 260 
சந்தோபிசதெம்‌ 156 
சம்பந்தர்‌ 716 
சம்பந்தர்‌ பதிகம்‌ + 
பதினாறாயிரம்‌ 271,272 
சம்பந்தர்‌ பாடல்‌ தொகை 265 
சம்பந்தர்‌ வரலாறு 267 
சயங்கொண்ட சோழன்‌ 82 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


சயங்கொண்டார்‌ 7, 47, 303 
சயந்தம்‌ 784 
சர்வசார நிர்ணயம்‌ 247 
சரபமூர்த்தி 259 
சரவணப்‌ பெருமாள்‌ உரை 19 
சனமேசயன்‌ 6 
சனார்த்தனன்‌ 258 
சாக்கியர்‌ 259 
சாட்டியக்குடி 223 
சாட்டியக்குடி ஏழிருக்கை 223 
சாத்தனார்‌ 38 
சகாதுரங்க ஒளி 4 
சாந்திநாத தீர்த்தங்கரர்‌ 109 
சாமிநாத ஐயர்‌ நூல்‌ நிலையாம்‌ 155 
சாமிநாதமுனிவர்‌ 219 
சாளரபாணிப் பண்‌ 203 
சாளுக்கியர்‌ போர்‌ 304 
சிங்களக்‌ கூத்து 46 
சிங்களப்போர்‌ 92 
சிங்களாந்தகன்‌ 22 
சித்தராரூடம்‌ 16 
சித்தவடத்தடிகள்‌ 213 
சித்தாந்தம்‌ இதழ்‌ 714 
சித்திரக்கவி மாலை 84 
சித்திரக்கா 79 
சித்திரகாரூடம்‌ 738 
சிதம்பரநாத முதலியார்டிகே. 32 
சிதம்பரம்‌ பிள்ளை 169 
சிந்தாமணி 1,21, 35,178,137 
சிம்மாசனாதிபதிகள்‌ 293 
இரமலையந்தாதி 373 
சிலப்பதிகார அரும்பதவுரை 36 
சிலப்பதிகாரம்‌ உரை 101 
சிலப்பதிகாரம்‌ 776 
சிவஞானசித்தி 35 
சிவஞானபோதம்‌ 35 
சிவஞான முனிவர்‌ 777 
சிவநெறிப்பிரகாசம்‌ & 
சிவப்பிரகாசம்‌ [51] 
சிவாக்கிரயோகி [2 
சிற்றட்டகம்‌ 794 
சிறிய திருமடல்‌ 149 
சிறுகாக்கைபாடினி 132 
சிறுகுன்ற நாடு ப 


கிறுத்தொண்டர்‌ . 55 
சிறுமேதாவியார்‌ 27 
சினேந்திரமாலை 45 
சீகாழி நானூரற்றுவர்‌ 271 
சீகாழியின்‌ பன்னிரு பெயர்‌ 265 
சீத்தலை 3 
சீத்தலைச்‌ சாத்தனார்‌ 2 
சீதாராமதாசர்‌, பாகை 299 
சீவல்லப்பாண்டியன்‌ 730 
சீனிவாசப்‌ பிள்ளை 4 
சீனிவாசாச்சாரி 299 
சீனிவாசையங்கார்‌ 23 
சுக்கிர மதம்‌ & 
சுந்தர சோழன்‌ 42 
சுந்தரமூர்த்தி, கு. 766 
சுந்தரர்‌ 208 
சுந்தரர்‌ தேவாரம்‌ 70 
சுப்பராய முதலியார்‌ 16 
சுவானந்த நாச்சியார்‌ 89 
சூடாமணி நிகண்டு 85 
சூளாமணி 7, 78, 157 
செங்குட்டுவன்‌ 4 
செங்குன்றூர்‌ கிழார்‌ 227 
செந்தமிழ்ப்‌ பத்திரிகை 758 
செந்தாப்‌ போதார்‌ 28 
செம்பியன்‌ மாதேவி 206 
செம்பூட்சேய்‌ 728 
செம்பூட்சேயார்‌ கூற்றியல்‌ 729 
செய்யுளியல்‌ 160 
செய்யுளியலுடையார்‌ 132 
செய்யுளியலுடை யார்‌ காட்டிய 
நான்மணிக்கடி க்கை 776 
செயதேயம்‌ 152 
செயலூர்‌ கொடுஞ்‌ 
செங்கண்ணனார்‌ 26 
செயிர்க்‌ காவிரியார்‌ மகனார்‌ 
சாத்தனார்‌ 27 
செயிற்றியச்‌ சூத்திரம்‌ 784 
செயிற்றியம்‌ 709 
செயிற்றியனார்‌ 45 
செயிற்றியனார்‌ கூற்றியல்‌ 184 
செல்லூர்‌ 169 
செழுவை 58 
சென்னிமாபுரம்‌ 72 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


சேக்கிழார்‌ 7, 208, 240, 249 
சேதிராயர்‌ 200 
சேந்தன்‌ 92 
சேந்தன்‌, அம்பை 729 
சேந்தனார்‌ 202 
சேந்தனார்‌ களி நிவேதனம்‌ 259 
சேரமான்‌ 259 
சேரமான்‌ பெருமாள்‌ 74 
சேரன்‌ திருத்தளி 72 
சேனாவரையர்‌ ல 79 
சொட்டை நம்பி 275 
சொர்ணம்‌ பிள்ளை 169 
சொன்னவாறறிவார்‌ 83 
சோமசுந்தரக்‌ கடவுள்‌ 23 
சோமசுந்தர தேசிகர்‌ 250 
சோமசுந்தர பாரதி 23 
சோழகுல சுந்தர விண்ணகரம்‌ 5 
சோழநாடு 101 
சோழநாடு செந்தமிழ்நாடே 101 
சோழர்வரலாறு 252 
சோழ வம்ச சரிதச்‌ சருக்கம்‌ 254 
ஞானக்‌ குறள்‌ 725 
ஞானாமிர்த உரை 56 
டில்வி 202 
டில்லி நாச்சியார்‌ 292 
தக்கயாகப்பரணி 303 
தக்கயாகப்பரணி 

உரையாசிரியர்‌ 777 
தக்காணியம்‌ 752 
தசகாரியம்‌ 265 
தனரூபகம்‌ 67 
தஞ்சம்மான்‌. . 285 
தஞ்சை 5,199 
தஞ்சை இராச இராசேச்சுரம்‌ 323 
தஞ்சைக்‌ கோயில்‌ 214 
தஞ்சைத்‌ தளிக்குளம்‌ 205 
தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ 216 
தண்டியடிகள்‌ 263 
தண்களந்தை 152 
தண்டபாணி தேசிகர்‌ 62 
தண்டியலங்காரம்‌ - 2 
தண்டியாசிரியர்‌ 77 
தத்தாநமர்‌ 

என்றமிலாடுடையார்‌ 264 


78 


தத்துவப்பிரகாசம்‌ 70 
தத்துவப்‌ பிரகாசிகை 22 
தத்துவராயர்‌ 198 
தமிழ்நாடு என்றல்‌ 196 
தமிழ்நெறி விளக்கம்‌ 77 
தமிழ்‌ முத்தரையர்‌ 126 
தமிழறியும்‌ பெருமான்‌ கதை 121 
தமிழாகரர்‌ 265 
தருமி 13 


தலையாலங்கானத்துச்‌ செரு 
வென்ற நெடுஞ்செழியன்‌ 15 


தலையாலங்கானம்‌ 152 
தனஞ்செய கவி (27 
தன நூல்‌ 777 
தனியடியார்‌ 287 
தாண்டவராய சுவாமி 160 
தாண்டவராய முதலியார்‌ 85 
தாமோதரம்‌ பின்னை நிச 
தாயுமானவர்‌ 210 
தாரணை நூல்‌ 152 
திணை நூல்‌ 152 
திரிகடுகம்‌ 194 
திரிபுவனி 216 
திருஅங்கமாலை 302 
திரு ஆமூர்‌ 210 
திரு ஆரூர்‌ 205 
-அரூர்க்கமலாலயம்‌ 315 
-அலங்காட்டுச்‌ செப்பேடு 252 
திரு ஆவடுதுறை 205 
திரு ஆவடுதுறைப்புராணம்‌ 279 
திரு ஆனைக்கா 216 
இரு இடைமருது 205 
திரு இடைமருதூர்ப்‌ பதிகம்‌ 227 
- எழுகூற்றிருக்கை 104,114 
- ஐயாறு 206 
“ஓத்தூர்‌ 268 
திருக்கச்நெம்பி 225 
-கடவூர்‌ 14 
-கடைக்காப்பு 213 
-கண்ணப்ப தேவர்திருமறம்‌ 3 
திருக்கண்ணபுரம்‌ 57 
-கயிலாய ஞான உலா 269 
-களிற்றுப்படி யார்‌ 266 


-காளத்தி 283 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


- குருகூர்‌ 216 
-குருகைப்பிரான்‌ பிள்ளான்‌ 36 
- குருகைப்‌ பெருமாள்‌ 77 
“குறள்‌ 32 
-குறள்‌ உரைக்‌ கொத்து 52 
- குறள்‌ உரை செய்தார்‌ 62,169 


-குறன்‌ பாடல்‌ இயல்‌ 
அதிகார அடைவு 20 
-கொள்ளம்பூதூர்‌ 268 
-கோட்டியூர்‌ 287 
-கோட்டியூர்‌ நம்பி 287 
-கோலக்கா 266 
-கோவலூர்‌ 213 
கோவை 6 
திருச்சந்த விருத்தம்‌ 277 
திருச்சாட்டியக்குடி 228 
.-சிற்றம்பலக் கோவை 260 
- சிற்றம்பலம்‌ 272 
- செங்காட்டங்குடி 54 
- செங்கோடு தீ 
திருத்தக்க தேவர்‌ 149 


-தொண்டத்‌ தொகை 238 
- தொண்டர்‌ திருவந்தாதி 209 
-தொண்டர்‌ புராணசாரம்‌ 10 
-தொண்டர்‌ புராணம்‌ 262 


திருநடுவூர்‌ 2 
-நள்னாறு 72 
- நனிபள்ளி 265 
-நூராயணபுரம்‌ 22 
-தூரையூர்‌ 248 

திருநாரையூர்‌ புராணம்‌ 240 

திருநாரையூர்‌ விநாயகர்‌ திரு 


இரட்டை மணிமாலை 256 
திருநாவுக்கரசு 


ஏகாதசமாலை 257 
திருநீலகண்டயாழ்ப்பாணர்‌ 239 
- நெல்வேலி & 
திருப்பரங்குன்றம்‌ சீ 
- பல்லாண்டு 200 
- பன்னியெழுச்சி 278 
- பாமாலை 239 
-புடைமருதார்‌ 216 
- புளியங்குடி. 289 
- புறம்பயம்போர்‌ 730 


-பூந்துருத்திக்‌ கல்வெட்டு 314 


- பூவணம்‌ 205 
- பூவணம்‌ பதிகம்‌ 224 
திருமங்கையாழ்வார்‌ 206 
திருமடல்‌ 302 
திருமந்திரம்‌ யூ 
- மந்திரார்த்தம்‌ 287 
- மருகல்‌ 268 
திருமலை தம்பி (பெரிய? 281 
- மழிசையாழ்வார்‌ 720 
- மாளிகைத்‌ தேவர்‌ 202 
- முகத்தலை 232 
- முகப்பாசுரம்‌ 243 
- மாலை 278 
- மாலையாண்டான்‌ 287 
திருமுருகாற்றுப்படை 45 


திருமுருகாற்றுப்படையுரை 63 
திருமுறை ஆசிரியர்‌ காலம்‌ 245 
திருமுறைகண்ட சோழன்‌ 254 
திருமுறை கண்ட புராணம்‌ 200 


திருமூலர்‌ ஞானம்‌ 22 
திருவண்‌ பரிகாரம்‌ 290 
திருவரங்கம்‌ 40 
திருவரங்கத்தமுதனார்‌ 274 
திருவரங்கப்பெருமானரையர்‌ 275 
-வள்ளுவமாலை 6 
திருவள்ளுவர்‌ 73 
திருவள்ளுவர்‌ குலம்‌ 32 
திருவள்ளுவர்‌ ஞானம்‌ 22 
திருவனந்தபுரம்‌ 44 
திருவாசகம்‌ 5 
-வாதவூர்ச்சிவபாத்தியன்‌ 257 
- வாய்மொழி 36,278 
-வாய்மொழிஉரை 36 
“வாய்மொழி உற்சவம்‌ 293 
திருவாலியமுதனார்‌ 205 
திருவிசைப்பா 199 
திருவிசைப்பா அட்டவணை 202 
திருவிசைப்பாமாலை 246 
-விடைக்கழி 205 
திருவிடைமருதூர்‌ 
மும்மணிக்‌ கோவை 730 


திருவிடைவாய்த்‌ தேவாரம்‌ 313 
திருவிளையாடற்‌ புராணம்‌ ள்‌ 


n 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


திருவீழிமிழலை 

அந்‌.நூற்றுவர்‌ 271 
திருவெண்காட்டு 

திருவிசைப்பா 206 
திரையக்காணம்‌ 777 
திரையன்‌ 152 
திரைலோக்கிய சுந்தரம்‌ 202 
திரைலோக்கியம்‌ 

சுந்தரப்‌ பதிகம்‌ 222 
திரைலோக்கிய மாதேவி 231 
தில்லை 152 
தில்லைத்‌ திருமுறை 201 
தில்லை மூவாயிரவர்‌ 277 
திலகவதியார்‌ 264 
திவ்வியசூரி சரிதம்‌ 299 
திவாகரம்‌ 46 
திவாகரர்‌ 128 
தீபங்குடி 78 
துரியோதனன்‌ [2223 
துரைசாமி ஐயர்‌ 125,126 
துரைசாமிப்பின்ளை, 

ஒனவை 248 
துரோணாசாரியர்‌ மதம்‌ 67 
தெய்வச்சிலையார்‌ 328 
தெய்வசிகாபணிக்‌ கவுண்டர்‌ 52 
தேசி மாலை 717 
தேவாசுர யுத்தம்‌ 47 
தேவாரம்‌ 210,237 
தேவூர்‌ 233 
தேனீக்குடி க்ரேனார்‌ 27 
தொகையடியார்‌ 261 
தொடித்‌ தலை 

விழுத்தண்டினால்‌ 2 
தொண்டை மண்டல சதகம்‌ 58 
தொண்டையார்கோ 152 


தொல்காப்பிய அரங்கேற்றம்‌ 187 
தொல்காப்பிய உரைகள்‌ 
சூத்திரங்கள்‌ விடுபட்டது 35,188 


தொல்காப்பியம்‌ 31,132 
“அகத்திணை இயல்‌ 46 
- உரைகாரர்‌ பேராசிரியர்‌ 170 
- களவியல்‌ 67 
“செய்யுளியல்‌ 200 


70 


-சொல்லதிகாரம்‌ 
கல்லாடருரை 3 

-பெயரியல்‌ 31 
தொல்காப்பியம்‌, பொருள்‌, 
இளம்பூரணம்‌ பதிப்பு 

வரலாறு 328 
தொல்காப்பியனார்‌ 

பொருட்பால்‌ 129 
தோத்திர ரத்தினம்‌ 248 
தக்ரே தேவர்‌ 104 
நக்கீரர்‌ 2 
நக்ரேர்‌ நாலடி நாற்பது 727 
தகர்‌ நாலடி நானூற்று 

வண்ணம்‌ 720 
தக்கர்‌ பலர்‌ 727 
தச்சிணார்க்கினியர்‌ 3 
நச்சுமனார்‌ 27 
தட்டராகம்‌ 203 
நத்தத்தனார்‌ 27,157 
நந்தன்‌ 266 
நந்தி 152 
நந்திவர்மன்‌ 1 730 
நப்பாலத்தனார்‌ 26 
நப்பின்னை 27 
நம்பிகாட நம்பி 208 
நம்பி திருவிளையாடல்‌ 265 
நம்பியாண்டார்‌ நம்பி 15,197 
நம்மாழ்வார்‌ 274 
நம்மாழ்வார்‌ தலம்‌ 216 
நமசிவாய முதலியார்‌ ரக்‌ 
நயஇரன்‌ 752 
நரசிங்க முனையரையர்‌ 213 
நரசிம்ம வர்மன்‌ 54 
தரிவிருத்தம்‌ 749 
நரிவெரூஉத்தலையார்‌ 26 
நல்கூர்‌ வேள்வியார்‌ 27 
நல்லந்துவனார்‌ 26 
நல்லாதனார்‌ 7132 
நல்லூர்‌ 147,207 
தன்வழி 195 
தவநீதப்பாட்டியல்‌ 720 
தவநீதப்பாட்டி யலுரை 732 
தற்றத்தம்‌ 27 


தற்றத்தனார்‌ 2 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


நற்றிணை 2 
நன்னன்‌ 228,252 
நன்னூல்‌ 132 
நாகன்‌ தேவனார்‌ 27 
நாங்குப்பட்டிக்கோயில்‌ : 315 
நாங்கூர்ச்சேந்தா்‌ 259 
நாதமுனி 199 
நாமகள்‌ பாடல்‌ 72 
நாரதர்‌ மதம்‌ 67 
நாராயணன்‌ பட்டாதித்தன்‌ 314 
நாலடி 116 
நாலடி நாற்பது 78 
நாலாயிரப்‌ பிரபந்தம்‌ 198 
நாலாயிர வியாக்கியானம்‌ 35 
நாற்கவிராச நம்பி 77 
நான்மணிக்கடிகை ்‌ 
நிகண்டு 128 
தியமம்‌ 152 
நீடுர்ச்சாசனம்‌ 82 
நீதகச்சுலோகம்‌ 156 
நீலகண்ட சாஸ்திரி 255 
நீலகேசி 1 
அளம்பப்பாடி 254 
நெடுநல்வாடை 727 
நெல்வேலிவென்ற 

நெடுமாறன்‌ 302 
நேமிநாத உரையாசிரியர்‌ ௫௪ 
நேமிநாதம்‌ 76 
பகவத்கீதை மொழி பெயர்ப்பு க 
பஞ்ச அதிகாரம்‌ 
பஞ்ச தந்திரப்‌ பாடல்‌ 

வடமொழி 52 
பஞ்சவனீச்சுரம்‌ 72 
பஞ்ச புராணம்‌ 207 
பஞ்சமப்‌ பண்‌ 202 
பட்டவர்த்தனம்‌ 224 
பட்டினத்தார்‌ 22 
பட்டினப்பாலை 157 
படிக்காசுப்‌ புலவர்‌ & 
பத்தபால சுபத்தன்‌ 240 
பத்திரகிரி 206 
பத்துப்பாட்டு 151 
பதினெண்‌ கீழ்க்கணக்கு 776 


பதினெண்‌ கீழ்க்கணக்கு 

உரைகள்‌ 35 
பதினொராந்‌ திருமுறை 3 
பரஞ்சோதி 12 
பாணர்‌ 14 
பராசப்பட்டர்‌ 290 
பராந்தகச்‌ சோழன்‌ 1 38 
பராந்தகன்‌ சோழன்‌ 11 247 
பராந்தகன்‌ தில்லையைப்‌ 

பொன்‌ வேய்ந்த த்‌ 210 
பரிதியார்‌ 63 
பரிப்பெருமாள்‌ 57 


பரிப்பெருமாள்‌ குறள்‌ உரை 36 


பரிபாடல்‌ 757,277 
பரிபாடல்‌ முதற்பாடல்‌ 194 
பரிமாணச்‌ சூத்திரம்‌ 191 
பரிமாணனார்‌ 132 
பரிமேலழகர்‌ 10,57 
பல்காயம்‌ 152 
பல்காயனார்‌ 131 
பல்லடம்‌ . 4 
பல்லவமல்லன்‌ 152 
பல்லவைர்‌ 208 
பவணந்தி 133 
பவானந்தர்‌ பதிப்பு 85 
பழமுதிர்சோலை 64 
பழமொழி தானூறு 46 
பழனியப்பப்‌ பின்னை 326 
பழையாறு 152 
பழையாறைச்சைனர்‌ கோயில்‌ 102 
பறைச்சேந்தர்‌ 260 
பன்மணிமாலை 777 
பன்னகத்தெரு 232 
பன்னகாபரணர்‌ 233 


பன்னிரு திருமுறை வரலாறு 255 


பன்னிரு படலம்‌ 752, 197 
பன்னிரு பாட்டியல்‌ 720 
பனம்பாரனார்‌ 732 
பாக்கனார்‌ 722 
பாட்டியல்‌ 139 
பாட்டியல்‌ மரபு 732 
பாடலனார்‌ 132 
பாண்டிக்‌ கோவை 125 
பாண்டி மண்டல சதகம்‌ 6 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


பாண்டியன்‌ அறிவுடைநம்பி 776 
பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌ 20 


பாண்டியன்‌ மாகீர்த்தி 787 
பாப்பாவினம்‌ 77 
பாரதம்‌ 152 
பாரதம்‌ பாடிய 

பெருந்தேவனார்‌ 79 
பாரதவெண்பா 69 
பாரி 152 
பாரியாதிகாரம்‌ 181 
பாவைப்பாட்டு 157 
பாளித்தியம்‌ 753 
பிங்கவகேசி 777 
பிங்கல நிதண்டு 134,138 
பிங்கலம்‌ 56 
பிரபந்த இலக்கியம்‌ 302 
பிரபந்தமாலை 249 
பிரபன்ன காயத்திரி 293 
பிள்ளைப்பெருமான்‌ 274 
பிள்ளை - முதலி: ஆட்சி 300 
பிள்ளை லோகம்‌ யேர்‌ 294 
புகழ்ச்சோழர்‌ 215 
[ட 152 
புட்கரனார்‌ 732 
புத்தமித்திரனார்‌ 75,90, 97 
புத்தூர்‌ 152 
புராண சாகரம்‌ 109 
புருடோத்தம நம்பி 200 
புலவர்‌ புராணம்‌ 241 
1 (/லவராற்றுப்படை 167 
புறத்திரட்டு 117 
புறநானூறு 45 
புறநீர்மை 202 
புறப்பொருள்‌ 

வெண்பாமாலை 46 
பூங்கோயில்‌ நம்பி 315 
பூதத்தார்‌ 118 
பூதத்தாழ்வார்‌ 2 
பூந்துருத்தி தம்பி 200 
பெயரியல்‌ 31 
பெரிய களந்தை 233 
பெரிய திருமலை நம்பி 281,288 
பெரியதிருமொழி 200, 296 
பெரிய திருவந்தாதி 296 


i] 


பெரியதம்பி 284 
பெரிய புராணம்‌ 240,249 
பெரியாழ்வார்‌ 205 
பெருங்கதை 149 
பெருங்குன்றூர்‌ கிழார்‌ 27 
பெருஞ்சித்திரனார்‌ 26 
பெருந்தேவனார்‌ 19,97 
பெருந்தேவனார்‌ உரை 78 
பெருந்தொகை 734 
பெரும்பற்றப்புலியூர்நம்பி 207 
பெரும்பற்றப்புவியூர்‌ 

திருச்சிற்றம்பலம்‌ 223 
பெரும்பொருள்‌ விளக்கம்‌ 793 
பெருவல்லம்‌ 152 
பெருவள 

தல்லூர்ப்பாசண்டம்‌ 747 
பேராசிரியர்‌ 102 
பேராசிரியர்‌ அடைமொழிகள்‌ 110 
பேரூர்கிழார்‌ 187 
பேரூர்‌ கிழான்‌ செயிற்றியன்‌ 784 
பைய ருடையான 

வேதவனமுடையான்‌ 315 
பொய்கையார்‌ 779 
பொய்கையார்‌ இலக்கணம்‌ 177 
பொய்கையார்‌ நூல்‌ 140 
பொய்கையார்‌ மூவர்‌ 120 
பொய்கையார்‌ வாக்கு 121 
பொய்கையாழ்வார்‌ 28 
பொய்யடிமை இல்லாத 

புலவர்‌ 264 
பொருத்தம்‌ பாட்டியல்‌ 138 
யொல்லாப்‌ பின்ளையார்‌ 238 
பொன்பற்றி 9 
பொன்பற்றி காவலன்‌ 9 
பொன்பற்றி சேந்தன்‌ 922 
பொன்‌ முடியார்‌ 2. 
யொன்‌ விளைந்த களத்தூர்‌ 233 
பொன்னவன்‌ 310 
பொன்னனையாள்‌ வரலாறு 234 
போக்கியார்‌ 27 
போகநாதர்‌ 216 
போகமார்ப்பு என்ற பதிகம்‌ 266 
போசல விட்டல தேவர்‌ 202 
போதி சத்துவர்‌ 93 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 17ஆம்‌ நூற்றாண்டு 


போஜ தேவர்‌ 221 
யெளத்த நூல்கன்‌ 90 
மகேச்சுவரர்‌ மதம்‌ 67 
மங்களாதேவி கோயில்‌ 40 
மண்டல புருடர்‌ 85 
மண்ணி நாடு 231 
மணக்குடவர்‌ 3% 
மணக்குடவர்‌ குறள்‌ உரை 168 
மணக்குடி புரியார்‌ 169 
மணக்குடையார்‌ 169 
மணவாள மாமுனி 274 
மணிப்பிரவாளம்‌ 96 
மணிமேகலை ௮ 
மத்த மயூர சந்தானம்‌ 128 
மத்துவாச்சாரியர்‌ 279 
மதிவரர்‌ நாலடி, உரை 41 
மதுரகவியழ்வார்‌ 274 
மதுராந்தகன்‌ 204 
மதுரா விசயம்‌ 314 
மதுரை 7,152 
மதுரை அறுவை வாணிகன்‌ 

இளவேட்டனார்‌ 25 
மதுரைக்‌ காஞ்சி 45 
மதுரைக்‌ கூலவாணிகன்‌ 

சாத்தனார்‌ 30 
மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 7 
மதுரைப்‌ பாலாசிரியர்‌ 26 
மதுரைப்‌ பெருமருதனார்‌ 26 
மந்திர. நூல்‌ 117 
மயமதம்‌ 47 
மயிலாப்பிற்‌ கொற்றன்‌ 187 
மயிலேறும்‌ பெருமான்‌ 76 
மாயிலைதாதர்‌ உரை 732 
மயேச்சுவரார்‌ 770 
மயேச்சுவரர்‌ சூத்திரம்‌ 99 
மயேச்சுவரர்‌ யாப்பு 67 
மர்ரே கம்பெனி பதிப்பு 7 
மருத்துவன்‌ தாமோதரனார்‌ 26 
மருத்தூருடையான்‌ 

திருச்சிற்றம்‌ பலமுடையான்‌ 315 
மருதையாறு 754 
மருவூர்‌ 754 
மலைபடுகடாம்‌ 157 


மலையமான்‌ தாடு 213 


மாங்குடி முதன்‌ 26 
மாடலன்‌ மதுரைக்‌ 

குமரனார்‌ 27 
மாணிக்கவாசகர்‌ 6 
மாதானுபங்கி 28 
மாபிங்கலம்‌ 152 
மாபுராணம்‌ 134 
மாபுராணமுடையார்‌ 132 
மாயூலனார்‌ 26 
மார்க்கண்டேயனார்‌ காஞ்சி 152 
மாறன்‌ அகப்பொருள்‌ 


77 
மாறன்‌ அலங்காரம்‌ 77 
மாறன்‌ சடையன்‌ சாசனம்‌ 52 
மீஞ்சூர்‌ 5s 
மீனாட்சி சுந்தரம்‌ பின்னை 8 
முகையூர்‌ சிறுகருந்தும்பியார்‌ 27 


முத்தரையர்‌ 127 
முத்தொள்ளாயிரம்‌ 151 
முதல்‌ திரு அந்தாதி 19 
முதலாயிரம்‌ 200 
முதலாழ்வார்‌ 198 
முதலியாண்டான்‌ 286 
முதுமொழிக்‌ காஞ்சி 157 
முப்பேட்டுச்‌ செய்யுள்‌ 109 
முருகன்‌ திருவிசைப்பா 205 
முல்லைப்பாட்டு 157 
முறுவல்‌ 184 
மூத்த திருப்பதிகம்‌ 246 
முத்த நாயனார்‌ திரு இரட்டை 
மணிமாலை 167 
மூதுரை 195 
மூலர்வாக்கு 8 
மூவர்‌ பாடல்‌ 238 
மெய்கண்டார்‌ 154 
மெய்ப்‌ பொருள்‌ நாயனார்‌ 273 
மேல்‌ கோட்டை 292 
மைசூர்‌ 292 
மோசிரோனார்‌ 26 
யக்ஞூர்த்தி 282 
யசஸ்திலக சம்பூ 157 
யசோதர காவியம்‌ 89 
யதிராஜர்‌ 286 
யதீந்திரப்‌ பிரவண ப்ரபாவம்‌ 298 
யாப்பருங்கலஉரை i 35 


81 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 17ஆம்‌ நூற்றாண்டு 


யாப்பருங்கலக்‌ காரிகை 75, 75,737 
யாதவப்‌ பிரகாசர்‌ 283 
யாப்பருங்கலக்‌ காரிகையுரை 98 


யாப்பருங்கலப்‌ புறனடை 86 
யாப்பருங்கலம்‌ 78,85,335 
யாப்பருங்கல விருத்தி 99 
யாப்பியலுடையார்‌ 732 
ராகவையங்கார்‌ மு. 40 
ராகவையங்கார்‌ ரா. , 28 
ராமசாமிநாயுடு 16 
லோகவிலாசினி 147 
வச்சணந்திமாலை 732 
வடதிரு ஆலவாய்‌ 72 
வடிவழகியநம்பி தாசர்‌ 299 
வண்ணக்கஞ்‌ சாத்தனார்‌ 26 
வத்தராயன்‌ & 
வரகுணடாண்டியன்‌ 231 
வரதராஜாஷ்டகம்‌ 277 
வளையாபதி 1 
வாக்பதிராஜன்‌ 67 
வாசுதேவன்‌ 166 
வாசுதேவனார்‌ 152 
வாத்சியாயனம்‌ 71 
வாதாபி 66 
வாதாபி கணபதி 54 
வாய்ப்பியம்‌ ்‌ 752 
வாய்ப்பியமுடையார்‌ 772 
வாய்ப்பியனார்‌ 132 
வாரணகி 1] 
வாவிள்ள சாஸ்திரி 770 
வாற்சானியம்‌ 67 
விக்கிரமசோழன்‌ 57 
விக்கிரமசோழனுலா 304 


Li, 


விசயாலாயன்‌ 79 
விசயராகவன்‌ ஊறை 299 
விசாகப்‌ பெருமாளய்யர்‌ 28 
விநாயகர்‌ அகவல்‌ 43 
வியாசர்‌ மதம்‌ 67 
விரவியல்‌ 96 
விளக்கத்தனார்‌ 132 
விளக்கத்தூர்‌ கூத்து 149 
வீரசோழன்‌ 93 
வீரசோழன்‌ ஆறு 94 
வீரசோழிய உரை 78 
வீரசோழியம்‌ 84,90, 94,308 
வீரணக்குடிப்பெண்‌ 258 
வீரணுக்கவிசயம்‌ 315 
வீரநாராயணன்‌ 52 
வீரபாண்டியன்‌ 82 
வீரராசேந்திரன்‌ 79 
வீராசாமிச்‌ செட்டியார்‌ 760 
வெள்ளிபாட்டு 21 
வெள்ளியம்பலம்‌ 32 
வெள்ளிவீதியார்‌ 26 
வேணாட்டடிகள்‌ 205 
வேணுகோபால பிள்ளை 

பதிப்பு 85 
வேதாந்த தேசிகர்‌ 274 
வைகை 73.4 
வையை என்னும்‌ பெண்‌ 49 
வைத்தியநாத தேசிகர்‌ 76 
வையாபுரிப்‌ பின்ளை 121 
ஜீயர்‌ அரும்பதம்‌ 41 
ஸ்ரீதேவி 287 
்ரீபட்டனார்‌ 794 
ஸ்ரீபாஷ்யம்‌ 283 
ஸ்ரீபெரும்பூதூர்‌ 293 


அக்கடா 
அகற்சி 

அத்திரி 
அம்போதரங்கம்‌ 
அமரித்து 
அமிதசாகரர்‌ 


அர்ச்சனா போகம்‌ 


எழில்‌ 


224 
291 

Sh 
147 
224 

79 

56 
189 
224 
189 
248 
248 
163 
159 

95 


சொல்லாட்சியும்‌ பொருளும்‌ 


செண்டு 
செப்பு 
செம்மை 
செயிர்க்கை 


செறிவு 


மயக்கம்‌ 
மருமான்‌ 
மாதானடங்கி 
மொழுப்பு 
யவனர்‌ 
வகையுளி 
வஞ்சிப்பா 
வடசொல்‌ 
வம்பப்பரத்தை 
வெண்பா 
வெறுப்பு 
வேட்கை 
வேளாண்மை 
வேளாளர்‌ 


சொல்லாட்சியும்‌ பொருளும்‌ 


அகளங்கள்‌ சர 
அப்பாலும்‌ அடிச்சார்ந்தார்‌ ல்‌ 
அபயன்‌ 

அமுதுபடையல்‌ மன்‌ 
அருத்த ஞானம்‌ 232,234 
அலகை விநோதம்‌ 7 
அவ்வை 346 
அவதாரம்‌ 198 
அற்புதத்‌ திருவந்தாதி 225 
அனபாயன்‌ 73 
ஆத்தி சூடி 391 
இசை 204 
இணக்கம்‌ 384 
இயல்‌ 182 
உபய குலோத்தமன்‌ 25 
எதிர்‌ நூல்‌ 334 
எதிரம்பலம்‌ 8 
எற்று 379 
ஐயர்‌ 195 
ஒட்டக்கூத்தர்‌ 255 
ஓட்டம்‌ 260 
கடைதிறப்பு 20 
கண்டன்‌ 86 
கந்தி 345 
கலிங்கம்‌ 24 
கவ்வை 346 
காஞ்சி 5] 
காளக்கவி 270 
குடியான்‌ 51 
குலோத்துங்கன்‌ 25 
கொன்றை வேந்தன்‌ 385 
கோடிப்பாடல்‌ 372 
கெளடப்்‌ புலவர்‌ 269 
சிவலிங்கம்‌ 748 
சுட்டபழம்‌ 366 


44 


சேர்க்கை 
சேவையர்‌ 

தருமன்‌ 

தாழிசை 
திருக்களிற்றுப்படி 
திருக்காமக்‌ கோட்டம்‌ 
திருநீற்றுச்‌ கோழன்‌ 
திருவாசகம்‌ 

துமி ட பி 

ருக்க 

நாயனார்‌ 
பட்டோலை 
பரணி 

பற்கு உறைவு 
பனவப்பேய்‌ 
பாட்டி 

பாடினி 

பாணிச்சி 
பிரபந்தம்‌ 

பெரிய புராணம்‌ 
பையவே 

போதம்‌ 
மதவாரணம்‌ 
மாக்கதை 
மாகேசுவரர்‌ 
மாதேவடிகள்‌ 
முடுகு 

மூத்த திருப்பதிகம்‌ 
மெல்வினை 
வடசொற்‌ பெயர்கள்‌ 
வல்வினை 

வள்ளல்‌ 

வீரட்டம்‌ 

வெள்ளி 
வென்ளியார்‌ 


அலைவெற்பும்‌ 
அஞ்சொல்‌ 
அட்டாலும்‌ 
அடிக்கழுத்தி 
அடியவர்‌ 
அடைய 
அடையென்டார்‌ 
அண்டவாணார்‌ 
அண்ணலார்‌ 
அணியிருங்‌ 
அத்தர்வே 
அத்தமெய்ப்‌ 
அந்நகரில்‌ 
அப்பர்‌எழுந்‌ 
அம்பொற்கொ 
அரகர 
அரசுகொள்‌ 
அரனென்ற 
அரியதுகேட்‌ 
அருக்கன்‌ 
அருஞ்சஞ்சல 
அருட்பெருகு 
அருமறைஓத்து 
அருள்பொழி 
அருளார்கருங்‌ 
அருட்டெொழியு 
அல்லற்பவ 
அலர்மழையும்‌ 
அலைகொண்ட 
அவ்வைபாட 
அவகதையாய்‌ 
அவதிடஇல்லா 
அவனிபர்க்கு 
அவனு உப 
அவிக்காதரம்‌ 
அழற்கட்டு 


210 


மேற்கோள்‌ செய்யுள்‌ அகராதி 


அளவில்‌இன்ப 
அளவில்சனம்‌ 
அளிக்குலங்கள்‌ 
அற்றதோள்‌ 
அற்றாரைத்‌ 
அறங்காட்‌ 
அன்றுகவிக்கு 
அன்றையிலும்‌ 
அன்னதொல்‌ 
அனகதானம்‌ 
ஆக்கம்பெரு 
அக்கியபின்‌ 
ஆங்கவர்‌ 
ஆடுங்கடைமணி 
ஆடுங்கடைமணிதா 
ஆடுமயில்‌ 
ஆவதும்‌ 
ஆதிஅனாதி 
ஆதித்தனை 
ஆய்ப்பாடி 
ஆயஇசை 
ஆயநானில 
ஆயன்பதி 
ஆயிரம்யானை 
ஆரங்கண்டி. 
அரம்‌ இவை 
ஆரவார இலக்‌ 
அராயிரங்‌ 
ஆரேயெனு 
அலவட்ட 
ஆலைப்பலா 
அவதென்‌ 
அவிவெந்து 
அனிரைகள்‌ 
இங்கிதன்‌ 
இடம்படவீடு 


350 
303,317 
105 
159,200 
402 

264 
205 

5 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


இடரினும்‌ 
இடியுற்றெழும்‌ 
இடுக்கட்புண்‌ 
இணக்கம்‌ இல்‌ 
இத்தன்மை 
இத்தன்மையர்‌ 
இந்த உரற்‌ 
இப்பாரிடத்‌ 
இருதொடை 
இருந்தவத்தோர்‌ 
இருன்தீர்மணி 
இலங்கைஎறி 
இலைபடர்ந்த 
இவ்வாறு 
இவர்கள்மேல்‌ 
இவையும்‌ 
இறைவாழி 
இன்று£ீறி 
இன்னம்கவி 
இன்றைக்கோ 
இனியது 
ஈசனையே 
ஈட்டியபொரு 
சறில்வணக்‌ 
உகம்நான்கும்‌ 
உடையராய்‌ 
உண்ணீருண்‌ 
உத்தமனாயிரு ' 
உதிர்ந்த வன்னி 
உயிரைக்கொல்‌ 
உரககங்கண 
உலகத்தார்‌ 
உள்ளம்‌ ஆர்‌ 
உள்ளவழக்‌ 
உளையாழி ஓர்‌ 
உறப்பெரிது 
உறுவதென்‌ 
எங்குமுள 
எடும்‌ எடும்‌ 
எண்ணியதாற்‌ 
எண்ணிலாண்‌ 
எண்ணிறந்த 


எண்ணும்‌எழுத்தும்‌ 


எண்ணென்ப 
எத்தாய்போ 


236 

192 

260 

42 
163,220 
145 


எம்பிரான்‌ 
எம்மிகழ்வோ 
எல்லாமலை 
எழுதரிது 
எழுந்தது சேனை 
எழுமலை 
எளியன்‌என்‌ 
எற்றைப்பக 
எறிக்கும்புகழ்‌ 
என்றும்‌ இன்‌ 
என்னையாட்‌ 
என்னைவென்‌ 
ஏசிஇடலின்‌ 
ஏரும்‌இரண்‌ 
ஏவியகுரிசில்‌ 
ஏழ்தலைப்‌ 
ஏனமொடு 
ஐந்துபேரறி 
ஐம்பொருளும்‌ 
ஐவேலசதி 
ஒத்ததுணர்‌ 
ஒருகைஇரு 
ஒருதான்பிற 
ஒருநாள்‌ உண 
ஒருநாளும்‌ 
ஒருவயிற்றும்‌ 
ஒருவர்‌ ஒருவர்‌ 
ஒருவர்‌ ஒருவரின்‌ 
ஒன்றாய்ப்பல 
ஒன்றியச்‌ 
ஒன்றுபுரி 
ஒங்காரத்துட்‌ 
ஓடம் விட்ட 
ஒருலகோ 
ஒளவை என்று 
கங்கர்கராளர்‌ 
கடக்கம்‌ அன்று 
கடவுள்‌ வாழ்த்து 
கடையும்‌ கடை 
கண்கொள்ளா 
சுண்டன்பவனி 
கண்ணிடை 
கண்ணோட்டம்‌ 
கம்பனென்றும்‌ 
கயமொடு 
கரடத்தான்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


கரண்டகண்டத்‌ 
கரத்தும்‌ 
கருங்கடலை 
கருங்கதலி 
கருங்காலி 
கருங்குளவி 
கருணையால்‌ 
கரும்பிற்றொகு 
கல்லாஒரு 
கல்லாதமாந்‌ 
கல்லால்‌ நிழற்‌ 
கலகமிடும்‌ 
கலவிக்களி 
கலையினொடும்‌ 
கவின்கைக்‌ 
களியானை 
கற்பகத்தின்‌ 
கற்பகப்பூம்‌ 
கற்றதுகை 
கனமும்‌ தனமும்‌ 
காக்கும்நீதி 
காசினியிற்‌ 
காசுக்குக்கம்‌ 
காஞ்சியிரு 
காட்டியவேழ 
காட்டுமுறுவல்‌ 
காடுகழவோள்‌ 
காடுமீனம்‌ 
காணாமல்‌ 
கரைதோட 
கார்கெழு 
காரணகாரிய 
கால்நொந்தே 
காலத்தினாற்‌ 
காவலா்ஈகை 
காவலன்‌ 
காவற்பூத 
கானக்கடி 
கிரியும்‌ 
குடத்தையம்‌ 
குடையும்‌ 
குருதியின்‌ 
குலத்திற்‌ 
குலம்வேண்‌ 
குழைதந்த 
குறித்தான்குறி 


266 
266 


307 
188 
183 

207,220 

376 

316 

78 
374 
378 
5 
12 
208 
74 


குறுமோடீ 
கூடல்நராதி 
கூடலார்‌ சங்க 
கூடற்றமிழ்‌ 
கூடியசீர்‌ 
கூராரல்‌ 
கூரியவா 
கூழைப்பலா 
கெண்டைமா 
கேடும்‌ ஆக்க 
கேழல்‌ மேழி 
கைம்மலர்‌ 
கையில்மான்‌ 
கையும்‌ தலை 
கையும்மல 
கொட்டி 


கொடியது 
கொண்டலணி 


கொண்டுவந்து 
கொய்தபன்‌ 
கொலையானை 
கொலையைத்தட 
கொன்றைவேம்‌ 
கொன்றைவேய்‌ 
கோக்கண்டு 
கோட்டத்திருப்‌ 
கோடானு 
கோடிகொடு 
கோலத்தார்‌ 
கோலாகல 
சரநிரைத்தா 
சாலமறை 
சிங்களர்‌ 
சித்திரமும்‌ 
சிந்தையிடை. 
ரெப்பான்‌ 
கிரமூம்சிர 
சிவனடியே 
சிறப்புடைய 
சிறுக்கீரை 
சீலரிலரே 
சுரந்ததிரு 
சுரிகுழல்‌ 
சுழியிட்ட 
சுற்றம்‌ நீடிய 
செங்கால்மட 


49 
304 
70 
404 
298 
24 
365 
365 
49 
708 
33 
43 
79 
153 
200,259 
262 
367 
772 
740,208 
740 
9 
267 
386 
385 
254, 267 
24 
370 
370 
295 
335 
32 
-272 
ட்டி 
376 
157 
356 
316 
163 
70 
361 
750 
170,229 
45 
275 
237 
262 


87 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 7 


செடிறுகரும்‌ 124 
செப்பரிய 246 
செப்பனுற்ற 254 
செம்மைவெண் 778 
செய்யும்வினை 4 
செய்யுள்நிகழ்‌ 106 
செய்யோகை 271 
செய்வானும்‌ 749 
செருத்தந்தரி ர்‌ 
செருந்தந்‌ 29] 
சென்றகால 165 
சென்றுசெவி 100, 258 
சென்றுதேவர்‌ 236 
சென்றுழுது 377 
சென்னிஅப 50 
சென்னிவெண்‌ ்‌ ற 
சேய்மொழி 363 
சேயபெரிய 304 
சேரலார்கோன்‌ 358 
சொருகுகொநர்‌ 4 
சொல்லாமலே 376 
சொல்லாயும்‌. ' 369 
சோதிமுத்தின்‌ 134 
ஞானத்தின்‌ 164 
தங்குகண்‌ 46 
தக்க அதனால்‌ 322 
தடங்குலவு 24 
தடநிலைமா 7136 
தந்திடை 269 
தடியால்மடு 5 
தண்டாமரை 277 
தண்டடாமல்‌ 371 
தந்தையில்‌ 275 
தம்சுணவ. 38 
தம்பிரானை 172 
தரணியொரு 292 
தலையுந்தலை 316 
தன்கோள்‌ 337 
தன்பைஉவ 88 
தன்மையினார்‌ 74 
தனமாவது 704 
தாழும்‌ சமண்‌ 130 
தாராய்‌அடை 47 
தாயோடு 375 
தாருந்தாரு 316 
தாளறுவன 192 


08 


தான்வேண்பட்ட 25 
தானநிலை 206 
திங்கட்குடை 355 
திண்‌ அசுரன்‌ 327 
திருக்கிளரும்‌ 68 
தில்லைத்திரு 246,296 
தயாரை 394 
அங்கமாத ்‌ 772 
துஞ்சிவீழ்‌ 38 
துதிக்கை 42 
தூதைந்து 20 
தூயவெண்ணீ 157 
தெய்வீக 401 
தெலுங்கவீம 290 
தெள்ளித்தம்‌ 304 
தென்னவர்‌ 48 
துடியாய்பெண்டிர்‌ 387 
தேரொலிக்க 194 
தேவார்குற 396 
தேவர்வாழ்த்‌ 7 
தேவாசுர 55 
தேனுந்து 257 
தொடைகள்‌ 40 
தொண்டையர்க்கு 28 
தொழுகின்ற 265 
தொன்மையவரம்‌ 74 
தொன்னில 300 
தோலுந்‌ 316 
தோளும்‌ 316 
தடித்தது 335 
நம்பன்‌ 378 
நம்மையுடை 182 
நல்லம்பர்‌ 376 
தல்லறத்தாற்‌ 277 
நலிவாரும்‌ 206 
நற்றமிழ்‌ 79 
தாடியவிரி 131 
நாணனும்‌ 233 
நான்‌ அவ்வை 404 
நித்தநவம்‌ 264 
தித்தியத்தை 385 
நிலையில்‌ 72 
திழவில்‌அடை.. 50 
நின்றமறை 182 
தின்றாலும்‌ 100 
நீடுந்திரு 193 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


நீலமணி 
நீலமாமஞ்ஞை 
நீலமாமணி 
நூற்றுப்பத்‌ 
தநூற்றெண்‌ 
நெடுநிலமகள்‌ 
நேசம்நிறை 
நேசனைக்காணா 
பஞ்சின்மெல்‌ 
படி கொண்ட 
படியில்‌ நீடும்‌ 
படையுக்கு 
பண்டையோர்‌ 
பண்ணின்‌ 

பண்‌ தரு 
பண்பார்கவி 
பண்புடைய 
பத்துக்கொண்ட 
பப்பத்தொரு 
பயன்தூக்கா 
பரிசில்‌ 
பருதிகுலம்‌ 
பல்வகைத்தா 
பன்னும்‌ அசதி 
பாசத்தொடை 
பாட்டுத்தொடு 
பாடவரிய 
பாடிய பொய்கை 
பாண்டிமா 
டாயர்சிறுத்த 
பார்த்திபர்‌ 
பாரிபறித்த 
பாலாறு 
டாவகன்‌ 
யிள்ளைதைவர 
பின்னையார்‌ 
பிறர்க்கின்னா 
புகார்‌ மன்னன்‌ 
புதுவைச்சடை 
புறநடஞ்‌ 
பூங்கமல 
பூணிலாவு 
பூதமைந்து 
புவைமற 
வேய்ந்த 
பெரியது 


349 
189 

ற 
366 
362 

53 
185 
377 
188 
194 
156 

18 


பெருகுவிரு 
பெருங்காப்பிய 
பேணும்கொழு 
பையாப்போடு 
பொங்குகடல்‌ 
பொய்கைசூழ்‌ 
பொய்த்தான்‌ 
பொருதடக்கை 
பொருபுலி 
பொல்லா ஓட்டை 
பொற்றாமரை 
பொன்மலை 
பொன்மாரி 
போதையார்‌ 
போந்தவுதார 
போர்த்தபடா 
பெளவம்‌ அடங்க 
மக்கள்‌ இழந்த 
மங்கையர்க்கு 
மங்கையா்க்ரூத்தனி 
மண்ணில்நல்‌ 
மண்ணினானற 
மண்ணுலகில்‌ 
மதியாதார்‌ 
மதுரஇரா 
மந்தரத்தும்‌ 
மந்திரிகள்‌ 
மமயக்கறு 
மருவியகால்‌ 
மருவுலகம்‌ 
மல்லையில்‌ 
மலைகொன்று 
மலைச்சிறை 
மழலைத்திரு 
மழைகள்‌ 
மற்றிதற்கு 
மறந்தருதி 
மலையாளர்‌ 
மறைக்கொழு 
மன்காதலில்‌ 
மன்னவர்க்கு 
மன்னி௰நாள்‌ 
மனமமருங்‌ 

மா ஆயிரமும்‌ 
மாசிலாத 
மாடப்புகா 


42 
320 
80,158 
356 
136 
377 
404 
47 
321 
227 
228 
135 
293 
135 
370 
70 
205 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


மாடி ல்லான்‌ 
மாநிலங்கா 
॥மாமான்மர 
மாய்ந்தவர்‌ 
மார்பா 

மாறு முதல்‌ 
மானினேர்‌ 
மீனகம்‌ 
முடிசூடும்‌ 
மீண்டுசிவ 
முத்தின்க௧னம்‌ 
முத்தெறியும்‌ 
முந்துறவே 
முந்தைமறை 
மும்மைப்புவ 
முருகின்‌ 
முலைமீது 
முழுத்தோல்‌ 
முறையால்‌ வரு 
முன்புபணி 
மூன்றிற்கிடந்த 
முன்னேவந்‌ 
மூண்ட அடர்‌ 
மூவேந்தர்‌ 
மெய்யன்பர்‌ 
மெய்யே 
மேகத்தொரு 
மேய அத்திரு 
மேய இவ்வுரை 
மேன்‌ மக்கன்‌ 
மொய்ம்மலர்‌ 
மொய்வைத்தி 
மொரய்த்துவளர்‌ 
மோடி:முன்‌ 
யாழில்‌ எழும்‌ 
யாழின்மொழி 
யானை சாய்த்த 
வஞ்சிவெளிய 
வடவைக்கன 
வண்டைவளம்‌ 
வண்ணா நீள்‌ 
வத்தவா்‌ 
வம்புலா 
வரகரிசி 
வரப்புயர 


90 


377 
213 
315 
238 
158 
205 
228 
267 

48 
737 
293 
356 
204 
204 
775 


வரிவிற்கதை 
வருகதை 
வருசெரு ஒன்‌ 
வருவார்கொழு 
வலிமிகு 
வழக்குடையார்‌ 
வழக்குரை யான்‌ 
வள்ளலார்‌ 
வள்ளுவர்சர்‌ 
வற்றல்வாகை 
வாக்குண்டாம்‌ 
வாசிகொண்டர 
வாதவர்கோன்‌ 
வாய்த்த பொருள்‌ 
வாய்பாடித்து 
வாயிற்கடை 
வாழிதமிழ்‌ 
வாழிதில்லை 
விக்காவுக்கா 
விடவிகள்‌ 
விண்ணிற்‌ 
விண்ணைஇடிக்கும்‌ 
விதியால்‌ 
விரும்பரணில்‌ 
விரையலர்ந்த 
விழுந்துகொழும்‌ 
வெள்ளியங்கிரி 
வெண்பா இரு 
வெய்தாய்‌ 
வெய்யதநீற்‌ 
வெள்ளநீர்‌ 
வெள்ளிவெற்பி 
வெறியார்‌ 
வென்றிவண்‌ 
வேங்கையினும்‌ 
வேடத்தால்‌ 
வேண்டுங்கால்‌ 
வேழமுடைத்து 
வையகம்பொலிய 
வையகமாம்‌ 
வையகமெல்‌ 


வையைத்துறை 
விடுமின்‌ 
வேந்திய 


35 
392 
30 
360 
103 
39 
772,114 
3177 
7 
271 
5 


372 
358 


186 


பொருள்‌ அகராதி 


அகப்பொருட்சுவைப்‌ 

பாடல்‌ 44 
அங்கதம்‌ 350 
அஞ்செழுத்து 747 
அடியவர்‌ பெயரே 

நரம மந்திரம்‌ 150 
அடியார்‌ இலக்கணம்‌ 159 
அடையாள மாலை 139 
அண்டமூற நிமிர்ந்தாடும்‌ 

அப்பன்‌ 146 
அப்பாலும்‌ 

அடிச்சார்ந்தார்‌ 246 


அம்பிகை கோயில்‌ இன்மை 203 
அமங்கலச்‌ சொல்‌ இன்றிப்‌ 


பாடியது 186 
அருச்சனை பாட்டேயாகும்‌ 153 
அருள்‌ வெளிப்பாடு 164 
அவ்வையார்‌ நோன்பு 347 
அவ்வையும்‌ சந்தியும்‌ 346 
அவதாரம்‌ என்ற 

சொல்லாட்சி 798 
அறுபத்து மூவர்‌ 

சிலையமைப்பு 246 
அகமப்படி பூசை 206 
அணை நமதே 748 
ஆதிசைவ நிலை 215 
அறிய கற்பும்‌ சீறியகற்பும்‌ 149 
ஆனந்தக்‌ குற்றம்‌ 150, 205 
இடரினும்‌ தளரினும்‌ பாடற்‌ 

பொருள்‌ 236 
இராமாயணம்‌ இதிகாசம்‌ 331 
இராவணன்‌ பற்றிய பாடற்‌ 

பொருள்‌ 733 
இலக்கிய விமர்சன தத்துவம்‌ 74 
இறையுணர்வு 161 


உடை -நிறத்துக்குப் பொருந்த 295 
உத்தரகாண்டக்‌ கதை 318 
உத்தரகாண்டம்‌-புராணம்‌ 337 
உந்திபறத்தல்‌ 303 
உபநிடதப்பொருளே 
சித்தாந்தம்‌ 749 
உருத்திராக்கச்‌ சிறப்பு 750 
உலக்கைப்பாட்டு 48 
உலா இலக்கணம்‌ 29 
உலாவின்‌ பொருள்‌ 344 
உழவாரப்‌ பணி 219 
உழவின்‌ சிறப்பு 288 
உழைப்பின்‌ உயர்வு 218 
ஊர்ச்சபையின்‌ பொறுப்பு 177 
ஊருடையான்‌ 244 


என்றுவந்தாய்‌ என்ற குறிப்பு 145 
ஐயர்‌ என்ற சொல்லாட்சி 195 


ஒரே குலம்‌ 245 
சுடையருக்கும்‌ 

கடைத்தேற்றம்‌ 247 
கடை திறப்புப்‌ பாடும்‌ மகளிர்‌ 44 
கருநிறத்துக்குப்‌ பொருந்த 

உடுத்தல்‌ 295 
கலைமகளை வீரபத்திரர்‌ 

தண்டிக்காமை 259 
கவிச்சக்கரவா்த்தி 255 
கவிராட்சதன்‌ 270 
களப்பலியூட்டுதல்‌ 74 
களப்பிரனும்‌ 

களப்பாளனும்‌ 728 
களவழி 72 
களவேள்வி 75 
கன்னட மொழியில்‌ 

கூத்தர்‌ கதை 343 
காடு கஅிழவோள்‌ 14 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


காப்பியத்‌, துக்கு வித்து வேதம்‌ 


இராமாயணம்‌ பாகவதம்‌ 
காப்பிய நோக்கம்‌ 
காபாலிகம்‌ என்பது 
பொருந்தாது 
காவிரிக்கு வழி கண்டமை 
காவிரிச்‌ சிறப்பு 
கானத்தின்‌ எழுபிறப்பு 
கீரைக்கறிச்‌ சிறப்பு 
கும்பாபிஷேகம்‌ 
குருடருக்கு நிபந்தம்‌ 
குறிப்பறிதல்‌ 
கொடிவகைகள்‌ 
கொற்றவை நிலை 
கோடிப்‌ பாடல்‌ 
கோயில்‌ வகைகள்‌ 
கெளட நெறி 
சண்டே சர்‌ வரலாற்றில்‌ 
மாற்றம்‌ 
சத்தமாதர்‌ வாழ்த்து 
சத்தி சிவமாம்‌ காட்டு 
சத்தியாக்கிரகம்‌ 
சந்தப்‌ பாடல்‌ 
சந்தனக்‌ காப்பு 
சம்பந்தர்‌ பாலை நெய்தல்‌ 
பாடிய செய்தி இன்மை 
சமபந்தி போசனம்‌ 
சமூகசேவை 
சமையல்காரன்‌ செய்த 
பிழை 
சீருசுவதி வடிவம்‌ 
சரியைகிரியை யோகம்‌ 
சரியை நிலை 
சாதி பற்றிய நூல்கள்‌ 
சிலேடை 
சிவஞானமும்‌ 
கலைஞானமும்‌ 
சிவஞான ஜனநாயகம்‌ 
சிவபெருமான்‌ 
இடபாரூடராய்க்‌ 
காட்சியளித்தல்‌ 
சிவலிங்க வழிபாடு 
சிவாசாரியார்‌ நிலை 
சிற்பத்தில்‌ பெரியபுராணச்‌ 
செய்திகள்‌ 


92 


774 
76.2 


762 
275 

778 
165 


354, 


125 


சிற்றிலக்கியம்‌ 2 
சிறுத்தொண்டர்‌ அமுது 

படையல்‌ 247 
சருத்திரம்‌ 148 
சீனப்‌ பொம்மை 394 
சுட்ட பழக்கதை 366 
கும்மேலோ சும்முலக்காய்‌ 48 
செந்தமிழ்நாடு சோழநாடு 175 
செய்திகொன்றோர்க்கு 

உய்தி இல்‌ 319 
செருக்கள வஞ்சி 3 
சேக்கிழார்‌ காட்டும்‌ 

பொதுமை 237 
சேக்கிழாரின்‌ உவமைகள்‌ 767 
சேக்கிழாரின்‌ தமிழ்ப்பற்று 175 
சைவசித்தாந்தம்‌ 148 
சைவப்பொருள்‌ 4 149 
சைவருக்கிருந்த 

வைணவப் பெயர்கள்‌ 97 
சைன இலக்கெம்‌ 224 
சைனர்‌ சோழரைப்‌ பாடாமை 7 
சோழபாரம்பரியம்‌ 286 
சோழமன்னர்‌ சிறப்புப்‌ 

படெயார்கள்‌ 27 
சோழர்‌ திருமால்பணி 296 
சோழர்‌ பேரரசு 72 
தமிழின்‌ பொற்காலம்‌ 63 
தமிழின்‌ மேலாந்தரம்‌ 

வாய்ந்த நூல்கள்‌ 72 
தலச்‌ செய்திகள்‌ 747 
தலப்‌ பெயரும்‌ கோயில்‌ 

பெயரும்‌ 203 
தாவரமும்‌ உயிருடையது 157 
திருக்காமக்‌ கோட்டம்‌ 203 
திருக்கூட்டச்‌ சிறப்பு 708 
திருத்தொண்டர்‌ காலம்‌ 723 
திருநீற்றின்‌ பெருமை 750 
திருப்பாசுரப்‌ பொருள்‌ 135 
திருமணச்‌ செய்திகள்‌ 355 
திருமாலைக்‌ கடலில்‌ 

போட்டமை 271,296 
திருவாதிரை 757 
தில்லைத்‌ திருநடம்‌ 

கண்ட பாடினோர்‌ 155 
தில்லைத்‌ திருப்பணி 277 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


திலகவதியார்‌ 150 
தட்சனை 157 
தீண்டாமை 210,232 
துலா புருடதானம்‌ 265 
தெய்வப்பரணி 297 
தேசியக்‌ காப்பியம்‌ 238 
தேவாரப்‌ பதிகங்கள்‌ 

பாடிய சந்தர்ப்பம்‌ 129136 
தேவாரப்‌ பொருள்‌ விளக்கம்‌ 138 
தேவி வருணனை 43 
தொகையடியார்‌ 243 
தொண்டுக்குப்‌ பயிற்கிச்‌ 

சாலை 223 
தொண்டு வகை மூன்று 104 
தொண்டைநாடு 

சான்றோருடையது 179 
நடந்தாய்‌ வாழி காவேரி 774 
நடுநாட்டுச்‌ சிறப்பு 201 


நாகம்‌ வழிபட்ட தலம்‌ நாலு 65 


நாட்டுப்பற்று 177 

நாட்டுப்பற்றுக்கான 
இலக்கியம்‌ 32 
நாடிகளின்‌ நிலை ச 
720 


நாயன்மார்‌ யாத்திரைகள்‌ 
நாயனார்‌ என்ற சொல்லாட்‌ சி 196 


நிறை நில்லாத அகவல்‌ 372 
நீதிமன்றம்‌ 213 
நீலகண்டம்‌ என்ற அணை 229 
நீலச்‌ சிற்றாடை 258 
நூல்களின்‌ இழப்பு 43 
நாலாசிரியர்‌ நோக்கம்‌ 166 
நேர்‌ நிறை நில்லாத அகவல்‌ 372 
பக்திச்‌ சிறப்பு 758 
பக்தி வெறியால்‌ விளைந்த 
செயல்‌ 786 
பங்காளிப்‌ பகைமை 332 
பட்டோலை படித்தல்‌ 262 
பந்தடி. 295 
பரணி இலக்கணம்‌ 15 
பரணிதோற்றார்‌ பெயரில்‌ 19 
பரணிநாளின்‌ சிறப்பு 16 
பரணிப்‌ பிரபந்த வகை மூன்று 11 
பரணி பாடியாடுதல்‌ 12 
பரணி பாடும்‌ முறை 12 


பரணியின்‌ நாடகப்பண்பு 
பரணியின்‌ பொருளமைப்பு 
பரணி வகைகள்‌ 
பரார்த்த பூசை 
பலிகொடுத்தல்‌ 
பவதி பிக்ஷ£ந்தேகி 
பனைகளும்‌ சிவமே கூடின 
பாட்டே உரைநடை 
என்பது பிழை 
பாத்திரப்‌ படைப்பு 
பாதாதி கேச வருணனை 
பாலாற்றியல்பு 
பிரணவமும்‌ திருமுறையும்‌ 
பிரபந்தர்கள்‌ தெய்வம்மீது 
பிரபந்தங்களில்‌ 
பழமையானவை 
பிரபந்தம்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ இலக்கணம்‌ 
- முடி சூடியபின்‌ இல்லை 
பின்ளைத்தமிழின்‌ தோற்றம்‌ 
- பருவங்கள்‌ 
புலவர்‌ பலர்‌ ஓரே பெயரில்‌ 
புலவியனுபவம்‌ 
பெண்ணின்‌ அழகும்‌ 
கண்ணுதல்‌ கருணையும்‌ 
பெண்ணின்‌ சுதந்திரம்‌ 
பெரியபுராண அமைப்பு 
- இடைச்செருகல்‌ 
- காப்பியத்‌ தன்மை 
- எருக்க அமைப்பு 
- சிறப்பின்‌ தொகுப்பு 
- செய்யுள்‌ திறன்‌ 
பெரிய புராணச்‌ சொற்கள்‌ 
பெரிய புராணத்தில்‌ அறம்‌ 
பொருள்‌ இன்பம்‌ வீடு 
-இசைக்கலை 
- இடைச்செருகல்‌ 
- “உலகெலாம்‌ 
- உழைப்பே உயர்வு 
- ஓவியம்‌ 
-கட்டனைக்கலித்துறை 
-கட்டிடக்கலை 
- கலைப்பண்பு 
-காப்பியத்தன்மை 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நாற்றாண்டு - பாகம்‌ 7 


- குழந்தைகள்‌ 245 பேய்களின்‌ பெயர்கள்‌ 42 
-கூத்து 204 பேய்வருணனை 36,40 
-சந்தம்‌ 188 பொருநர்‌ பலவகை 15 
“ற்ற 229 போர்கள்‌ 216 
- சமூக சேவை 234 போர்ப்‌ பிரபந்தம்‌ 13 
-சாதி 230  பெளத்ததத்துவம்‌ 126 
- சிற்பம்‌ 169 மடக்கு 188 
-சர்திருத்தம்‌ 241 மணம்‌ பற்றிய செய்திகள்‌ 361 
ன்னை 127 மன்னர்‌ வளை 46,49 
-ஞானநெறி 162 மறக்கருணை ர்‌! 165 
-திருமுறைபாடிய மறக்‌ கருணையின்‌ விளக்கம்‌ 125 
- துதிப்பாடல்கள்‌ 188 க்க ர? ப்‌ வ்‌ 
த்‌ னத்தால்‌ வரும்‌ கன்ம 
ம்‌ இடா ப மனிதப்‌ பிறவியின்‌ பயன்‌ 141 
-நோக்கம்‌ 75 மனையறம்‌ 1773 
- பெண்களின்‌ உயர்வு 226 வல்‌ 4 தத ம்‌ 
- பூத்தொடுத்தல்‌ 207 தல ல்‌ ள்‌ 
-பெளத்தநிலை 127 பத ன்‌ 
கத்‌ 188 யானை வருணனை 288 
ரன iE வடமொழி அகராதி 272 
வடமொழிப்‌ பெயர்கள்‌ 772 
பெரிய புராணம்‌ 64168 வள்ளல்‌ என்ற சொல்‌ 196 
பெரிய புராணம்‌ தமிழ்நாடு வள்ளைப்பாட்டு 47 
முழுமைக்கும்‌ 1718 வாசகதீட்சை 164 
- தேசியக்‌ காப்பியம்‌ 727,123 வாண்மங்கலம்‌ 15 
பாடிய முறை 133138 வாழ்க்கைச்‌ சரிதம்‌-சுந்தரர்‌ 109 
- பெருங்காப்பியமா 169 வீரசைவவரலாறுகள்‌ 247 
-பொருள்‌ 77.2 வேதாந்தம்‌ 279 
பொரியோரைப்‌ படர்க்கையில்‌ வைணவர்‌ 
சுட்டுதல்‌ 209 வடமொழியிலேயே 
பெருங்காப்பிய இலக்கணம்‌ 770. ஆரல்‌ செய்தமை 172,173 
னல 


94 


சிறப்புப்‌ பெயரகராதி 


அகத்தியபக்தவிலாசம்‌ £2 அன்னையும்‌ பிதா 389 
அகத்தியர்‌ தேவாரத்திரட்டு 254  அனதாரி 256 
அங்கவை சங்கவை 354  அனந்தபத்மன்‌ 2 
அச்சுத களப்பாளர்‌ 97 அனந்தடாலன்‌ 289 
அசதிக்‌ கோவை 399 அனபாய சோழன்‌ 82,248 
அஞ்ஞவதைப்‌ பரணி 55  அனபாயநல்லூர்‌ 274 
அட்டவீரட்டம்‌ 208... அனபாய மூவேந்த வேளான்‌ 82 
அடியார்க்கு நல்லார்‌ 292 அனபாயனாகிய வண்டு 82 
அதிகமான்‌ 268  அனவரத விநாயகம்பிள்ளை 345 
அதிகை 44 ஆகவமல்லன்‌ 305 
அதிராசேந்திரன்‌ 25 அடிஸி 46 
அப்பர்‌ 736138 ஆண்டாள்‌ 45 
அப்பர்‌ உண்ணாவிரதம்‌ 129 ஆத்திசூடி 345 
அப்பர்‌ ஏழெழுநூறுபதிகம்‌ 143 -சிந்து 386 
அப்பாலும்‌ அடிச்சார்ந்தார்‌ 118 - திறவுகோல்‌ 386 
அப்பூதி அடிகள்‌ 187 - (புதிய) 382 
அபயன்‌ 4 - புராணம்‌ 64 
அம்பர்‌ மாகாளம்‌ 246 - விருத்தியுரை 385 
அம்மங்காதேவி 153 -வெண்பா 34 
அமர்நீதி 747750 ஆதியுலா 239 
அரசகேசரி 320  அதித்தசோழன்‌ 718 
அரிவாள்‌ தாயர்‌ 273 ஆதிபகவன்‌ 378 
அருண்மொழித்‌ தேவர்‌ 64 ஆயிரவைசியர்‌ 404 
அருணகிரிநாதர்‌ 8 ரிடவாசகம்‌ 407 
அருணந்திகெம்‌ 176  அலாலசுந்தரர்‌ 251 
அருந்தமிழ்மாலை 381 அவினன்குடி 376 
அரும்பைத்தொள்ளாயிரம்‌ 277 ஆளுடைய தேவநாயனார்‌ 197 

97 


அல்லி அரசாணிமாலை 304 ஆளுடைய நம்பிபுராணம்‌ 
178 ஆளுடையநாச்சியார்‌ 276 


அவ்வை 

அவிநயம்‌ 120 அளுடையபிள்ளையார்‌ 

அழகிய மணவாளனி திருவலாமாவை 285 
மண்டையாழ்வார்‌ 30 ஆறுமுகத்தம்பிரான்‌ 251 

அற்புதத்திருவந்தாதி 225 ஆறுமுகநாவலர்‌ 250 

அறநெறிச்சாரம்‌ 997 அனாயரினர்‌ 204 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


இசையாயிரம்‌ 59 
இடைக்காடர்‌ 363 
இடைக்கால அவ்வை 252 
இரகு வம்சம்‌ 320 
இரணியவதைப்‌ பரணி 48 


இராகவையங்கார்‌, மு. 339,97 
இராகவையங்கார்‌, ரா. 74,78,320 


இராசகம்பீரன்‌ & 
இராசகேசரி Zz 
இராச கிம்மப்பல்வன்‌ 706 
இராசசூயம்‌ வேட்ட 

பெருநற்‌ கிள்ளி 349 
இராசபண்டிதன்‌ 275 
இராச மகேந்திரன்‌ 33 
இராசமாணிக்கம்‌ 78 
இராசராசதேவர்‌ 69 
இராசராசதேவருலா 4} 
இராசராசன்‌ 1 3 
இராசராசன்‌ 1 

-கல்வெட்டு 356 
இராசராசன்‌ 11 75,85,86 
இராசராசன்‌ 1 உலர 7,88 

-உலாவுக்கு ஆயிரம்‌ பொன்‌ 284 
இராசராசன்‌ 111 93 
இராசராசேச்சுரம்‌ 248 
இராசராசேந்திரன்‌ 25 
இராசாதிராசன்‌] 306 
இராசாதிராசன்‌ [1 99 
இராசேந்திரன்‌ 1 2 
இராசேந்திரன்‌ 11 9 
இராமகிருஷ்ண 

பரமஸணும்சர்‌ 244 

இராமச்சந்திர கவிராயர்‌ 369 
இராமதேவர்‌ 97 
இராமபாரதி 385 
இராமரத்தின ஐயர்‌ 318 
இராமலிங்க அவாமி 796 
இராமானுச கவிராயர்‌ 384 
இராமானுச திவ்யசரிதை 296 
இராமானுசர்‌ 295 
இருமடிச்‌ சோழன்‌ 285 
இலக்கண விளக்கப்‌ 

பாட்டியல்‌ 335 


96 


இலக்கண விளக்கம்‌ 4 
இளங்கோ 777 
இளம்பூரணர்‌ 727 
இளையான்குடி மாதர்‌ 229 
இறையனார்‌ களவியல்‌ 8 
ஈகாவாகிய உபநிடதம்‌ 389 
ஈட்டி எழுபது 266 
ஈலியட்‌ 22 
உத்தமசோழப்‌ 

பல்லவராயர்‌ 6594 
உத்தரகாண்டம்‌ 277 
உத்தரகாண்டம்‌ 

படலப்‌ பாகுபாடு 325 
உத்தராபதிஈசர்‌ 724 
உபமன்யபக்த விலாசம்‌ 772 
உபமன்னிய முனிவர்‌ 173 
உபயகுலோத்தமன்‌ 25 
உமாபதிசிவம்‌ 68,71,94,151 
உய்யவந்ததேவ நாயனார்‌ 196 


உய்யவந்ததேவர்‌ திருக்கடவூர்‌ 197 
உய்யவந்தார்‌ திருவியலூர்‌ 776 


உருத்திரங்கண்ணனார்‌ 302 
உருத்திரபசுபதி 148,150 
உலகநாத பிள்ளை 342 
உலகமுழுதுடையாள்‌ 288 
உறையூர்‌ 3 
எங்கராயன்‌ 28 
எட்டுத்தொகை 3 
எதிர்நூல்‌ 277 
எதிரம்பலம்‌ 8&8 
எதிரிலாப்பெருமான்‌ 274 
எழுப்பெழுபது 319 
எறிபத்தநாயனார்‌ 186 
ஏசுநாதர்‌ 244 
ஏயர்கோன்‌ கலிக்காமர்‌ 291 
லூர்‌ எழுபது 275 
ஏழிசைவல்ல.ி 204 
ஏழிற்கோ 374 
ஏனாதிநாதர்‌ 167 
ஐயடிகள்‌ காடவர்கோன்‌ 17 
ஐயர்‌ அவர்கள்‌ 15 
ஓட்ட ச்கூத்தர்‌ பெயர்க்‌ 

காரணம்‌ 260 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


ஐவேலசதி , 400 
ஐன்ஸ்டைக்‌ 240 
ஒட்டக்கூத்தர்‌. 23,180 
ஒன்பதாம்‌ திருமுறை 72 
ஒனவை 392 
கங்கைகொண்ட சோழபுரம்‌ 27 
கச்சிச்செப்பேடு 60 
கசீசிநகர்‌ த 
கச்சியப்பர்‌ 77 
கச்சியப்பர்‌ புராணம்‌ 249 
கச்சூர்‌ 742 
கஞ்ச வதைப்பரணி 54,57 
கஞ்சனூர்‌ 114 
கட்டி 351 
கடாரப்போர்‌ 27, 
கடாரவெற்றி & 
கண்டராதித்தர்‌ 284 
கண்டன்‌ நீக்‌ 
கண்டன்‌ அலங்காரம்‌ 265 
கண்டன்‌ கோவை 265 
கண்ணப்பர்‌ 158 
கணநாதர்‌ 208 
கந்தசாமிப்‌ புலவர்‌ 26] 


சுந்தபுராணத்தின்‌ நோக்கம்‌ 7166 
கந்தபுராணம்‌ 2 


கந்தவிரதவிலாசம்‌ 257 
கந்தியார்‌ 770 
கம்பர்‌ 52 
கம்பராமாயணத்தின்‌ 

நோக்கம்‌ 166 
கம்பராமாயணம்‌ 32,63766,186 
கம்பரில்‌ பெண்கள்‌ 225 
கமிலாயநாதர்கோயில்‌ 100 
கரிகாலன்‌ 27 
கருணாகரத்‌ தொண்டமான்‌ 4 
கருப்பையாப்பாவலர்‌ 407 
கருவூர்த்தேவர்‌ திருவிசைப்பா 707 
கல்வி ஒழுக்கம்‌ 381 
கலிக்கம்பர்‌ 767 
கலிங்கத்துப்பரணி 55,126,306 
கலிங்கத்துபரணி (விக்கிரமன்‌) 54 
கலிங்க. மன்னன்‌ 34 
கவிப்டாகை 213 - 


கலியாணசுந்தரனார்‌, திருவி, 257 


கவிச்சக்கரவா்த்தி 59 
கவிசக்கரவர்த்தி 
சயங்கொண்டார்‌ 7 
கவிச்சக்ரவிருத்தி 293 
கழற்சிங்கர்‌ 700 
களத்தூர்க்‌ கல்வெட்டு 95 
களப்பிரர்‌ 1 
களப்பிரர்‌ காலம்‌ 23 
களப்பிரறால்‌ துன்புற்றோர்‌ 129 
களிப்பொருபது 319 
களவழி நாற்பது 1,88 
கன்னட புராணம்‌ 75 
கன்னிவன புராணம்‌ 6 
கனகசபை ஐயர்‌ 359 
காங்கேயன்‌ புதுவை 334 
காட்டுமன்னார்கோயில்‌ 272 
காஞ்சிப்பல்லவர்‌ 2 
காஞ்சிவாய்ப்பேரோர்‌ 143 
காந்தியடிகள்‌ 215 
காந்தியடிகள்‌ புராணம்‌ 250 
காமாட்சகோயில்‌ 203 
காரனைவிழுப்பையன்‌ 289 


காரிஈந்த கனைக்கொட்டு 353 
காரைக்கால்‌ அம்மை 122,182,200 


காலிங்கர்கோன்‌ 289 
காழி- காளி 256 
காளமேகப்புலவர்‌ 20 
கானப்பேர்‌ தந்த 

உக்கிரப்‌ பெருவழுதி 349 
கிருமிகண்ட சோழன்‌ 297 
கிருஷ்ணசாமி முதலியார்‌ 399 
இருஷ்ணமாசாரி, வி. 406 
குண்டலகேகி 129 
குண்டையூர்‌ 143 
குணசாசகுரர்‌ 775 
குணபரேச்சரம்‌ 724 
குணவீரபண்டி.தர்‌ 0 
குந்திதேவி 346 
குருமுனி AE 
குலச்சிறை 277 
குலச்சிறை ஆண்டார்‌ 315 


குலோத்துங்க சோழசரிதை 6 
குலோத்துங்கசோழபெருமான்‌ 3 


97 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


குலோத்துங்கசோழ 
விண்ணகரம்‌ 296 
குலோத்துங்கர்‌ மூவர்காலம்‌ 87 
குலோத்துங்கன்‌ 1 4,83,204 
- சாசனம்‌ 30 
- மனைவியர்‌ 264 
குலோத்துங்கன்‌ 11 78,204 
-உலா 12,77 
- உலா உரை 297 
- பிள்ளைத்தமிழ்‌ 89,90 
குலோத்துங்கன்‌ 111 79,87 
குலோத்துங்கன்‌ கோவை 277 
குறள்‌ 176 
குன்றத்தூர்‌ 64 
குன்றத்தூர்‌ சேக்கிழார்‌ என்ற 
பெயருடையோர்‌ 9 
கூடல்‌ சங்கமத்துப்பரணி 2 
கூத்தர்‌ கவிஞரைத்‌ 
தண்டித்தது 262 
கூத்தன்‌ கவிச்சக்கரவர்த்தி 309 
கூத்தனூர்‌ 259 
கூற்றுவநாயனார்‌ 727 
கேசவசுவாமி 268 
கொங்கு சேரர்‌ 83 
கொங்கு மண்ட லசதகம்‌ 376 
கொங்குவேளிர்‌ 166 
கொடுங்கோளூர்‌ 744,207 
கொப்பத்துப்பரணி 2,9 
கொன்றைவேந்தன்‌ 345 
கோகரணக்கல்வெட்டு 95 
கோச்செங்கட்சோழன்‌ 33,717 
கோட்புலி 162 
கோதாவரி 4 
கோப்பெருஞ்சிங்கன்‌ 93 
கோபாலையர்‌, ௮. 8,59 
கோபிநாதராவ்‌ 78 
கோயிற்புராணம்‌ 253 
கோவூர்கிழார்‌ 3 
கோளறு பதிகம்‌ 146 
சங்ககால அவ்வை 350 
சங்கத்தமிழ்‌ 396 
சங்கப்புலவர்‌ 306 
சங்கரசோழன்‌ உலா 90 


சடங்கவி சிவாசாரியர்‌ 141 


94 


சடையப்பவள்ளல்‌ 343 
சண்டேசர்‌ 243 
சண்டேசர்‌ வரலாறு 210 
சதாசிவ பண்டாரத்தார்‌ 79,87 
சதுரானன பண்டிதர்‌ 774 
சந்தான ஆசாரியர்‌ புராண 

சங்கிரகம்‌ 249 
சந்திரசேகர கவிராச 

பண்டிதுர்‌ 108 
ச௪பாபதிமுதலியார்‌, காஞ்சி 247 
சம்பந்த சரணாலயர்‌ 139 
சம்பந்தர்‌ 101 


சம்பந்தர்‌ அவதாரம்‌ 163175 
சம்பந்தர்‌ செய்த அற்புதம்‌ 164 
சம்பந்தர்‌ திருமூகப்பாகரம்‌ 133 

-ூம்பாவையைக்‌ காணுதல்‌ 184 


- பொன்‌ பெற்றது 146 
- முருகன்‌ அவதாரம்‌ 313 
-வரலாது 308 
சயங்கொண்டார்‌ 97 
சரசுவதி அந்தாதி 277 
சரசுவதி மகால்‌ 199 
சாக்கெநாயனார்‌ 127 
சாக்கியர்‌ 732 
- வரலாறு 727 
சாமிநாத ஐயர்‌ 385 
சாமிநாத தேசிகர்‌ 249 
சாவுந்தராய புராணம்‌ 15 
சித்தாந்தம்‌ இதழ்‌ 116 
சித்தியார்‌ 174 
சிதம்பர புராணம்‌ 94 
சிதம்பரரேசர்‌ பரணி 307 
சிந்தாமணி 14,68 
சிந்தாமணியின்‌ நோக்கம்‌ 166 
சிரவணகெள்‌ குளம்‌ 15 
கிலப்பதிகார அரும்பதவுரை 
“உரை 3 
-நோக்கம்‌ 36 
சிலப்பதிகாரம்‌ 726 
சிலை எழுபது 37 
சிவகாமசுந்தரி கோயில்‌ 203 
சிவசங்கர பூபதி 257 
* சிவஞானசுவாமி 77 
-சாரிதும்‌ 180 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - 


சிவஞானபோதம்‌ 158 
சிவப்பிரகாச சுவாமி 229 
சிவப்பிரகாசம்‌ 74 
சிவப்பிரகாச பிள்ளை, 
அமுதமொழி 403 
சிவபாத இதயார்‌ 270 
சிற்றம்பலம்‌ 
பொன்வேய்ந்தவன்‌ 276 
சிறுத்தொண்டர்‌ 778,173 
சிறுத்தொண்டர்‌ பஜனை 247 
சீகாழி 142 
சீயகங்கன்‌ 274 
சீராளதேவர்‌ 242 
சிருத்திரம்‌ 148 
சுகாத்தியன்‌ 399 
சுங்கம்‌ தவிர்த்தசோழன்‌ 27 
சுந்தரசோழன்‌ 284 
சுந்தரபாண்டியன்‌ 256,289 
சுந்தரர்‌ 717,747,752 
- காலம்‌ 100 
- பரவையைக்‌ காணுதல்‌ 783 
சுப்பராயலு நாயகர்‌ 251 
சுப்பிரமணியபிள்ளை,கா. 84 
சுப்பிரமணியமுதலியார்‌, 
கே. 63,11 
சூடாமணி நிகண்டு 295 
சூரன்வதைப்பரணி 54 
சூரியநாராயண சாஸ்திரி 59 
சூளாமணி 44,187 
- நோக்கம்‌ 166 
செங்குந்தர்‌ பிரபந்தத்‌ திரட்டு ட 7 
செங்குன்றூர்ப்பனி 
செந்தமிழ்ப்பத்திரிகை 20 
செம்பியன்‌ மாதேவி 245 
செம்பொற்கிலை எழுபது 290 
செல்வக்கடுங்கோ 
ஆழியாதன்‌ 267 
சேக்கிழார்‌ 250 
- உரையாசிரியர்‌ 133 
-காலம்‌ 98 
-செம்மணித்திரள்‌ 254 
-நாட்டுப்பற்று 1775 
-தாடகப்பாங்கு 181 
சேக்கிழார்‌ நாயனார்‌ . 77 


யாகம்‌ 7 
- நூல்‌ ஆசிரியர்‌ 131 
- பாடலின்சந்தம்‌ 145 
- பின்ளைத்தமிழ்‌ 131 
- பிராணம்‌ 63. 
-மரபு கர 


சேக்கிழான்மாதேவடிகள்‌ 96 
சேய்த்தொண்டர்‌ புராணம்‌ 250, 


சேரநாடு 778. 
சேரமான்‌ கணைக்காவிரும்‌ 
பொறை 125 
சேரமான்‌ பெருமான்‌ 717,747 
- அழைத்தது 253 
- மாரிவெண்கோ 348 
சேவையர்‌ காவலர்‌ 77 
சைவசித்தாந்த மகாசமாஜம்‌ 25 
சைனப்புராதன புருஷர்‌ 774 
சொக்கலிங்கம்‌ பிள்ளை, 
வானூர்‌ 250 
சோமநாத பண்டிதர்‌ 247 
சோமன்‌ 269 
சோமாசிமாறர்‌ 246 
சோமாசியாண்டார்‌ 218 
சோமாஸ்கந்தமூர்த்தி 202 
சோமேசர்‌ முதுமொழி 
வெண்பா 400 
சோழநாடு 778 
சோழமண்டல சதகம்‌ 77,321 
சோழர்கால அவ்வை 361 
சோழர்‌ பேரரசு 149 
சோழன்‌ நலங்கிள்ளி 3 
ஞானக்குறன்‌ 380 
ஞானாமிர்தம்‌ 759,773 
டி.கே.சி. 194 
தக்கயாகப்பரணி 711,19 
-உரை 17 
- பாடிய வரலாறு 340 
தஞ்சை 3 
தஞ்சைக்‌ கோயில்‌ 152 
தஞ்சைச்‌ சரசுவதிமகால்‌ 77 
தடுத்தாட்கொண்ட புராணம்‌ 709 
தண்டபாணி சுவாமி 249 
தண்டி 278 
தண்டியடிகள்‌ 199 
தண்டியலங்காரம்‌ 4 


99 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


தத்தா நமரே காண்‌ என்ற 
மிலாடுடையார்‌ 116 
தத்துவராயர்‌ 7 
தமிழ்நாவலர்‌ சரிதை 59 
தமிழ்நெறி விளக்கம்‌ 77 
தமிழ்ப்பரணி 5 
தமிழ்விடுதாது 2 
தமிழறியும்‌ பெருமாள்‌ கதை 334 
தரிசனப்பத்து 381 
தனிச்செய்யுட்‌ சிந்தாமணி 2௭ 
தனிப்பாடல்திரட்டு 260 
தாயுமானவர்‌ 245 
தாராசுரக்‌ கோயில்‌ & 
தாராசுரம்‌ 86,248 
தியாகசமுத்திரம்‌ 272 
திரிகர்த்தராயன்‌ 305 
திரிபுவனதேவன்‌ 324 
திரிபுவனை 269 
திரு அங்காலை 145 
- அஞ்சைக்களம்‌ 144 
“அதிகை 44 
- ஆரூர்‌ 4329 
- ஆரூர்க்கல்வெட்டு 248 
- அரூர்மும்மணிக்கோவை 742 
- ஆவடுதுறை 129 
- ஈங்கோய்மலை 386 
- உந்தியார்‌ 159 
-னறும்பியூர்‌ 256 
- ஐயாறு 127 
- ஓற்றியூர்க்‌ கல்வெட்டு 2 
- கச்சூர்‌ 743 
- கடவூர்‌ உய்யவந்தார்‌ 197 
திருக்கயிலாயஞான உலா 142 
கருப்பறியலூர்‌ 743 
-கலம்பகம்‌ 67 
-கலயநல்லூர்‌ 237 
- கமழுக்குன்றச்‌ சாசனம்‌ 84 
-களிற்றுப்படி யார்‌ 196 
-காம்க்கோட்டம்‌ 294 
-குகுகூர்‌ 143 
-குருகைப்பிரான்பின்ளான்‌ 3 
-குறன்‌ 3 
- குறிப்புத்தொண்டர்‌ 119 
-கைவழக்கம்‌ 72 


100 


- கோட்டி க்குழகர்‌ 146 
- கோலக்கா 143 
-கோவை 346 
-சித்திரகூடம்‌ 273 
-சிற்றம்பலமுடையான்‌ 
பெருமானம்பி 329 
- சின்னமாலை 331 


திருச்செங்காட்டங்குடி 124,159 


- செந்‌, தூர்‌ 44,54 
-செந்தூர்ப்பரணி 54,307 
- சேய்ஞலூர்‌ 178 
- ஞானசம்பந்தர்‌ வரலாறு 58 
திருத்தங்கி 369 
-தணிகை 290 
- துருத்தி 144 
- துறையூர்‌ 342 
-தொண்டத்தொகை 6௧100 
-தொண்டத்தொகை 
நல்லூர்‌ 95 
- தொண்டர்‌ அந்தாதி ௪ 


-தொண்டர்புராணசாரம்‌ 74 
திருத்தொண்டர்‌ புராணம்‌ 102 


- நல்லூர்ப்‌ புராணம்‌ 201 
- நறையூர்‌ நாடு 29 
-நனிபன்னி 146 
-நாகேச்சுரம்‌ 65 
-நாகைக்காரோண 
புராணம்‌ 187 
நாட்டி யத்தான்குடி. 143 
-நாராயணப்பட்டர்‌ 5,27 
-நாவுக்கரசு முத்தி பெற்றது 
சதயம்‌ 152 
-நாளைப்போவார்‌ 195 
“நின்றியூர்‌ 743 
- நீலகண்ட யாழ்ப்பாணர்‌ 195 
-திருநீலநக்கர்‌ 230 
-திருநீற்றுச்சோழன்‌ 27,94,274 
-நெடுங்களம்‌ 146 
“நெய்த்தானம்‌ 271 
திருப்பதிக்கோவை 199 
- பதிகக்கோவை 74 
-பராய்த்துறைக்‌ கல்வெட்டு 84 
- பல்லாண்டு 254 
-பறியலூர்‌ 308 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


-பனந்தாள்தாடகேச்சுரம்‌ 249 


- பனையூர்‌ 143 
-பாச்சில்‌ 143 
- பாண்டி க கொடுமுடி 143 
திருப்புகலூர்‌ 143 
-புகலூரந்தாதி 252 
-புன்கூர்‌ 744,202 
“பூந்துருத்தி 745 
- பைஞ்ஞனாீவி 277 
- ம்ங்கையாழ்வார்‌ 125 
- மணலூர்‌ 257 
- மழபாடி. 96 
திருமழபாடிக்‌ கல்வெட்டு 264 
- மறைக்காடு 138 
திருமறையோன்‌ கண்ணன்‌ 289 
-மாகானம்‌ கல்வெட்டு 95 
- மாணிகுழிக்‌ கல்வெட்டு 84 
- மாந்துறை 16 
திருமாலைக்‌ கடலில்‌ 
போட்டது க 
- முதுகுன்று 743 
“முருகன்‌ பூண்டி 147 
-முருகாற்றுப்படை 77 
- முல்லைவாயில்‌ 20 
- முறை வகுப்பு 101 
-முனைப்பாடி நாடு 120 
- மூலர்‌ 136,141,148 
திருவருட்‌ பயன்‌ 149 
- வலிவலம்‌ 743 
- வாசகம்‌ 72,254. 
திருவாதவூரடி கள்‌ புராணம்‌ 249 
திருவாதிரை 151 
திருவாலங்காட்டுச்‌ செப்பேடு 125 
திருவாலங்காடு 201 
திருவிசைப்பா 252 
-வீழிமிழலை 746 
வெண்காட்டுதங்கை 229 
-வெண்பாக்கம்‌ 144 
-வேங்கடம்பினள்ளை 401 
தில்லை 44 
திருப்பணிகள்‌ 37 
- பொன்வேய்ந்தவன்‌ 82 
தில்லையில்‌ அம்பலம்‌ 42 


தில்லையுலா 157 


திலகர்‌ புராணம்‌ 250 
திலகவதி 208 
திலோத்தமை 184 
திவாகரம்‌ 4 
தீபங்குடி 4 
தீபங்குடி அருகன்கோயில்‌ ௭ 
இபங்குடி கவிச்சண்டிதன்‌ 3 
தீபங்குடிப்பத்து 8 
தீபதாயகார்கோயில்‌ 60 
துருக்கியார்‌ 39 
துரைசாமிப்பிள்ளை, 

ஒளவை 263 
துவரைக்கோமான்‌ 7 
துளசியார்பட்டணம்‌ 363 
தூங்கெயில்‌ எறிந்ததொடித்‌ 

தோட்செம்பியன்‌ 32 
தெய்வப்பரணி 297 
தெய்வீகன்‌ 259 
தெலுங்க வீமன்‌ 290 
தென்கலை 797 
தேரர்‌ 129 
தேவாசிரியன்‌ 108 
தொட்டிக்கலை சுப்பிரமணிய 

முனிவர்‌ 307 
தொண்டரர்சர்‌ பரவுவார்‌ 67 


தொண்டைமண்டல சதகம்‌ 709 
தொண்டைமண்ட லம்‌ தின்று 


காத்தபெருமாள்‌ 
தொல்காப்பிய உரை Zz 
தொல்காப்பியம்‌ 1777 

-செய்யுளியல்‌ 68 
செய்யுளியல்‌ உரை 12 
பொருளதிகாரம்‌ 

- மரபியல்‌ 270 

-மெய்ப்பாட்டியல்‌ [2] 
நச்சினார்க்கினியர்‌ 1519 
நத்தத்தனார்‌ 11 
நந்தமண்டல சதகம்‌ 401 
நந்திக்கலம்பகம்‌ 72 
நந்திவர்மன்‌ 111 100 
நம்பிகாளி 255 


நம்பியாண்டார்நம்பி 647207 
நம்பியாண்டார்‌ இத்தாதி 704 
நம்முசழீவார்‌ 193 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நரற்றாண்டு - பாகம்‌ 1 


நம்மாழ்வார்‌ திருவிருத்தம்‌ 277 


நபசிவாயப்பதிகம்‌ 743 
"நமசிவாய முதலியார்‌ 399 
நமிநந்தியடிகள்‌ 233 
நமிநந்தியடிகள்‌ புராணம்‌ 138 
நரசிங்க முனையரையர்‌ 152 
தரசிம்மவர்மன்‌ 723 
நரலோகவீரன்‌ 289 
நல்வம்பார்‌ 376 
தல்லூர்ப்பெருமணம்‌ 165 
நல்வழி 397 
நவநீதப்‌ பாட்டியல்‌ 73 
நன்றால்‌ TV 
-நண்றைற்‌ கோவை 381 
நாகந்தை புதல்வன்‌ 403 
நாகலிங்க முனிவர்‌ 772 
நாஞ்சில்‌ வள்ளுவன்‌ 349 
நாராயணசாமி முதலியார்‌ 
சி.க. ௮ 
நான்மணிக்‌ கோவை 387 


நான்மணி மாலை (அவ்வை) 387 
'நானார்த்தர்ணவசம்க்ஷேபம்‌ 227 


நானாற்பது : 147 
“நித்திய தப்‌ பிரமோகன்‌ 204 
நீலகண்ட சாஸ்திரி 71714 
'திலகேசி 187 
நெடுங்கிள்ளி 3 
“நெடுஞ்செழியன்‌ 214 
நெடுமாறன்‌ - 212 
'நெல்வேலிவென்ற சர்‌ 
* நெடுமாறன்‌ 777 
'நெற்குன்றங்கிழார்‌ 27 
நெற்குன்றவாண்ர்‌ 268 
நேசநாயனார்‌ 159 
நேமிநாதர்‌ 262 
பஞ்சநதி வாணன்‌ * 31 
பஞ்ச புராணம்‌ 254 
பட்டினப்பாலை 93 
பண்டித சோழன்‌ 301 
பந்தனந்தாதி 290 
பரசமயகோளரிமாமூனி 6 
பரஞ்சோதி. 718722 
பரஞ்சோதி திருளையாடல்‌ 187 
பரஞ்சோதிமுனிவர்‌ 174 


102 


பரணர்‌ 15 
பரணிக்கோர்‌ 
சயங்கொண்டான்‌ 5 
பரமேசுவரவர்மன்‌ 126 
பராக்கிரமபாண்டி யன்‌ 244 
பராந்தகன்‌ 1 21,331 
பராந்தகன்‌ 11 284 
பரிபாடல்‌ 77 
பரிமேலழகர்‌ 4 
பல்லவநாடு 722 
பல்லவராயன்பேட்டை. 276 
பல்லாண்டு ஓதல்‌ 208 
பழமொழி நானூறு 212 
பழையனூர்க்‌ காரி 360 
பழையாறை 272 
பழையாறை வடதளி 126 
பன்னிரண்டாம்‌ திருமுறைத்‌ 
தொகுப்பு 133 
பன்னிரு திருமுறை யாசிரியர்‌ 
வரலாறு 249 
பன்னிரு பாட்டியல்‌ 25 
பாசவதைப்‌ பரணி 307 
பாண்டிக் கோவை 77,725 
பாண்டி. நாடு 120 
பாண்டியர்‌ ஐவர்‌ 28 
பார்சுவநாதர்‌ 225 
பாரதம்‌ 722 
பாரத வெண்பா 74 
பாரதி 38 
பாரதியார்‌ 372 
பாரிசாலன்‌ 357 
பாரி பறித்த பறி 354 
டாரிமகளிர்‌ 352,356 
பாலறாவாயர்‌ 63,68 
பாவாறு “4 
பிடக நிகண்டு 381 
பிரமேயசாரம்‌ . 207 
பிரயோக விவேகம்‌ 32 
பிரான்சிஸ்‌ முனிவர்‌ 244 
பிள்ளை லோகஞ்சீயர்‌ 295 
புகலூரந்தாதி 6 
புகழ்ச்ே சாழர்‌ 7177321750 
்‌ புகழ்த்துணை நாயனார்‌ 147 
புகழேந்தி 255 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 . 


புட்பவிதி 207 
புத்தமித்திரனார்‌ 70 
புராணத்திருமலைநாதர்‌ 2 
புருடோத்தமநம்பி 97 
புல்வேளூர்ப்பூதன்‌ 368 
புலவர்‌ புராணம்‌ . 249 
புறநானூற்றுரைகாரர்‌ 47 
புறநானூறு 398 
புன்னைவனநாதர்‌ 385 
புனிதவதி 718,208 
பூசலார்‌ 5 100 
பூதப்பாண்டியன்‌ தேவி 224 
பூதபுராணம்‌ . 252 
பூம்புலியூர்‌ நாடகம்‌ 6 
பூரணலிங்கம்பிள்ளை 78,84 
பெண்ணை ததிப்புராணம்‌ 359 
பெரிய புராணம்‌ 63 
பெரியன்‌ சீனிவாசையங்கார்‌ 344 
பெரியாழ்வார்‌ 289 
பெருங்கதை 43 

- தோக்கம்‌ 166 
பெருந்தேவனார்‌ 320 


பெருமிழலைக்‌ குறும்பர்‌ 777 
பேரம்பலம்‌ ச 


பொன்வேய்ந்தவன்‌ 84,95 
பேராசிரியர்‌ 70. 
பொய்கையார்‌ 135 
பொய்கையார்‌ களவழி 33 
பொன்வண்ணத்தந்தாதி 142 
பெளத்தம்‌ 127 
மகாதேவ முதலியார்‌ 254 
மகாபாரதம்‌ 122 
மகாப்ராணம்‌ 55 
மாபுராணம்‌ 252 
மகாலிங்கையர்‌ பெரியர்‌ 

புராணவுரை 257 
மகேந்திர வார்மன்‌ 124 
மங்கையர்க்கரசி 777 
மணக்குடி. 257 
மணவிற்கூத்தன்‌ 272 
மணிமுடிச்சோழன்‌ 126 
மணிமேகலை 30,44 
மணிமேகலை காலம்‌ 168 

-நோக்கம்‌ 166 


மதுரகவி 71,196 
மதுரை 225 
மமிலைநாதர்‌ 7௮ 
மலாயா 27 
மன்னார்குடி இராசகோபாலப்‌ 
பெருமாள்‌ 296 
மனுநீதிச்சோழன்‌ 21,19 
-வரலாறு 708 
மாணிக்கவாசகர்‌ 101 
மாதுருபூதமையர்‌ 401 
மாபுராணம்‌ 7 
மாறவர்மன்‌ குலசேகர 
பாண்டியன்‌ 98 
மானக்கஞ்சாறர்‌ 200 
மீனாட்‌ சசுந்தரமபின்னை 77,131 
1சீணாட்சி சுந்தரனார்‌, 
தெ.பொ. 79 
முடிகொண்ட சோழன்‌ 31 
முத்தமிழ்க்‌ கபிலன்‌ 351 
முத்தரையர்‌ 94,287 
முத்தூர்க்கல்வெட்டு & 
முத்தொள்ளாயிரம்‌ 46,60151 
முளைச்சாளம்மை கோயில்‌ 242 
முனிமொழி 396 
முனையர்கோன்‌ 288 
மூத்த திருப்பதிகம்‌ 225 
மூதுரை 390 
மூர்க்க நாயனார்‌ 774 
மூர்த்திநாயனார்‌ 277 
மூலநூல்கள்‌ 19 
மூவரஉலா 278 
மூவேந்த வேளான்‌ 29 
மெய்கண்ட சந்தானம்‌ 769 
மெய்கண்டார்‌ 245 
மெய்ப்பொருள்‌ 14 
மேருமந்தர புராணம்‌ 253 
மோகவதைபர 48 
யாப்பருங்கல விருத்தி 25 
ரவிவர்மா படம்‌ 259 
ராஜம்‌, எஸ்‌. 59 
ராஜரத்தின முதலியார்‌ 386 
ரிப்பன்‌ பிரஸ்‌ 401 
வச்சணத்திமாலை 24 
வச்சத்தொள்ளாயிரம்‌ 60 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ ! 


வச்சராயன்‌ 272 
வசவபுராணம்‌ 247 
வண்டமர்பூங்குழலி 257 
வண்டலூர்‌ 2 
வண்டாழஞ்சேரி 30 
வண்டுவாஞ்சேரி 30 
வண்டைநகர்‌ 4 
வர்ஜில்‌ 32 
வரகூர்சுந்தரேச சாஸ்திரி 772 
வரந்தருவார்‌ 358 
வள்ளுவர்‌ நூல்‌ 77 
வளையாபதி 318 
வாக்குண்டாம்‌ 390 
வாசேபண்டிதர்‌ 29 
வாணகோவரையன்‌ 31 
வாணிதாசன்‌ 321 
வாணியன்தாதன்‌ 321 
வாதாபி 213 
வாதாபி கணபதி 202 
வாதாபி போர்‌ 100 
வாத்பசிம்மன்‌ & 
வானதேவ முருகபட்டாரகர்‌ 249 
வாயிலார்‌ 140 
விக்கிரமசோழன்‌ 11 
விக்கிரமன்‌ உலா 9276 
விக்கிரமன்‌ சாசனம்‌ 324 
விச்சிக்கோ இருங்கோவேன்‌ 255 
விசயாலயன்‌ 3 
விஞ்ஞானசாரம்‌ 337 
விநாயகர்‌ அகவல்‌ 379 
விநோதரச மஞ்சரி 263 


வில்லிபாரதம்‌ 74 
விஷ்ணுவர்த்தனர்‌ 26,296 
வீமகவி 247 
வீரசிங்காதன புராணம்‌ 339 
வீரசோழிய உரை 70 
வீரசோழியம்‌ 0 
வீரராசேந்திரன்‌ 25 
வீராசாமிச்செட்டியார்‌ 263 
வெண்பாப்பாட்டியல்‌ 50 
வெண்பாவில்‌ புகழேந்தி 5 
வெள்ளியம்பலவாணத்‌ 
தம்பிரான்‌ 10 
வெள்ளைவாரணனார்‌ 76,240 
வென்ளிவீதி 349 
வெற்றிவேற்கை 388 
வேங்கிநொடு 274 
வேணாட்டடிகள்‌ 2 
வேதாரண்யம்‌ 227 
வேலையர்‌ 341 
வேழமுகம்‌ 383 
வைத்தியநாத தேசிகர்‌ 2065 
வையாபுரிப்பிள்ளை 63 
ஹரிஹரர்‌ ௯ 
ஹோமர்‌ 32 
க்ஷத்ரசூளாமணி 56 
க்ஷேத்திரத்திருவெண்பா 142 
ஜேசுதாசன்‌ 75 
ஸ்காட்‌ 395 
ஸ்ரீகண்டேசர்‌ ஆலயம்‌ 776 
ஸ்ரீபுராணம்‌ 253 


ஒடு 


104 


சொல்லாட்சியும்‌ பொருளும்‌ 


அடியார்க்குநல்லார்‌ 
அணுவிரதம்‌ 
அத்திரி 

அதம்பழம்‌ 

அதி திசம்விபாகம்‌ 
அப்பர்‌ 

அமலை 
அருங்கலச்செப்பு 
அருங்கலான்வயம்‌ 
அருள்‌ 

அலங்காரம்‌ 
அவ்விநயம்‌ 
அறப்பழிநீக்கல்‌ 
அறிதுயில்‌ 
அன்வயம்‌ 

அன்பு 
அனர்த்ததண்டவிரதம்‌ 


ஆறிய கற்பு 

இடம்‌ பிடித்தல்‌ 

இணைக்கை, இணையா 
விணைக்கை 

இந்தியம்‌ 

இருக்கை 

இலிங்கியர்‌ 


இறப்பு 
FF 


உண்டல்‌ 
உந்தீபற 
உபகூவனம்‌ 
உபயாங்கம்‌ 
எண்பேராயம்‌ 
எருவை 


ஐம்பெருங்குழு 
கண்கூடு 

கமம்‌ 

சுரடிகை 
கரணம்‌ 
கருணைமறவ 
கலிநடம்‌ 

கழிே பராண்மைக்‌ கடன்‌ 
கனிற்றாகாண்‌ 
காடுகிழாள்‌ வெயில்‌ 
காதை 
காதைகரப்பு 
காமதூல்‌ 
காயத்திரி 
காரிகை 
கானயானை தந்தவிறகு 
கிரந்தம்‌ 
கிழிதம்‌ 
கினிய௰ீடு 
கீதாங்கம்‌ 
குரவை 
கை-முத்திரை 
சம்மியஞானம்‌ 
சமாதி 
சல்லேகனை 
சனநாதன்‌ 
சாத்தன்‌ 
சாமரயிகம்‌ 
சாவகர்‌ 

சிக்கா 
சிறைவாரணம்‌ 
சிறிய கற்பு 
செம்மல்‌ 
செவ்வி 
சைவன்‌ 
சோத்தம்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


தண்டி 
தன்தெறல்‌ 
தன்னியல்பு 
தனியன்‌ 
தாரணை 
திசைவிரதம்‌' 
தியானம்‌ 
திருக்கணி - 
திருந்திய தானம்‌ 
தெழித்தல்‌ 
தேசாவகாசிக விரதம்‌ 
தேவபாணி 
தொகைநிலை 
தொடியோன்‌ 
தோகை நடம்செயும்‌ 
தங்கை 

நம்பனார்‌ 
நயநிலைப்‌ படலம்‌ 
நற்காட்சி 
நிருத்தாங்கம்‌ 
நீரணிவிழா 
நெடியோன்‌ குன்றம்‌ 
நொகிப்பு 

பசந்து 

பட்டினி நோன்பு 
படி 

படைமடம்‌ 
பண்ணை 
பணித்தல்‌ 

பதிகம்‌ 

பம்மன்‌ 

பமாதம்‌ 
பாசண்டி 
பாசுபதன்‌ 
பிரபன்னன்‌ 
புராணன்‌ 
யுலவாரி 
புள்வேளூர்‌ 
புனிதன்‌ 
பெருங்கலம்‌ 
பெருந்தெய்வம்‌ 
பெருந்தேவனார்‌ 
பேரியாழ்‌ 


10% 


பொற்குடம்‌ 

பொறை 

பொறை நிலை 

போகோப பரிமாண 
விரதம்‌ 

போசத விரதம்‌ 

போற்றி 

மகரமுத்திரை 

மகிடாசுரன்‌ 

மண்டை 

மணிப்பிரவாளம்‌ 

மாடகம்‌ 

மாதவி 

மாவதம்‌ 

மான்தவை முத்திரை 

பிச்சை இலிங்கெர்‌ 

மிலேச்சர்‌ 

பநீனரசு 

முகவைப்பாட்டு 


வச்சராயன்‌ 
வச்சிரம்‌ 

வண்டு 

வதம்‌ 

வழுத்தல்‌ 
வளிநிலை 
வாசியா நின்றான்‌ 
வாளாமை 

வான்‌ கோழி 
விண்ணு 
வீரபத்தினி 
வெள்ளியம்பலம்‌ 
வெளில்‌ 
வேளைக்காரர்‌ 


மேற்கோள்‌ செய்யுள்‌ அகராதி 


அகவல்வெண்‌ 
அங்குலிய 
அச்சானாழி 
அஞ்சிலோதி 


அண்டவாணர்பொன்‌ 


அணிதங்கு 
அணீமதி 
அத்திகிரி 
அத்திரிசூழ்‌ 
அந்தாளில்‌ 
அத்நிலைமை 
அமைச்சர்‌ 
அரிகுருகு 
அருங்கலச்செ 
அருட்படைபர 
அருந்தவம்‌ 
அரும்பெறற்பா 
அருமறைஎவை 
அருமறைமாதா 
அருளம்பிகா 
அரைகியல்‌ 
அல்லொடுநண்‌ 
அலகிலாநின்‌ 
அலகிலாமறை 
அலைபுரியும்‌ 
அவற்பதத்த 
அவிழ்ந்ததுணி 
அமுக்காறிவா 
அளவடியே 
அறநீர்மை 
அறம்பெரிது 
அறனும்‌ வாட்சை 
அன்றயனை 
அன்னைபோல்‌ 
அன்னையும்பிதா 


ஆகமங்கள்‌ 
ஆட்டின்தலை 
ஆடகமன்றத்‌ 
ஆடித்திக்கட்‌ 
அடுவார்‌ 
ஆத்திசூடி 
ஆதரந்தீர்‌ 
ஆதிமாமறை 
ஆய்ந்தஅகப்‌ 
ஆயிரங்கண்‌ 
அயிரநரம்‌ 
ஆயிரமாமறை 
ஆர்த்தசபை 
ஆரணத்தின்‌ 
ஆரொருவன்‌ 
ஆவனயாரே 
ஆவாரை 
ஆவி எங்கே 
ஆவின்‌ கொடை 
ஆழிவாய்‌ 
அளுடையான்‌ 
இட்டடி நோவ 
இட்டார்‌ எப்‌ 
இட்டார்‌ பெரி 
டங்கொண்ட 
இடர்த்திறத்‌ 
இம்மாயப்‌ 
இமையவர்கண்‌ 
யன்றசெய்‌ 
இரவிடைமதி 
இருப்பிடம்‌ 
இகுன்தீர்காட்‌ 
இருன்நெறி 
இல்லறம்‌ 
இழைத்தாரொ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


இறையும்‌உயி 

. இன்றிச்சம 
இன்றுவரில்‌ 
இன்றோநம்‌ 

. இன்னனல்லோ 
இனிஎன்குறை 
ஈண்டுநூல்‌ 
ஈறாகிஅங்‌ 
சஈறாய்மதல்‌ 
ஈன்றதாய்‌ 
உணலைப்பசும்‌ 
தாரம்‌ எண்‌ 
உதிப்பன 
உந்திகளிறே 
உயர்ந்த சம 
உருகிஉடல்‌ 
உருவகம்‌ 
உரைசெய்‌ 
உரைப்பார்‌ 
உரையும்‌ பாடை 
உலகின்‌ 
உவமை என்‌ 
உழுதுண்டு 
உளமலிபேர 
உளர்குழலி 
உன்னுயிரும்‌ 
ஊசல்‌ தொழி 
ஊராதொழி 
ஊன்பிறங்‌ 
எங்கள்கதி 
எஞ்சா அரண்‌ 
எடுத்தமனம்‌ 
எண்ணரியமறை 
எத்தாதை 
எய்தியசிறப்‌ 
எய்தியமணிப்‌ 
எவ்வுலகும்‌ 
எழில்தரு 
எழுத்தின்திற 
எழுத்தூம்‌ சொல்‌ 
எற்புக்குப்பை 
என்களங்‌ 
என்நாதன்‌ 
என்‌ பிறவி 


108 


என்னறிவு 
என்னிலைமை 
என்னையுடை 
ஏகாவட 
ஏய்ந்தபெருங்‌ 
ஐந்தாம்நரம்‌ 
ஒழுக்கம்‌ உடை 
ஒற்றியூர்‌ 
ஒற்றையலவ 
ஒன்றன்று 
ஒன்றுரைத்த 
ஓங்கலிடை. 
ஒங்கியசெத்‌ 
ஓங்கிய மூங்கில்‌ 
ஓங்கும்‌ திரு 
ஓடம்சிவிகை 
ஓரும்‌ தமிழ்‌ 
கட்டொடு 
கடந்தடுதானை 
கண்டுநிலை 
கண்ணுதற்கட 
கம்பமத 
கரணத்தியல 
கருவார்கச்சி 


கறைமிடற்றர்‌ 
காணுங்கால்‌ 
காதற்கொழு 
காமஞ்சான்ற 
காமம்வெகுளி 
கார்நடக்கு 
கார்நேர்வார்‌ 
காரேகூதிர்‌ 
காவையும்மா 
காலையும்வந்‌ 
காற்றைப்பிடி. 
கானத்தண்‌ 
ளெப்பார்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


குடபால்வட 
குடிப்பிறப்புக்‌ 
குடிப்பிறப்புடு 
குடைநின்றது 
குணகடல்‌ 
குணங்கொள் 
குமரியொடு 
குருத்தவா 
குருவையுணர்‌ 
கூனம்பிடி 
கேசவனார்‌ 
கைதை சேர்‌ 
கைம்மணி 
கொங்கைகோங்‌ 
கொடுத்தலும்‌ 
கொண்டல்வண்‌ 
கொல்கரியின்‌ 
கொலைமுதலா 
கொழுங்கொடி 
கோட்டுமல 
கோதைபிறந்த 
சங்குமுன 
சம்பநாடன்‌ 
சரிதம்புரா 
சற்றேபரு 
சாதிக்குமே 
சாந்துபூக்‌ 
சிங்களமெ 
சிங்காவண்‌ 
சிந்துப்பிழு 
சிந்தையினுள்‌ 

. சிறியகொலை 
சீதவிரைக்‌ 
செந்திருவும்‌ 
செம்பொற்றிரு 
செம்பொன்னும்‌ 
செய்ததவ 
செய்யுள்தாமே 
சேக்கிழார்‌ 
சேதிக்கலாம்‌ 
சேராதன 
சேவலொடு 
சொல்லின்தொகை 
கொல்லென்கெ 


சோகமெவண்‌ 
தடமார்தரு 
தண்துழாய்‌ 
தத்திச்சிலை 
தத்தைகுணமாலை 
தந்திரத்தர 
தப்புரைக்கில்‌ 
தலையிழந்தான்‌ 
தலமுதல்‌ 
தழைத்ததிரு 
தன்பெருஞ்‌ 
தன்னுடைய 
தன்னூர்ச்சன 
தாதாவென்றா 
தாயுரை 
தாயேயா 
திணைபால்‌ மரபு 
திருச்சிலம்‌ 
திருநாவுக்கரசு 
திருநீற்றின்‌ 
திருமங்கை 
திருமடங்‌ 
திருமன்னி 
திருமாற்‌ 
திருவரங்க 
திருவாழுங்‌ 
தில்லையிற்‌ 
தில்லைவனத்‌ 
தீராவினை 
தறவாத 
அறவும்‌ 
துறவுளவா 
துனைவருநீர்‌ 
தெய்வத்தமி 
தெய்வந்தொ 
தெள்ளாரும்‌ 
தென்வேந்தன்‌ 
தென்னன்முடி 
தேவனும்‌ 
தேவாதி 
தேவிற்சிற 
தேனக்கலர்‌ 
தேனை அனைய 
தொண்டர்குழாம்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2. 


தொல்காப்பியக்‌ 
தொழுங்குவ 
தொழுவார்‌ 
நச்சரவு 
நஞ்சடகோ 
நட்டப்பெரு 
நடுவுநிலை 
நயந்தரு 
நல்லநந்தன 
நல்லோர்க்கு 
நல்வினை 

தன்றி புரி 
தன்றுதிரு 
நாதன்‌ அரங்கன்‌ 
நாமேவெழு 
நாய்போல்‌ பிறர்‌ 
நாராயணன்‌ 
நாவலோ 
நித்தம்‌ ௮௬ 
நிலைநிற்குங்‌ 
நீத்தொழிந்த 
நீலறாமிட 
நெஞ்சுக்கிரு 
பகைமாற்றொரு 
பண்சிலம்ப 
பண்ணும்‌ தமிழ்‌ 
பதிநோக்கி 
பந்தம்‌ வீடு 
பரதகண்‌ 

பரந்த கடல்‌ 
பருந்தும்‌ 

பலர்‌ முடிமேல்‌ 
பறையன்‌ 
பன்னுந்தமிழ்‌ 
பாட்டுந்துறை 
பாடல்சான்ற 
பாடல்பெறா 
பாதகங்கள்‌ 
பாதம்‌இரண்‌ 
பார்த்தான்‌ 
பாலும்‌ அரிசி 
பிரிதற்றுன்ப 
பிறழாநிலை 
பிறனில்‌ விழை 


110 


14 
287 
278 
225 

281 

316 
742 
219 
223 
788 
702 
250 

219 

281 


186 
103 


புடையுரை 
புண்ணியம்‌ 
புல்லோடும்‌ 
பூரவுதரு 
புனிற்றுப்பசி 
புனையறுசெய்‌ 
புனையுங்குழ 
பூதலத்துள்‌ 
பூமகள்‌ 
பூமகளும்‌ 
பூவிரிதண்‌ 
பெடை நின்று 
பெண்டிர்‌ 
பெண்ணைப்பற 
பெரிய கொலை 
பேணிய செந்‌ 
பெருந்திருவும்‌ 
பேய்மையாக்கும்‌ 
பேர்ளழுத்தில்‌ 
போர்பரவை 
டைங்காட்டில்‌ 
பொய்கைமுனி 
பொய்கையார்‌ 
பொரிந்தகாரை 
பொருளும்‌ மனை 
பொழுதொடு 
பொற்குன்ற 
பொன்மகர 
பொன்னிற்குயி 
பொன்னுலகில்‌ 
பொன்னைநில 
போகக்கடவன 
போதிநீழல்‌ 
போதியாதி 
போதியின்‌ 
போதுறுபுனை 
மக்கணொடு 
மகரம்‌என்‌ 
மண்டபமும்‌ 
மரத்தினை 
மருளறுத்த 
மலையிற்பயிலா 
மலையின்‌ அலை 
மலையினும்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நுற்றாண்டு - பாகம்‌ 2 


மழையாரர்‌ 
மறவாமை 
மன்றேபுக 
மன்னனேரி 
மாங்கொல்லை 
மாசிக்கடலாடி 
மாதவர்‌ 
மாலைத்தனி 
மாவுறங்கின 
மான்‌ தலை 
மானமரும்‌ 
மிக்க இறை 
மின்னார்‌ 
பமின்னுதிகிரி 
மீனாமை 

முடித்‌ தொண்டன்‌ 
முடியாப்‌ பிறவி 
முத்திநெறி 
முத்திரையே 
முத்துக்களா 
முருகார்றதுரு 
முள்ளிச்செழு 
முன்றநின்றம 
முன்னை வினையக 
முன்னைவினையான்‌ 
மூவர்கோ 
மூவாத்தமிழ்‌ 
மூவாமுதலா 
மைவண்ண 
மொழி பல 
மொழியைக்கட 
யாம்மட 

யானி கூவற்‌ 
வடதிசை 
வடித்தவேல்‌ 
வடி வேல்‌ எறிந்த 


290,295 


128 
218 
248 


143 
374 
107 


ஃ 


வண்டுபடு 
வளப்பாடி 
வாட்கைடுி 
வாட்டபாறு 
வாடாப்போதி 
வாடை குளிர 
வாரமுடைய 
வாழ்வற்ற, த 
வான்கண்‌ 
வான்திகழும்‌ 
வானகமின்‌ 
வானாகி மண்ணாய்‌ 
வானோராகிய 
விட்டிலங்கு 
விண்ணவரின்‌ 
விண்ணுலாமதி 
விரைத்தாளும்‌ 
வில்லம்பு 
வீனெபம்ப 
வீரத்தால்‌ 
வீரமுண்டோ 
வெய்யகலி 
வெள்ளெருக்க 
வேட்டொழிவ 
வேதத்தின்‌ 
வேதமொரு 


, வேதியா்‌ 


வேந்தன்பொரு 
வேப்பமலர்‌ 
வேரமபோயப்‌ 
வேலை முசடும்‌ 
வைக்கும்புயம்‌ 
வைகலும்‌ வைகல்‌ 
வைகறை 

வையம்‌ முழுவதும்‌ 
விட்ட தண்டி 
விண்சுூடல 


ட 


725 


711 


பொருள்‌ அகராதி 


அகப்புறத்தின்‌ பகுதி 757 
அகப்பொருள்‌ அழிவு 2 
அகில்‌ 5 வகை 46 
அச்சுத்தொழில்‌ பெருக்கம்‌ 378 
அசரீரி கேட்டவர்‌ 701 
அட்டாங்க யோகம்‌ 42 
அணுவிரதும்‌.5 234 
அர்த்தசாம நிவேதன 

திட்டம்‌ 323 
அரங்கிற்புகுந்து ஆடுதல்‌ 56 
அரங்கின்‌ அமை, 6 
அரங்கு செய்யுமிடம்‌ 4 
அரற்று 242 
அருகன்‌ நாமாவளி 77 
அருங்கலான்வயம்‌ 233 
அலங்காரம்‌ ஒரு பிரபந்தம்‌ 256 
அவங்காரம்‌-பொருள்‌ ஜு 
அவ்விநயம்‌ ஆறு 227 
அவையிலக்கணம்‌ 772 
அறம்‌ இரண்டு 226, 
அனுயோகம்‌ என்னும்‌ 

வேதம்‌ நாலு 234 
ஆடல்‌ பதினொன்று 56 


ஆடலாசிரியன்‌ அமைதி ல 
ஆண்டாள்‌ திருப்பாவை 


தந்த மயக்கம்‌ 45 

ம வகை 46 
ஆரியம்‌ பேசியதுநகை தந்தது 57 
ஆரியர்‌ திராவிடர்‌ 289 
ஆலமர்‌ கடவுள்‌ 190 
ஆழ்வார்‌ கால முறை 41 
ஆன்மாக்கள்‌ மூவகை 310 

னாயர்‌ இசை 25 
இசைச்குற்றம்‌ நாலு 15 
இசைத்தமிழ்ச்‌ செய்தி 156 
இசைத்தமிழ்‌ வளர்த்த காலம்‌ 2 
இசைத்தமிழின்‌ ஒடுக்கமும்‌ 

புது வழியும்‌ 2 


12 


இசையால்‌ மனிதன்‌ கெடுவான்‌ 
இடக்கர்‌ அடக்கல்‌ 73 
இடைச்சங்கம்‌ (4 
இடுவந்தி கூறுதல்‌ 4 
இதிகாச வரலாறுகள்‌ 182 
இரத்தினத்‌ திரயம்‌ 227 
ருப்பை நெய்‌ 127 
றைவன்‌ எல்லாமாய்‌ வேறாய்‌ 
உடனாய்‌ உளன்‌ 171 
இறைவன்‌ தொண்டர்‌ பிழை 
காணும்‌ கண்‌ இல்லாதான்‌ 209 
உச்சரிப்புப்‌ பிழை 137 
உரைநடை வகைகள்‌ 38 
உரை மரபுகள்‌ 3 
உலா இயல்பு 239 
உலா வரும்‌ இறைவன்‌ 
நாயகன்‌ 239 
உலாவிற்‌ பெதும்பைபுலி 241 
உழவுத்‌ தொழில்‌ 133 
எழுத்து அசைக்குறுப்பு 221 
எழுபத்தென்பது குடி. 
வேளாளர்‌ 287 
எழுபது பாடும்‌ மரபு 240 
எழு பருவங்களின்‌ உணர்வு 
நிலை 239 
எழுபருவ மகளிர்‌ நிலை 242 
ஐந்திணை ஒழுக்கம்‌ 135 
அந்திலக்கணம்‌ 83 


ஓலையில்‌ எழுதும்‌ கஷ்டம்‌ 318 
ஓவாத கூத்தர்‌ - நடராசர்‌ 303 


கட்டளைக்‌ கலித்துறை 140 
கரடி கத்துதல்‌ 54 
கருநடம்‌ 137 
கருப்பூர வகை 46 
கலம்பக உறுப்பு 717 
கலிங்கு 712 


கலைமகள்‌ கிழங்கு விற்றல்‌ 262 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நாற்றாண்டு - பாகம்‌ 2 


கலைமகள்‌ துதி 780. 
கலைமகளிடத்து ஈடுபாடு 785 
கலைமலைவு 99 
கவிஞனதமைதி ச்ச்‌ 
கவிநால்வகை 776 
கழுத்தில்‌ மணி - அரசன்‌ 
ஆட்சியாணடை ஒட்டி 26 


கள்ளக்கவி 718 
களப்பாள மரபு ns 
கன்னட நாட்டில்‌ நாயன்மார்‌ 
வரலாறு 85,86 
காதை கரப்பு 102 
காப்பியக்‌ கலித்துறை 140 
காப்பியம்‌ 123 


காப்பியமென்னும்‌ பெயர்‌ 7 
காமத்தால்‌ வரும்‌ யன்மம்‌ 183 


காமன ஐங்கணை 144 
கிரந்த சந்நியாசம்‌ 207 
கிளவித்தலைவன்‌ 268 
குடக்காற்றின்‌ இயல்பு 65 
குணவிரதம்‌ 3 227 
குதிரைக்‌ குணமறிதல்‌ 136 
குழலுக்கேற்ற மரம்‌ 53 
கூத்தி அமைதி 56 
கொலைப்டாவம்‌ 2 
கொலை பெரியதும்‌ 

கிறியதும்‌ 229 
கோவைக்‌ கலித்துறை 40 
கோவைப்பாடல்‌ 300க்கு 

மேல்‌ 269 . 
கோவையில்‌ துறவு 271 
அந்தபேதம்‌ 744 


அம்பந்தர்‌ பிறவி இல்லாதவர்‌ 757 
- முருகன்‌ அவதாரமா 7748 
1 


சத்தியஞானம்‌ 80 
கம்மிய தரிசனம்‌ 780 
சமயப்‌ பகைமை இன்மை 236 
சமயத்துறையில்‌ 

சகிப்பின்மை 121 
சமுத்தி 315 
சாத்திரத்‌ தொகுப்பு 22 
சாதி சிறப்பில்லை-சைனம்‌ 230 
சாதி வேற்றுமை 289 
சிக்காவிரதம்‌ 4 227 
சித்திரகவி 707 
சிலையே துணையா 

“பொருள்‌ 213 


சிறுதேவபாணி 4 
சீட்டுக்கவி 31௪ 
சுவை ஐந்து நீக்குக 229 
சுவை ஒன்ப, து 144 
செய்யுள்‌ நெறி 2 - வைதருப்பம்‌ 
கெளடம்‌ 97 
சைவ நூல்கள்‌ 157 
சைனத்தில்‌ தெய்வம்‌ 
சிறப்பில்லை 230 
சைனர்‌ தொண்டு 224 
சொல்லணிகள்‌ 83 


சொற்களின்‌ கடை குறைப்பு 127 
சோழகுலத்தின்‌ முடிவு 263 
சோற்றுச்‌ செருக்கு 70 
தசாங்கம்‌ 240 
தமிழ்நாடுகளும்‌ எல்லையும்‌ 324 
தமிழ்‌ வளர்ச்சியின்‌ காலம்‌ 


எட்டு 155 
தமிழரின்‌ வாழ்க்கை வளம்‌ 166 
தலைக்கோல்‌ 56 
தனியன்‌ ஆசிரியா்‌ 215 
தூரணை விகற்பம்‌ 149 
தாலாட்டுப்‌ பிரபந்தும்‌ 

இராமானுசர்‌ மீது 221 
திரிபங்கி 365 
திரு என்ற அடையும்‌ 

ஆர்‌ என்ற விகுதியும்‌ 157 
இருநீற்றுத்‌ தொண்டன்‌ 242 
திருமூறைத்‌ தொகுப்பு 158 
திலதக்‌ கலித்துறை 140 
துகில்வகை 46 
தேகாந்தறம்‌ 180 
தேவபாணி 54 
தேனுண்டல்‌ விலக்கு 72 
நடையியல்‌ 743 
நந்தி என்ற பெயர்‌ 777 
நமசிவாய மந்திரம்‌ 748 
நற்காட்சி 227 
நன்ஞானம்‌ 227 
நாய்‌ தேவனான து 229 
நாவலோ நாவல்‌ 289 


நாற்பத்‌ தெண்ணாயிரவர்‌ 242 
நிவேதனப்‌ பொருள்‌ களவு 314 


நூல்‌-இலக்கணம்‌ 148 
பஞ்ச மந்திரம்‌ 72 
பட்டினி நோன்பு 43 
பதிநிச்சயம்‌ 180 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


பரத இலக்கணம்‌ மூன்று 

பவனிவருதல்‌ 

பழமொழிகள்‌ 

பனையோலை ஏடு 

பாகத இலக்கணம்‌ 

பாகத வடி வச்சொல்‌ 

பாகவத சேவை 
அருள்டெறும்‌ வழி 

பாசஅனாதித்துவம்‌ 

பாசச்சேதம்‌ 

யாச பந்தம்‌ 

பாச மோசனம்‌ 

பாட்டியல்‌ நெறி இருவகை 

பாட்டுடைத்‌ தலைவன்‌ 

பாலை நெய்தல்‌ பாடியது 

பிண்டோதகக்‌ கிரியை 

பிரத்தார இலக்கணம்‌ 

பிரபந்தங்கள்‌ 

பிராகிருதம்‌ 

பிள்ளைபாதி 
புராணம்பாதி 

புராண கவிஞர்‌ 

புராணம்‌ 

புராண லக்ஷணம்‌ 

புன்கவிகள்‌ 

பூ பரிகைஷ 

பெண்களின்‌ வருணனை 
-சைனர்‌ 

பெண்களுக்கு 
வீடுபேறில்லை 

பெண்ணால்‌ மனிதன்‌ 
கெடுவான்‌ 

பெதும்பை புலி 

பேயும்‌ மனிதரும்‌ 

பேரியாழ்‌ 

பைரவர்‌ தலையிறைச்சி 
கேட்டது 

பொருத்தம்‌ பத்து 

பொருளாராய்ச்சி விளக்கம்‌ 

போர்‌ வீரருக்குப்‌ 
புதிய ஆடை 

மகர முத்திரை 

மண்டை கவிப்பித்தல்‌ 

மணிகளின்‌ குணம்‌ குற்றம்‌ 


114 


97 
239 
197 
318 
109 
230 


210 
181 
750 


மணிப்‌ ரெவாள உரை 310 
மணிப்பிரவாளத்தை முதலில்‌ 

வழங்கியவர்‌ வைணவர்‌ 222 

ப்பரெேவாளநடை 222 

மணிப்பிரவாளம்‌-விளக்கம்‌ 222 
மதம்‌ 8 227 
மருத்துவத்‌ தொழில்‌ 733 
மனுச்கோழன்‌ வரலாறு 

கல்வெட்டில்‌ 224,225 
மிருக முத்திரை ல 
முக்குற்றம்‌ 226 
முச்சங்கம்‌ 2 
முத்தமிழ்‌ 15 
முத்திரை 59 
முதலியார்‌ 248 
முற்றுமோனை 

அடிதோறும்‌ 138 
மூடம்‌ மூவகை 227 
மெய்க்கீர்த்தி 315 
யாக்கையைப்‌ பழித்தல்‌ 183 
யாப்புக்‌ குற்றமறிதல்‌ 135 
யானைத்தொழில்‌ 149 
வடசொல்லாட்சி 71 
வடசொற்கள்‌ 319 
வடநூலின்‌ ஓசை 

ஊட்ட வில்லை 137 
வடமொழியில்‌ வைணவர்‌ 

நூல்‌ செய்த காரணம்‌ 270 
வணிகர்‌ 778 
வமிசாவளி 124 
வரிக்கூத்‌ தூ 56 
வழக்கதிகாரம்‌ 138 
வாக்கின்‌ கன்மம்‌ 287 
வாசவகை 46 
விரதம்‌ மூவகை 227 
வினை-வல்வினை 

மெல்வினை 277 
வெள்ளைக்கவி 17 
வெளிமன்றம்‌- 48 
வேள்வி கலியைப்‌ 

போக்கும்‌ 236 
வேளாளர்‌ 714 
வைசியர்‌ 718 
வைணவத்தில்‌ சாதி 285,286 


ஒன 


சிறப்புப்‌ பெயரகராதி 


அகத்தியம்‌ 
அகத்தியர்‌ 
அகத்தியர்‌ பலர்‌ 
அகத்தியர்‌ பாட்டியல்‌ 
அசத்தியனார்‌ 
அகநானூறு 
அகோரதேவார்‌ 
அஞ்சிறைய மடநாராய்‌ 
வியாக்கியானம்‌ 
அட்டடாதச புராணம்‌ 
அடிமாரர்க்கு நல்லார்‌ உரை 
- எழுதிய பகுதி 
- மூலநூல்கள்‌ 
அடியார்க்‌ கெளியன்‌ 
அண்ணாமலைச்‌ சதகம்‌ 
அணியியல்‌ 
அணியியலுடையார்‌ 
அத்துழாய்‌ 
அதிகார சங்கிரகம்‌ 
அந்தகக்‌ கவி வீரராகவ 
முதலியார்‌ 
அப்பைய தீட்சிதர்‌ 
ஆம்பர்‌ 
அம்பர்‌ அருவந்தை 
காலிங்கராயன்‌ 
அம்பிகாபதி 
அம்பிகாபதி கோவை 
அம்பிகாளி 
அயிதசாகறர்‌ 
அரங்கத்தமுதனார்‌ 
அரிகர ஐயர்‌ 
அருங்கலச்செப்பு 
அருங்கலான்வயம்‌ 
அருவந்தை காலிங்கராயன்‌ 


329 


அருளாளப்பெருமாள்‌ 

எம்பெருமானார்‌ 797 
அவ்வை பலர்‌ 277 
அவ்வைபாடல்‌ 347 
அவந்திசுந்தரி நாடகம்‌ 85 
அவிநயனார்‌ 75 
அவிநாசி 144 
அவிரோத உந்தியார்‌ 164 
அறிவனார்‌ 21 
அனந்தாழவான்‌ 208 
ஆஆ 79 
ஆகமவாதியர்‌ 286 
ஆகவமல்லன்‌ 2,305 
அசாரக்கோவை 217 
அசிரியமாலை 44, 
அசூரி 221 
ஆண்டான்‌-கூரத்தாழ்வார்‌ 

மனைவி 210 
அதிவாயிலார்‌ 21 
ஆந்திரபூரணர்‌ 201 
ஆயிரத்தளி 127 
ஆரியம்‌ 73.2 
அலங்குடிச்‌ சாசனம்‌ 225 
ஆழ்வார்‌ காலமுறை 196 
ஆழ்வார்‌ நூற்றந்தாதி 282 
ஆழ்வான்‌ 215 
அளவந்தபிள்னை ஆசிரியர்‌ 310 
ஆளவந்தார்‌ 205 
ஆறுமுகம்‌ சேர்வை 108 
அனந்தத்தாண்ட வபுரம்‌ 272 
ஆனந்தரங்கன்கோவை 217 
இசைத்தமிழ்‌ பதினாறு 

உடலம்‌ 25 
இசை நுணுக்கம்‌ 19 
இடை ச்சருகல்‌ மு 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நாற்றாண்டு - பாகம்‌ 2 


இந்திரகாளியம்‌ 2 
இரண்டாம்‌ கம்பர்‌ 277 
இரத்தினகரண்ட கம்‌ 225 
இராசகண்டீரவன்‌ 141 
இராசராசச்சேதிராயன்‌ 198 
இராசேந்திர சிங்கன்‌ 747 
இராசேந்திர மூவேந்த வேளன்‌ 124 
இராசேந்திரன்‌ மெய்கர்த்தி 149 
இராமலிங்கதம்பிரான்‌ 108 
இராமாயணக்கம்பர்‌ 277 
இராமாயணத்‌ தனியன்‌ 275 
இராமாயணம்‌ 209 


இராமானுச அற்றந்தாதி 190 
இராமானுசர்‌ தாலாட்டு 221 


இருபா இருபது 4 
இரும்யை 302 
இலக்கண விளக்கஉரை 333 
இலங்கை அரசன்‌ விசயபாகு 219 
இலந்தை 132 
இளம்பூரணரும்‌ களவியல்‌ 
உரையும்‌ 20 
இளம்பெருமானடிகள்‌ 720 
உத்தரகோசமங்கை . 79 
உயணகுமாரகாவியம்‌ 297 
உதயணன்கதை 43 
உபதேசரத்தினமாலை 283 
உபயகுலாமலன்‌ 
பாலையூருடையான்‌ 325 
உய்யவந்தார்‌ 164 
உறந்தை 727 
எங்களாழ்வான்‌ 203 
எச்சான்‌ 208 
எம்பார்‌ 210 
எம்பெருமானார்‌ 200 
எம்பெருமானார்‌ அடியான்‌ 227 
ஏகம்பரநாதர்‌ உலா 248 
ஏட்டுர்‌ சிங்கராசாரி 195 
ஐங்குறுநூறு 122 


ஐந்துகோட்டைநாட்டுமறவர்‌ 290 
ஐந்தெழுத்து பொற்றகட்டில்‌ 245 
ஒன்பதுகோட்டை வேளாளர்‌ 29] 


ஓவாத கூத்தர்‌ 292 
கச்சிப்பவள வண்ணர்‌ 201 
கஞ்சாறு 272 


116 


கடுங்கோன்‌ 
கடைச்சங்கம்‌ 
கண்ணுடை வள்ளல்‌ 
கண்ணுமுன்‌ அறிவான்‌ 
கணிகண்ணன்‌ 
கந்தசாமிக்‌ கவிராயர்‌ 
கந்தர்‌ அலங்காரம்‌ 
கந்தன்பாட்டு 
கந்தாடை. அண்ணன்‌ 
கப்பற்கோவை 
கபாடபுரம்‌ 

கபிலர்‌ 

கபிலர்‌ பலர்‌ 
கம்பநாடு 

கம்பர்‌ காலம்‌ 

கம்பர்‌ மும்மணிக்கோவை 
கம்பநாடன்‌ 
கம்பனார்‌ 
கயிலகுலகரன்‌ 
கரணவோந்து 
கரிகால கன்னன்‌ 
கருங்கோழிமோசி 
கருணாகரவன்னியசதகம்‌ 
கருநடதேசம்‌ 
கருநடப்போர்‌ 

கல்வி ஒழுக்கம்‌ 
கல்லாடனார்‌ 
கல்லாடர்பாட்டியல்‌ 
கலிங்கப்போர்‌ 
கலித்தொகை 
கலைமகள்துதி 
கவிராசமாணிக்கம்‌ 
களந்தை 
களரியாவிரை 
களவியற்‌ காரிகை 
கனாநூல்‌ 
காக்கைபாடினியார்‌ 
காகுத்தன்கதை 
காஞ்சி 

காமிகாகமம்‌ 
காய்சினவழுதி 
காலிங்கராயன்‌ 
காலிங்கராயன்‌ சாசனம்‌ 
காவ்யாதரிசம்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


காவிரிநாடு 265 
காவேரி வல்லபன்‌ 152 
கானல்வரி 25 
கானல்வரியுரை ்‌ 3 
கிடாம்பி அப்புள்ளார்‌ 203 
கிடாம்பி ஆச்சான்‌ 201 
கிளவித்தெளிவு 257 
கிளிஎலிநாரி விருத்தங்கள்‌ 146 
கீதை 209 
கரந்தையார்‌ 7 
குடந்தை 127132 
குடதாட்டபார்‌ 42 
குண்டுர்க்‌ கூற்றம்‌ 27 
குணரநூரல்‌ 78 
குணவீரமாமுனி 772 
குணாதித்தன்‌ சேய்‌ 293 
குமரவேள்‌ 19 
குமரிக்கோடு 5 
குமரியாறு 20 
குமாரசாமிப்‌ புலவர்‌ 108 
குரங்காடுதுறை 132 
- குருபரம்பரா பிரபாவம்‌ 202 
குலசேகர பாண்டியண்‌ 327 
குலோத்துங்கன்‌ - 11 * 

- சாசனம்‌ 326 
குளத்தூர்‌ 329 
குறள்‌ உரைகள்‌ 3 
குறுந்தொகை 6 
கூத்தநூல்‌ 26 
கூத்தராற்றுப்படை 237 
கூத்தனூர்‌ சரஸ்வதி கோயில்‌ 302 
கூரத்தாழ்வான்‌ 192 
கூவம்‌ 308 
கைசிக புராண உரை 212 


கொங்குநாட்டு ஊர்த்தொகை 9 
கொங்குநாடு 2 


கோடலம்பாகை 177 
கோபாலகிருஷ்ணமாசாரியர்‌ 

வை.மு. 222 
கோயில்‌ திருப்பண்ணியர்‌ 

- விருத்தம்‌ 290 
கோயிற்புராண உரை 774 
கோவிந்தப்பெருமாள்‌ 227 
கோவிந்தபட்டார்‌ 216 


கோவிந்தராசமூதலியார்‌ 155 
கோளகிமடம்‌ 331 
கோளகி சந்தானம்‌ 178 
சங்ககாலப்‌ பெருந்தேவனார்‌ 122 
சடகோபர்‌ அந்தாதி 238 


சடகோப இராமானுசாரியர்‌ 90 
சடையவர்மன்‌ குலசேகரன்‌ 337 
சடையவர்மன்‌ 


வீரபாண்டியன்‌ 372 
சடையன்‌ வெண்ணெய்‌ 30௪ 
சண்முகசுந்தரமுதலவியார்‌. 168 
சண்முகம்பிள்ளை, 

மயிலை வித்வான்‌ 121 
சப்தகாதை 286 
சம்பந்தர்‌ செயல்‌ 170 
சம்புவராயர்‌ 326 
சமந்த பத்ராசாரி 225 
சமயதிவாகர முனிவர்‌ 231 
சயந்தம்‌ 18 
சாசனத்‌ தமிழ்க்‌ கவிசரிதம்‌ 302 
சாத்தனார்‌ 30 
சாத்வீக தந்திரம்‌ 209 
சாந்தலிங்க சுவாமி 164 
சிகண்டி 21 
சிங்கள நூல்‌ 124 
சிங்களம்‌ 134 
சிங்காரவேல்‌ முதலியார்‌, 

ஆ னூர்‌ 772 
சித்தாந்த உந்தியார்‌ 154 

சங்கிரகம்‌ 777 
சித்திரமீமாம்சை & 
சிதம்பரநாத முதலியார்‌ 276 
சிதம்பரப்‌ பாட்டியல்‌ 24 
சிதம்பரம்‌ கல்வெட்டு 316 
சிலப்பதிகார அரும்பதவுரை 76 
சிலப்பதிகார அரும்பதவுரை 

ஆசிரியா்‌ 76 

- இடைச்செருகல்‌ 81 
சிலப்பதிகாரம்‌ 

-தொடக்கவரி 

- வெண்பா 385 
சிவஞானசித்தியார்‌ 174 
கிவஞான பாஷ்யம்‌ 188 
சிவந்தெழுந்த பல்லவராயன்‌ 

உலா 237 


பிப 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


சிவப்பிரகாச உரை 72 
சிவப்பிரகாசர்‌ 767 
சிவபெருமான்‌ திருமும்மணிக்‌ 
கோவை 730 
சிவாக்கிரயோகி 4 
சிற்றம்பலவர்‌ 161 
சிறுத்தொண்டர்‌ 778,773 
சிறுபாண்டரங்களார்‌ 77 
சிறுபாணாற்றுப்படை 93 
சன்னமனூர்ச்‌ சாசனம்‌ 122 
சத்தலையார்‌ ns 
சீயபாஸ்லகாரம்‌ 86 
சீயமங்கலம்‌ கல்வெட்டு 326 
சீராமப்பிள்ளை 210 
சீவகசிந்தாமணி 136 
சுதஞ்சணன்‌ 239 
சுந்தரமூர்த்தி, கு. 708 
சுப்பராயசெட்டியார்‌ 64 
சுப்பிரமணிய தீட்தெர்‌ 92 
சுப்பிரமணிய தேசிகர்‌ 108 
சுருதப்பிரகாசிகா பட்டர்‌ 203 
சுவாமிநாத பண்டிதர்‌ 187 
செய்யுளியல்‌ உடையார்‌ 88 
செயிற்றியம்‌ 18 
செயிற்றியனார்‌ பாட்டியல்‌ 25 
செல்வப்பின்ளை 227 
சென்னகேசவலு நாயுடு 71௮. 
சேந்தம்பூதனார்‌ 775 
சேந்தன்‌ 126 
சேந்தனார்‌ 163 
சேரமான்‌ கணைக்காலிரும்‌ 
பொறை 724 


சைவசித்தாந்த மகாசமாஜம்‌ 
- சங்க இலக்கியப்பதிப்பு 70 
சைனர்‌ ர 


- செய்த இலக்கிய உரை 4 

-வேதம்‌ 4 234 
சொக்கப்ப நாவலர்‌ 270 
சோமசம்பு 779 
சோமசுந்தர தேசிகர்‌ 78 
சோமசுந்தர நாயகர்‌ 164 
சோமன்வாழ்‌ புவனை 315 
சோழநாட்டு எல்லை 5 


118 


சோனகம்‌ 134 
செளந்தரிய லகரி 265 
ஞானசாரம்‌ 209 
ஞானப்பிரகாசர்‌ 172 
ஞானாமிர்த சந்தானம்‌ 779 
ஞாணாமிர்தப்பொருள்‌ 180 
ஞானாமிர்தவுரை 188 
தசகுமார சரிதம்‌ 85 
தஞ்சைவாணன்‌ கோவை 740 
தண்டி என்ற பெயர்‌ 98 
தண்டியலங்கார சாரம்‌ 150 
தண்டியாசிரியர்‌ 27 


தண்டியாசிரியர்‌, வடமொழி 84 
தத்தாத்திலேயர்‌ பாட்டியல்‌ 115 
தத்துவராயர்‌ 


-பாடுதுறை 58,59 
தமிழ்ப்பொழில்‌ 241 
தமிழ்‌ முத்தரையர்கோவை 94 
தருமபுத்திரன்‌ 290 
தனியன்‌ அசிரியர்‌ 215 
தக்ஷிண கோளகி மடம்‌ 331 
தாமோதரம்‌ பிள்ளை 155 
தாளவகையோத்து 2 
திரமிளசங்கம்‌ 231 
திராட்‌.சாராமம்‌ 272 
திரிகடுகம்‌ 93 
அத்தியயனோற்சவம்‌ 193 
அதிகைத்‌ திருப்பணி 317 
அயிந்தை 201 
திரு அரங்கத்தமுதனார்‌ 192 

-ஆரூர்க்கல்வெட்டு 248 

-அரூர்க்‌ கோவை 269 

-அவடுதுறை 129 

- எழுகூற்றிருக்கை 220 

“ஒற்றியூர்‌ 743 
திருக்கண்ணபுரப்‌ புராணம்‌ 314 

- கண்ணபுரம்‌ 313 
திருக்கருவூரானிலைப்பதிகம்‌ 8 

-கழுக்குன்றத்துலா 240 

-குருகைப்பெருமான்‌ 

கவிராயர்‌ 84 
திருக்குறுங்குடி. 112 
-குறுந்தாண்டகம்‌ 25 


-கோட்டிநம்பி 277 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


-கோயிலூர்‌ 198 
-கோவலூர்‌ 199 
-கோவலுூர்ச்சாசனம்‌ 108 
- கோவை பழைய உரை [74 
“சடைமுடி 312,313 
- சிற்றம்பலம்‌ 757 
திருச்செங்காட்டங்குடி 
- ஞானசம்பந்தர்‌ மடம்‌ 
மதுரை 332 
திருத்தக்கதேவர்‌ 298 
திருத்தொண்டர்‌ புராணம்‌ 
-நம்பியாநேரர்‌ 330 
-நாராயணபுரம்‌ 277 
- நாவுக்கரசு முத்தி பெற்றது 
சதயம்‌ 152 
-நூனைப்போவார்‌ 795 
-தீற்றுச்சோழ நல்லூர்‌ 248 
- நூற்றந்தாதி 238 
-நெடுந்தாண்டகம்‌ 2 
-நெல்வேலிச்‌ சாசனம்‌ 230 
திருப்பதிக்கோவை 
- பாதிரிப்புலியூர்‌ 301 
- பாவை 202 
திருப்புகலூர்‌ 
- மஞ்சனக்கட்டியம்‌ 114 
மடல்‌ 793 
- மந்திரம்‌ 264 
திருமழபாடி க்‌ கல்வெட்டு 
-மழிசை 93 
- மழிசையாழ்வார்‌ 198 


திருமறையோன்‌ கண்ணன்‌ 

- மாலிருஞ்‌ சோலைமலை 201 
திருமேனிரத்தினக்‌ கவிராயர்‌ 84 
திருவரங்கம்‌ 22 
திருவரங்கம்‌ பெரியகோயில்‌ 798 


இருவருட்‌ பயன்‌ 
- வல்லம்‌ 299 
- வலஞ்சுழி 79 
திருவழுந்தூர்‌ நாடு 304 
திருவழுந்தூர்‌ வன்ளல்‌ 287 
-வள்ளுவமாலை 122 
-வாசகப்‌ பழிப்பு 286 
திருவாதிரை 


- வாய்மொழி ஆறாயிரப்படி 3 


-வாய்மொழிதூற்றந்தாதி 282 
-வாய்மொழித்தனியன்‌ 277 


-வாய்மொழிப்பிள்ளை 
ஸ்வாபதேசம்‌ 766 
- வாய்மொழி 
வியாக்கியானம்‌ 191 
திருவாலவாயுடையார்‌ 
திருவிளையாட்டல்‌ 245 
-வாலீச்சுரம்‌ 779 
திருவானைக்கா உலா 245 
திருவிசைப்பா 
- வியலூர்‌ உய்யவந்தார்‌ 762 
“விருத்தம்‌ 139 
திருவெண்காடு 737 
வெண்ணெய்நல்லூர்‌ 306 
திரையன்மாறனார்‌ 77 
தில்லைச்சிற்றம்பலவர்‌ 772 
துடிதபுரம்‌ 729 
துளு 734 
தெண்டியாசிரியர்‌ 96 
தெய்வசிகாமணிக்‌ கவுண்டர்‌ 22 
தெலுங்கு 134 
தென்திருப்பேரை 295 
தென்வேந்தன்‌ கூன்நிமிர்ந்தது 316 
தேசிங்குராசன்‌ கதை 304 
தொண்டனூர்தம்பி 208 
தொண்டியோர்‌ 4 
தொல்காப்பியப்பாட்டியல்‌ 715 
சொல்லதிகாரம்‌ ' 18 
பொருளதிகாரம்‌ 25,83 
தொல்காப்பியர்‌ & 
தொல்காப்பியர்‌ 277 
தோழமப்பார்‌ 216 
நக்கனையன்‌ 231 
நக்ரோர்‌ களவியல்‌ 3 
நக்ரோர்‌ 277 
நக்ரேனார்‌ உரைத்த 
இறையனார்‌ பொருளுரை 2 
நஞ்சீயர்‌ 797 
நடராசர்‌ தில்லை 
மூவாயிரவருள்‌ ஒருவர்‌ 242 
நடாதூர்‌ அம்மாள்‌ 203 
நம்பாடுவான்‌ 2272 
நம்பியகப்பொருள்‌ 4 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


நம்பியகப்பொருள்‌ உரை 3 
நம்பிள்ளை 216 
நவநீத தடப்‌ 775 
நவமணி மாலை 404 
நற்றிணை 68 
நன்னூல்‌ உரை 3 
நன்னூல்‌ துறைகள்‌ ஐந்து 216 
நாகை 727,132 
நாட்டார்‌ வாய்க்கால்‌ 126 
நாதமுனிகள்‌ 193 
நாரதன்தேவ விருடி. 27 
நாரதன்‌ வீணை அவனை 
நீங்காதது 221 
நாராயணசாமி நாயக்கர்‌ 314 
நாலடி. 4 
நாலாயிரக்‌ கோவை 276 
நாலாயிரப்‌ பிரபந்தம்‌ 193 
நாலாயிரம்‌ என்ற கணக்கு 797 
நாற்கவிராச நம்பி 163 
நான்மணிக்கடிகை 393 
நான்முகன்‌ திருவந்தாதி 216 
நிடும்பறை தீர்த்தக்கரை 74 
நித்தியானுசந்தானம்‌ 190 
நிதியின்‌ கிழவன்‌ 79 
நியாய சூடாமணி 148 
நிரஞ்சன தேவர்‌ 778 
நிரம்பை ற 
நிரம்பையர்‌ காவலன்‌ 9 
நிரம்பையூர்‌ 9 
நிரைந்த நாயனார்‌ சந்தானம்‌. 180 
நீலகேசி யுரை 4 
நுளம்பன்‌ 289 
நூல்‌ 3 
தூன்முகம்‌ என்ற நூல்‌ 2 
நெருவூர்‌ 299 


நெல்லை வருக்கக்‌ கோவை , 
நெற்குன்றம்‌ களப்பாளராயர்‌ 329 


நெறியுடைப்‌ பெருமாள்‌ 327 
நேமிநாத உரை 3 
நேமிநாத தீர்த்தங்கரர்‌ 770 
நேமிநாதம்‌ 709 
பஃறுளியாறு 2 
பகவத்ததை 284 
பகவத்‌ விஷயம்‌ 204 


120 


பஞ்ச தந்திரம்‌ 

பஞ்ச பாரதீயம்‌ 

பஞ்ச மரபு 

பட்டர்‌ 

பட்டினத்தார்‌ 

பட்டினத்தார்‌ பலர்‌ 

படிக்காசுப்‌ புலவர்‌ 

பத்துப்‌ பாட்டு 

பத்தும்‌ பதிகத்தோத்திரம்‌ 

பதஞ்சலி யோக சூத்திரம்‌ 

பதிற்றுப்‌ பத்து 

பதிற்றுப்‌ பத்து உரை 

பதினெண்‌ கீழ்க்கணக்கு 

பதினொராத்‌ திருமுறை 

பரணர்‌ பலர்‌ 

பரதசேனாபதயம்‌ 

பரதம்‌ 

பரதம்‌ - தமிழ்நாடக நல்‌ 

பரநிருபகாலம்‌ 

பரமானந்தமுனி 

பராசரபட்டர்‌ 

பரிபாடலுரை 

பலகாயணார்‌ 

பல்லவர்‌ 

பலகவித்திரட்டு 

பலதுறைக்காரிகை 

பவணந்தி 

பவானந்தர்‌ கழகம்‌ 

பன்னிரு படலம்‌ 

பன்னிரு புலவர்‌ சரித்திர 
சங்கிரகம்‌ 

பனம்பாரர்‌ 

பாகவதம்‌ 

பாகுபலிநயினார்‌ 

பாட்டியல்‌ மரபு 

பாண்டி மண்டல சதகம்‌ 

பாண்டியன்‌ மா௫ர்த்தி 

பாரதம்‌ தமிழ்ப்படுத்தியது 

பாரதம்‌ பாடிய 
பெருந்தேவனார்‌ 

பாலசுப்பிரமணிய முதலியார்‌ 

பிங்கலம்‌ 

பிரதாபருத்திரீயம்‌ 

பிரபந்த தீபிகை 


தமழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


பிரபந்த மரபியல்‌ 775 
பிரபன்ன காயத்திரி 790 
பிரமாண்ட புராணம்‌ 209 
பிரியவிரதன்‌ 326 
பின்னான்‌ ரகசியம்‌ 203 
பிள்ளை உறங்காவில்லிதாசர்‌ 279 
பிள்ளை திருநறையூர்‌ 

அரையார்‌ 27 
பின்பழகியபெருமாள்‌ சீயர்‌ 196 
புகார்‌ 727 
புதியா நுட்பம்‌ 748 
புராணசவிஞர்‌ 146 
புலியூர்‌ வெண்பா 168 
புள்வேளூர்ப்‌ பூதன்‌ 745 
புறத்திரட்டு 142 
புறநானூற்றுப்‌ பாடல்கள்‌ 177 
புறநானூற்றுரை 63 
புறநானூது கிடைக்காத 

பாடல்‌ 69 
புறப்பொருள்‌ 

வெண்பாமாலை 3 
புஷ்பரதச்செட்டியார்‌ 403 
பெயர்விழையான்‌ 294 
பெரியகோயில்‌ நம்பி 192 
பெரியதிருமலைநம்பி 201 
பெரிய திருமொழி 215 
டெரியநம்பி 202 
பெரிய பட்டர்‌ 210 


பெரியவாச்சான்பின்ளை 191 
பெரியாழ்வார்‌ திருமொழி 4 


பெருங்கலம்‌ 78 
பெருங்குன்றூர்‌ கிழார்‌ ns 
பெருந்திரட்டு 767 
பெருந்தேவனார்‌ 

-உரை 720 

பலர்‌ 722 
பெருந்தேவனார்‌ பாரதம்‌ 223 
பெருந்தொகை 273 


பெருநாரை பெருங்குருகு 78 
பெரும்பாணாற்றுப்படை 29 


-உரை #7 
பெரும்பொருள்‌ விளக்கம்‌ 44 
பெற்றான்‌ சாம்பான்‌ 8 


பொப்பண்ணகாங்கேயன்‌ 10,287 


பொய்கை யாழ்வார்‌ 93 
பொருநராற்றுப்படை 237 
பொல்லாப்பிள்ளையார்‌ 177 
பொன்பற்றி 123 
பொன்பற்றி காவலன்‌ 125 
யொன்பற்றி புத்துமித்திரண்‌ 123 
பொன்னம்பலக்கூத்தன்‌ 316 
பொன்னாச்ுி 29 
பெளஷ்கர சங்கிதை 209 
மணக்குடவர்‌ உரை ச்‌ 
மணவாளமாமுனி 4 
மணவாளமாமுனி பெரிய 
திருமொழி உரை 166 
மாணவாளதாசர்‌ 199 
மணிமிடைபவனம்‌ 223 
மதிலாணர்தாடசுத்தமில்‌ நூல்‌ 27 
மதுரநாயகம்பின்ளை 159 
மதுரைக்கோவை 271 
மதுரைச்‌ சிவப்பிரகாசர்‌ 787 
மதுரைக்‌ தமிழ்ச்சங்கம்‌ 789 
மதுரையாசிரியன்‌ மாறனார்‌ 17 
மயிலாடுதுறை 732 
மயூரகிரிக்கோவை 269 
மயேச்சதர்‌ 149 
மரபதிகாரம்‌ 138 
மரபியல்‌ 334 
மருதூர்‌ 132 
மருதூர்‌ தம்பி 208 
மலரி 256,258 
மலரியுடையார்‌ 302 
மலைபடுகடாம்‌ 370 
மாகிக்‌ கடலாட்டு 37 
மாதவசூரி 277 
மாயூதனார்‌ 15 
மாூலர்‌ 712 
மாரிமுத்தாப்பின்ளை 168 
மாறன்‌ அலங்காரம்‌ 24 
மாறன்‌ கோவை 269 
மாறன்‌ வருக்கக்கோவை 271 
முகுந்தமாலை 209 
மூத்துக்குமாரசாமி 772 
மூத்தூர்க்கூற்றம்‌ கத்‌ 
முதல்‌ திருவந்தாதி 27 
முதலாழ்வார்‌ 198 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


முதலியாண்டான்‌ 275 
முதவியார்‌- சிவபெருமான்‌. 78 
முதுநாரை முதுகுருகு 72 
முதுமொழிக்காஞ்சி... 147 
முரஞ்சியூர்‌ முடிநாகராயர்‌ 79 
மூறுவல்‌ 8 
முனையடுவார்‌ 214 


முனையதரையன்‌ பொங்கல்‌ 314 
முனையதரையன்‌ மனைவி 311 


மூங்கிற்குடி. 190 
மூத்தநாயனார்‌ திருவிரட்டை 

மணிமாலை 129 
மூவலூர்‌ 304 
மெய்க்ளோத்தி 37௪ 
மெய்கண்ட சாத்திரம்‌ 157 
மைவண்ணநறுங்குஞ்சி 217 
யக்ஞமூர்த்தி 207 
யதிராசவைபவம்‌ 201 
யமுனைத்துறைவர்‌ 196 
யாப்பருங்கலக்காரிகை உரை 120 
யாப்பருங்கலம்‌ 750 
யாப்பருங்கலவிருத்தி 

யுரைகாரர்‌ 121 
யாமளேந்திரர்‌ 2 
யாழ்நூல்‌ 5 
யானைத்தொழில்‌-ஒரு 

பிரபந்தம்‌ 149 
வங்கிபுரத்தாய்ச்சி 199 
வச்சணந்திமாலை உரை 3 
வச்சத்தார்‌ கோமான்‌ 273 
வச்சிரவேல்முதலியார்‌ 165 
வடக்குத்‌ திருவீதிப்பிள்னை 797 
வடகலை மூவாயிரப்படி 193 
வடமொழித்தண்டி 84 
வடிவழகியநம்பிதாசர்‌ 200 
வடுகநம்பி 207 
வடுகு 724 
வயிரமேசவிருத்தி 774 
வரகுணபாண்டியன்‌ 243 


172 


ஃ 


வாளைவநாராயணன்‌ 152 
வச்ரநந்தி 770 
வாக்கியாப்பியல்‌ 775 
வாசேமுனிவர்‌ 777 
வாதிகேசரி அழகியமணவாளப்‌ 
பெருமாள்‌ 191 
வாளெழுபது 290 
விக்கிரமசோழதேவர்‌ 322 
விக்கிரமன்‌ ஆறு 272 
விசயபாகு 319,332 
விபுலானந்தர்‌ 55 
வியாழமாலை அகவல்‌ 7 
விளாஞ்சோலைப்பின்னை 286 
விஷ்ணு சகசிரநாமம்‌ 277 
விஷ்ணுபுராணம்‌ 203 
வீரசோழன்‌ 723 
வீரசோழிய உரைச்சிறப்பு 720 
வீரைக்கவிராசபண்டி தர்‌ 265 
வீரைத்தலைவர்‌ பரசமய 
கோளரி 297 
வெள்ளூர்க்காப்பியனார்‌ 7 


வேங்கடசாமி, மயிலை சீனி 124 
வேங்கடராமையா கேளம்‌. 222 


வேதப்பிரான்பட்டர்‌ 195 
வேதவியாச பட்டர்‌ 270 
வேதாந்ததேசிகர்‌ 191 
வேள்விக்குடிச்சாசனம்‌ 2 
வைகாவூர்த்திருமலை 112 
வைணவ ஆசாரியர்‌ 

தமிழ்ப்‌ புலமை 270 
வைணவர்‌ இலக்கியஉரை 4 
வைணவி சந்தி 204 
ஜகந்நாதாசாரி 708 
ஐயசங்கிதை 209 
ஸர்வக்ஞபட்டர்‌ 270 
ஸ்ரீநிவாச ராகவாசாரி 709 
ஸ்ரீபட்டனார்‌ 284 
ஸ்ரீபாஷ்யம்‌ 797 
ஸ்ரீவைஷ்ணவர்‌ 286 


ட 


அகத்திணை 
அங்கம்புலி 
அண்டர்பணி 
அணித்தகைய 
அத்திமாமுக 
அந்தணர்‌ 
அம்பதுமத்தார்‌ 
அரணைநட்டு 
அரிமேலழகு 
அருள்நிரம்பு 
அருள்புரி 
அருளுந்தொகு 
அவந்திமன்‌ 
அவற்றுட்‌ சூத்தி 
அவன்கொல்‌ 
அளிகொளும்‌ 
அறத்திற்கே 
அறத்தை 
அறந்தருதிரு 
அதம்‌ உரை 
அறவியல்‌ இரு 
அறியாமை 
அறிவோன்‌ 
அறுவகைச்‌ 
அறைகடலின்‌ 
அன்பு பெரிது 
அன்று நீசெல்‌ 
ஆதித்தன்‌ 
ஆதியில்‌ அற 
ஆதியில்‌ தமிழ்‌ 
ஆம்பல்வாய்‌ 
ஆரொருவன்‌ 
ஆள்‌ ஐயா 
ஆற்றியல்‌ 
ஆறாதுதத்து 


மேற்கோள்‌ செய்யுள்‌ அகராதி 


137 
341 
366 
233 


ஆனிதனிற்‌ 
இட்டார்‌ எப்போ 
இடுக்கண்‌ வந்து 
இந்திரன்‌ வார்‌ 
இந்நாலிற்கு 
இம்மையே 
இருவேறு 
இருள்வெளி 
இழையொன்றி 
இன்றியமையர்ச்‌ 
இன்று பூசை 
இனவரிக்கிம்‌ 
ஈசனுக்கன்‌ 
ஈன்றபொழுதில்‌ 
உங்களிலே 
உத்தரகோச 
உமையாளும்‌ 
உயர்வற உயர்‌ 
உருவழிக்கும்‌ 
உன்னும்நான்‌ 
ஊர்வடதி 
ஊழிதொறும்‌ 
ஊழிற்பெருவலி 
ஊழையும்‌ 
எங்கன அண 
எட்டெழுத்தை 
எய்தியமணி 
எழுத்தறிய 
எழுதுவரிக்‌. 
எழுபானிரண்‌ 
என்றார்‌ 
எனைநானென்ப 
ஏகா அழகே 
ஏற்ற அகத்திணை 
ஒரு கவிக்கோ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 19ஆம்‌ நூற்றாண்டு 


ஒருநாள்‌ உரை 
ஒருநாளும்‌ நீ 
ஒருநாளும்‌ விடி 
ஒரு முனிவன்‌ 
ஒருவர்‌ ஒரு 
ஓதுசமயங்‌ 
கங்கன்‌ அகன்‌ 
கங்கக்குரிசில்‌ 
கங்கணம்வேற்‌. 
சூட்டர்மய 
கண்ணுதற்கட 
கண்பொட்டை 
கதிர்வெயில்‌ 
கல்பொறியும்‌ 
கலியுகவரத 
கள்ளுண்டல்‌ 
கற்றவர்‌ புகழும்‌ 
கன்னலும்‌ செந்‌ 
காசிபர்‌ தேவி 
காசுக்கு 
காதல்கவ 
கார்வளங்‌ 
காரார்களந்‌ 
காரேற்ற 
கால்காய்ந்த 
காலக்கடி 
குருத்தவா 
குருமலரடி. 
குலந்தரும்‌ 
குழற்கால்‌ 
குற்றங்கள்‌ 
கூடிய சர்‌ 
கூத்தாள்முக 
கூனையுங்‌ 
கேட்டார்ப்பிணி 
கையாறிரண்‌ 
கையும்பத 
கையும்மல 
கொன்றைவேய்‌ 
கோக்கண்ட 
கோட்டாற்‌ 
கோதில்குல 
கோரத்துக்‌ 


124 


சங்கநிதிபோல்‌ 
சங்கமன்‌ தந்த 
சத்தம்பயி 
சந்தனப்‌ பொதி 
சாணாகமூக்‌ 
சாதி இரண்‌ 
சிற்றரசூர்‌ 
சீரார்‌ வடக்கு 
சீலமுனிவர்‌ 
சுந்தரன்‌ அவ 
சூழும்பிண 
செங்கால்‌ மட 
செந்தளிர்‌ 
செருமலைதான 
செல்லன்‌ புத 
சேயமாமது 
சேர்ந்த சங்கத்‌ 
சேலேய்‌ விழி 
சொக்கனென்‌ 
சொன்னகலை 
சொன்ன சந்த 
ஞாலத்துழி 
தஞ்சீரைஞானி 
தம்மின்தம்‌ 
தருமர்‌ மணக்‌ 
தலைமகனில்‌ 
தலைமை 
தற்கோவிப்பூ 
தன்னூர்‌ச்‌ சன 
தனகர சங்க 
தாரும்மூடி 
தாருவென 
தானேதனக்கு 
திருத்தகுசர்‌ 
திருந்திய இறை 
திருந்திய தமிழில்‌ 
திருமருதார்‌ 
திருவிழுந்த 
திறையிட்டிரு 


திறையின்‌ முறைகொ 
திறையின்‌ முறையெ 


தீக்குலாம்‌ 
தீர்த்தமார்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 74ஆம்‌ நூற்றாண்டு 


துட்டப்பயல்‌ 
துன்னுபுகழ்‌ 
காகதூசாக்‌ 
தூபம்‌ கமழும்‌ 
தெண்டிரைசுழ்‌ 
தெய்வப்புல 
தெள்ளியதா 
தெளிவில்‌ 
தேமருவும்‌ 
தேர்ப்பட்ட 
தேரையார்‌ 
தேள்புள்ளி 
தேனார்கடலும்‌ 
தோடிவானர 
தோற்றம்‌ துடி. 
நத்தம்‌ போல்‌ 
நம்பியைத்‌ 
நம்பிள்ளை 
நம்பெருமாள்‌ 
தநல்லளத்தா 
நல்லறிவு 
நல்லார்‌ கண்‌ 
நல்லார்‌ வண 
நல்லோர்‌ அருள்‌ 
நளனைப்‌ புகழ்‌ 
தற்றிணைநல்ல 
நன்றாய்‌ ஞான 
நன்னர்‌ நன்னா 
தாமார்‌ அடிமை 
நாராய்‌ 
நாராயணாய 
நாலடி நான்‌ 
தாற்குணமும்‌ 
நானூறவற்‌ 
நானே இனி 
நிலநீர்‌ 

நின்ற நீதி 
நினையுங்கழற்‌ 
நினைவினை 
நீதிமாமது 
நீலநெடுங்‌ 
நூலார்‌ கலை 
நெஞ்சத்திரு 
நெஞ்சுக்கிருள்‌ 


364 


797 


263 
723 


நேமிமால்‌ 
நையும்‌ படி 
படமெடுத்தா 
படி புகழ்‌ 
பண்டைமறை 
பண்பார்‌ கவிஞர்‌ 
பரத்தையிற்‌ 
பல்லக்கு 
பவங்கள்‌ 
பழியும்‌ புகழும்‌ 
பன்னிலூறும்‌ 
பாதிவிருத்த 
பார்‌ விரித்த 
பாரார்‌ நிடத 
பாலாரும்‌ 
பாலெல்லாம்‌ 
பிள்ளான்நஞ்‌ 
பின்ளைபேய்‌ 
பிறவாரண 
பின்பழகராம்‌ 
புட்பதந்தன்‌ 
புயலும்‌ தரு 
புரைதீர்‌ அரசை 
புவிபுகழ்‌ 
புனவர்‌ தட்‌ 
பூட்டார்‌ நிலை 
பூணாக என்ப 
பூத்தகாலை 
பூப்பின்‌ 
பூமகளும்‌ 
பூமலி அசோ 
பூமலிநாவல்‌ 
பூமிசைநடந்த 
வேந்தர்‌ 
பெரியவாச்‌ 
பேயடையா 
பேரறு பத்தி 
பையரவிலே 
பொத்தப்பிச்‌ 
பொதியில்‌ அக 
பொம்மென 
பொய்ம்மை 
பொய்யா மொழி 
பொருந்த ஒரு 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நூற்றாண்டு 


பொருப்பை 
பொன்பாவும்‌ 
பொன்னிநாட 
பொன்னுடைய 
போதுவார்நீற 
மங்கைநகர்‌ 
மடிமானி 
மண்ணாளன்திகிரி 
மருவுவெவ்வி 
மல்லிகையே 
மலர்‌ தலையுல 
மலர்‌ தலையுல 
மலைநிலம்‌ பூவே 
மறை பறை இறை 
மன்னதிகை 
மாநிலங்காவ 
மாமனுதால்‌ 
மாழுத்த வெண்‌ 
மாயைதனை 
மாலின்‌ மரு 
மானவன்‌ 
மானிற்குமோ 
மிக்கோன்‌ உல 
மீளிவன்‌ கொடி. 
மூச்சகம்‌ நிழற்‌ 
மூட்டை யென்‌ 
முன்‌ நாயகரில்‌ 
முன்றான்‌ பெரு 
முன்னம்‌ ௧௬ 
முன்னுரைத்த 
முன்னூாலொழிய 
முனைப்பாடி 
முனை முகத்து 
மூலப்‌ பழமறை 
மூவாமுதலா 
மெய்யென 


126 


189 
341 
375 


மோனைமுத்த 
யாதொருதெய்‌ 
யான்செய்தேன்‌ 
யானையாழ்‌ 
வண்டபார்வள 
வண்ணம்‌ எழு 
வண்பசிக்காடு 
வரந்தரும்‌ 
வரைத்தநா 
வல்லாடாயத்‌ 
வள்ளல்‌ சிலைப்‌ 
வள்ளுவக்கட 
வள்ளுவர்‌ சீர்‌ 
வளங்கெழு 
வன்கண்‌ குடி 
வன்மதுரை 
வாக்குமன 
வாசமலர்‌ 
வாய்த்தவயி 
வாழிசோழ 
வான்பொய்யா 
வானவர்மக்‌ 
விக்காவுக்‌ 
விண்பட்ட 
விரும்பியருன்‌ 
விரைத்தார்‌ 
விழுந்த துளி 
வெங்கண்மத 
வெண்பாவிற்‌ 
வெள்ளைக்கலி 
வெறியார்‌ 
வென்றான்வினை 
வென்றிவள 
வையமுழுது 
வேத நூல்கள்‌ 


பொருள்‌ அகராதி 


சங்கர சோழன்‌ பரம்பரை 334 ஓரு பொருட்‌ பன்மொழி 65 
சோழர்‌ வரலாறு கல்செய்யும்‌ உதவி 702 
- இரு உலாக்கள்‌ 329 கலிவெண்பா 156 
திருவாய்மொழி கலைமுப்பத்தெட்டு 70 
வியாக்கியானங்கள்‌ 240 கள்ளக்கவி 70 
நளவெண்டாப்‌ பாடல்‌ 26 கற்பின்‌ திண்மை 20 
பகவத்கீதை அத்‌.பெயர்‌ 226 கற்புடைமகளிர்‌ 102 
பாட்டியல்‌ நூல்கள்‌ 166 காலத்தால்‌ மாறுதல்‌ 67 
வைணவ குருபரம்பரை கிரந்தம்‌ 235 
நூல்கள்‌ 237. குருலிங்கசங்கம வழிபாடு 226 
அட்டமூர்த்தம்‌ 42 கைங்கரியம்‌ 226 
அட்டாங்கயோகம்‌ 37 கையெழுத்தின்‌ அழகு 285 
அணியிலக்கணம்‌ 158 சகர முதன்மொழி 180 
அத்வைத்த வேதாந்தம்‌ 226 சண்டமாரி 310 
ஆசாரியனே தெய்வம்‌ 259 சத்திமான்‌ 7193 
ற்றுப்படை 169 சமணர்‌ அன்னியர்‌ 730 
சையைப்‌ பழித்தல்‌ 307. சமயப்பொறை 214 
யல்‌, இசை, சமஸ்கிருதம்‌ முரட்டுப்பாஷை 247 
நாடக வைப்பு முறை 157 சமஸ்கிருத முரணர்‌ 247 
யைபு 245 சுரபமூர்த்தி 357 
ருப்பு நிலை 779 சாத்துக்கவி 170 
லக்கண பஞ்சகம்‌ 776 சான்றோர்‌ செய்யுள்‌ 139 
லக்கண நூல்‌ வளர்ச்சி 133 சிவ சின்னங்கள்‌ 790 
உத்தர குரு 34 சிவாசாரியார்‌ 225 
உயிர்‌ - இயங்கும்‌ உயிரும்‌ சுவை ஏட்டு 76.2 
இயங்கா உயிரும்‌ 310 சூதின்‌ தமை 18 
உரைநடை அறிவு 30 சைவ இலக்கிய வரலாறு 199 
உரையாசிரியர்‌ சேவை 144 சைவ குருபரம்பரை இன்மை 248 
உவமைப்போலி 163 சைன இலக்கியம்‌ 291 
எட்டுத்தொகை உரை 76  சைனர்‌ இலக்கணம்‌ 
எண்குணத்தான்‌ 45 இயற்றியமை 124 
ஏட்டில்‌ கயிறு சைனர்‌ இலக்கியப்‌ பணி 291 
சார்த்திப்‌ பார்த்தல்‌ 201  சைனர்‌ காவியங்களின்‌ 
ஏடு எதிரேறிய வரலாறு 97 தோல்வி 305 
ஐப்பசி விழா 370. சைனர்‌ மொழிக்கு 
ஒட்டக்கூத்தன்‌ பாட்டுக்கு அன்னியர்‌ 292 
இரட்டைத்‌ தாழ்ப்பாள்‌ 9 சைனர்‌ வரலாறு 202 


ல்ல 


ய 


127 


சொல்லாட்சியும்‌ பொருளும்‌ 


அருங்கலை 331 
ஆச்சான்‌ 268 
இராவுத்தன்‌ 192 
ஈடு 267 
உண்டல்‌ 1779 
உபாக்கியானம்‌ 184 
உரிச்சொல்‌ - நிகண்டு 124 
உறுகால்‌ 175 
ஓரான்வழி 241 
கமகன்‌ 224 
கூகை 326 
கொச்சகம்‌ 163 
கெளவை 326 
சண்பை 277 
சாத்தல்‌ - வேதம்‌ 793 
சிற்புட்பகேகி 792 
சேவல்‌ 146 
சேனாவரையன்‌ 777 
சொக்கன்‌ 194 
தத்துவம்‌ 220 
தீத்தீத்தீ 777 
நந்தி 114 
நிகண்டன்‌ 292 
நீம்‌ 295 
பதக்கணம்‌ 193 
பவணந்தி 775 
பிரஸ்தானத்திரயம்‌ 227 
புராணம்‌ 783 
பூவாசகேசி 192 
பெண்மகன்‌ 72 
மெய்கண்டார்‌ 201 
பெற்றம்‌ - ஆ, எருமை 172 
மத்தியஞ்சயம்‌ 193 
சோழர்‌ வீழ்ச்சி 357 


சோழியன்‌ உமிழ்ந்த சக்கை 275 


12% 


சோறு-விலக்கத்தக்க சோறு 289 
ஞானசாத்திரக்கோயில்கள்‌ 276 


தத்துவம்‌ 37,220 
தலபுராணம்‌ 184 
தாய பனுவல்‌ 159 
திசைச்‌ சொற்கள்‌ 72 


திருமுறைக்குஉரை இல்லை 71 
தீர்த்தங்கரர்‌ 


இருபத்துநால்வர்‌ 307 
தும்மினால்‌ சிவாய எனல்‌ 796 
துரியோதனன்‌ பற்றிய இடம்‌ 263 
நகைச்சுவை 162 
நடராச தத்துவம்‌ 220 
நன்னூலார்‌ பாயிரம்‌ 

செய்ய வில்லை 126 
நாகமும்‌ பெடையும்‌ 704 
நாற்கவி 716 
நானிலம்‌ 72 
நானே பிரமம்‌ 226 
நீலமணியின்‌ குற்றம்‌ 793 
நூல்‌ கேட்கத்‌ 

தகுதியில்லாதார்‌ 295 
பகவத்‌ கைங்கரியம்‌, 

பாகவதகைங்கரியம்‌, 

ஆசாரிய கைங்கரியம்‌ 226 
பகை ஐவகை 6 
பசுவைக்‌ கோறல்‌ வழக்கல்ல 795 
பஞ்சகவ்வியப்‌ புரம்‌ 174 
பஞ்சபரமேட்டிகள்‌ 310 
படைவகுப்பு 50 
பழங்குடி. - சேர சோழ 

பாண்டியர்‌ 67 
பாகவத அபசாரத்துக்குப்‌ 

பரிகாரமில்லை 258 
பாட்டியல்‌ இசைத்‌ தமிழிலும்‌ , 


ஒரு பகுதி 167 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 29ஆம்‌ நூற்றாண்டு 


பாட்டியல்‌ வரலாறு 
பாலைக்கு நிலரின்மை 
பிராணிகளின்‌ 
இளம்பாற்பெயர்கள்‌ 
பின்ளைக்கவி 
பிறப்பு ஏழு 
புராணம்‌ மூன்றுவகை 
புலமைச்‌ காய்ச்சல்‌ 
புலாலுண்ணாமை 
புன்கவிஞர்கள்‌ நால்வகை 
பெருங்காப்பியமும்‌ 
சிறு காப்பியமும்‌ 
மக்கட்பேற்றின்‌ பெருமை 
மணிப்பிரவாள நடை 
மணிப்பிரவாள விளக்கம்‌ 
மறைஞானி 
மாதலைப்‌ பழித்தல்‌ 
மாமாங்க மாடல்‌ 


165 
72 


163 
70 

54 
184 

77 
307 
762 


300 
21 
242 
242 
793 
298 
296 


மிறைக்கவி செய்தல்‌ 

மரபு அன்று 
முகம்மதியரால்‌ தமிழ்‌ நூல்‌ 

அழிவு 

முப்பத்தெட்டுக்‌ கலை 
மூடம்‌ மூவகை 
மொழிபெயர்ப்பு 
யானை பற்றிய தொடர்புகள்‌ 
வசன நடை 
வடகலைதென்கலைப்‌ பிளவு 
வடருரலார்‌ 
வடமொழி வழக்கு 
விடுகதை 
வீடு செய்யுளில்‌ வாராது 
வெண்பாக்‌ காவியங்கள்‌ 
வேதாந்தம்‌ 
வைணவ சமய எழுச்சி 


ஒட 


129 


சிறப்புப்‌ பெயர்‌ அகராதி 


அகத்தியம்‌ 122 
அகத்தியர்‌ 134 
அகத்தியர்‌ பவர்‌ 165 
அகத்தியர்‌ பாட்டியல்‌ 165 
அகத்தியர்‌ யாழ்‌ நூல்‌ 157 
அசுநானூற்றுக்‌ கருத்தகவல்‌ 84 
அகநானூறு 76 
அகநானூறுபழையஉரை 82 
அகலிகை வெண்பா 2 
- அகோர முனிவர்‌ 188 
அங்கமாலை 19 
அச்சுத களப்பாளர்‌ 201,210 
அட்டாதச புராணம்‌ 785 
அடங்கல்‌ முறை 201 
அண்டத்துப்‌ பரணி 8 
அண்ணா அப்பங்கார்‌ 236 
அணியியல்‌ 133 
அதிகை 219 
அதிவீரராம பாண்டியர்‌ 77 
அந்தாதிச்‌ செய்யுள்‌ 759 
அப்பர்‌ 184 
அப்புள்ளார்‌ 281 
அபயன்‌ 25 
அபிமன்னன்‌ சுந்தரிமாலை 5 
அம்பிகாபதி கோவை 138 
அம்பி 265 
அமண்டாக்கம்‌ 340 
அமராபரணன்‌ 131 
அமலனாதிபிரான்‌ 272 
அமிதசாகரர்‌ 158 
அமிர்தபதி 312 
அரிச்சந்திர புராணம்‌ 184 
அரிச்சந்திர வெண்பா 2 
அரிபீடிகை 75 
அருங்கலச்‌ செப்பு 298 


130 


அருங்குன்றைப்பிள்ளை 


சீயகங்கன்‌ 
அருணகிரி 
அருணந்தி சிவம்‌ 
அருணிலை விசாகன்‌ 
அருளாளப்‌ பெருமான்‌ 
கோயில்‌ 
அல்லி அரசாணிமாலை 
அவ்வை 
அவகிரிக்கோட்டை 
அவந்தி மன்‌ 
அவிநயம்‌ 
அவிநயனார்‌ 
அவிநயனார்‌ கலாவியல்‌ 
அவிநயனார்‌ யாப்பு 
அழகப்பிரான்‌ 
இடைக்கரை யாழ்வார்‌ 
அழகிய மணவாளப்‌ 
பெருமாள்‌ 
அறநிலை விசாகன்‌ 
அறநெறிச்சாரம்‌ 
அறிவானந்த சித்தி 
அறுபத்து மூவர்‌ வரலாறு 
அனந்தராமையர்‌ 
அனநழ்தாழ்வான்‌ 
அனுராசமாபுரி 
ஆச்சான்‌ பிள்ளை 
ஆசாரக்‌ கோவை 
உரை 
ஆசாரிய இருதயம்‌ 
அசிரிய நிகண்டு 
அண்டாள்‌ 
ஆண்டான்‌ 
ஆண்டிப்புலவர்‌ 
ஆத்திரையன்‌ பேராசிரியன்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 13ஆம்‌ நூற்றாண்டு 


அதிச்சதேவன்‌ 373 
ஆதிநாதர்‌ கோவில்‌ 727 
ஆரிய சேகரன்‌ 23 
ஆருகதர்‌ 5 
ஆவினன்குடி - சித்தன்‌ வாழ்வு 63 
ஆழ்வார்‌ திருநகரி 241 
ஆழ்வார்‌ பிரபந்தம்‌ 152 
ஆளவந்தார்‌ 290 


ஆளுடைய நாச்சியார்‌ 335 
ஆற்றார்‌ சேனாவரையன்‌ 777 
ஆற்றூர்‌ சோமநாத சுவாமி 773 
ஆறாயிரப்படி குரு பரம்பரை 235 


ஆறுமுகநயினார்‌ 289 
அறுமுகநாவலர்‌ 132 
ஆனந்தத்‌ தாண்டவநம்பி 186 
இசைதூல்‌ 157 
இடைக்காடர்‌ 191 
இடைக்காடனார்‌ ஊசிமுறி 752 
இடைச்சங்க நூல்‌ 185 
இந்திரகாளியம்‌ 167 
இரட்டையர்‌ 348 
இரத்தினச்‌ சுருக்கம்‌ 25 


இராசகோபால ஐயங்கார்‌ 88 
இராசகோபால பிள்ளை 174 


. இராசபவித்திரப்‌ 
பல்லவதரையன்‌ 145 
இராசமகேந்திரன்‌ 330 
இராசராசசோழன்‌ 1 330 
இராசராச சோழன்‌ 11 330 


ராசராச சோழன்‌ 111 221 
w 
இராசராச சோழன்‌ உலா 328 


இராசராச நல்லூர்‌ 203 
இராசாதிராசன்‌ 11 330 
இராசேத்திரன்‌ 1 330 
இராசேந்திரன்‌ 11 330 
இராமலிங்கத்‌ தம்பிரான்‌ 777 
இராமாயணம்‌ 22 
இராமாயண வெண்பா 2 
இராமானுச கவிராயர்‌ ட்‌] 
இராமானுசர்‌ 245 
இருபத்து நூலாயிரப்பட 
திருவாய்மொழி 262 
இருபா இருபது 212 


இரும்பல்காஞ்சி 16 


இலக்கணக்‌ கொத்து 

இலக்கண விளக்கம்‌ 

இலக்கண விளக்கப்‌ 
பாட்டியல்‌ 


இலங்காபுரித்‌ தண்ட நாயகன்‌ 


இலிங்க புராணம்‌ 
இளங்கோவடிகள்‌ 
இளம்பூரணர்‌ 
இளம்பெருமான்‌ அடிகள்‌ 
இறையனார்‌ களவியல்‌ 
இறையனார்‌ - புலவர்‌ 
இன்னா நாற்பதுரை 
இனியவை தாற்பதுரை 
ஈடு 


ஈயுண்ணி மாதவப்‌ பெருமாள்‌ 


ஈழநாடு 

உக்கிரப்‌ பெருவழுதி 
உண்மை விளக்கம்‌ 
உத்தர புராணம்‌ 
உத்தரமா புராணம்‌ 
உதயண குமாரகாவியம்‌ 
உபதேச காண்டம்‌ 
உபநிடதம்‌ 
உமாபதிசிவம்‌ 
உய்யக்கொண்டார்‌ 
உய்யவந்தார்‌ 
உலகாயதன்‌ 

உனமான சங்கிரகம்‌ 
உள்ளமுடையான்‌ 
பன்‌. 
எக்களாழ்வான்‌ 
எட்டுத்தோகை 
எட்டுத்தொகை உரை 
எதிரிலாப்‌ பெருமான்‌ 
எம்பார்‌ 
எம்பெருமானார்‌ 
எல்லப்பதாவலர்‌ 

ஏஏ - சாமவேதம்‌ 
ஏணியேற்றம்‌ 

ஏலாதி உரை 
ஏலாராசியம்‌ 
ஏழிற்கோ 

ஏனாதி நல்லுதடன்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 73ஆம்‌ நூற்றாண்டு 


ஐங்குறு நூறு 139 
ஐங்குறு தூறு பழையஉரை 80 
ஐஞ்சிறு காப்பியம்‌ 76 
ஐந்திணை எழுபது 135 
ஐந்திணை ஐம்பது உரை 159 
ஐம்பெருங்‌ காப்பியம்‌ 75 
ஐயடிகள்‌ காடவர்கோன்‌ 7198 
ஐயரவர்கள்‌ 30 
ஐயன்‌ அரிதனார்‌ 133 
ஒக்சைகர்வலர்‌ 45 
ஒட்டக்கூத்தர்‌ 34,5 
ஒன்பதினாயிரப்படி - 
திருவாய்‌ மொழி 252 
ஓரான்வழித்‌ திருமுடி யடைவு247 
கங்கராச்சியம்‌ 728 
கங்கன்‌ 728 


கங்கைகொண்ட சோழபுரம்‌ 324 
சுச்சிப்பதி மனவாசகங்‌ 


கடந்தார்‌ 220 
கச்யெப்பர்‌ 313 
கஞ்சவதைப்பரணி 352 
கடகண்டு 159 
கடந்தை 277 
கடம்பவன புராண 788 
கடிய நன்னியார்‌ 158 
கண்டன்‌ 346 
கண்டனலங்காரம்‌ 138 
கண்டியூர்‌ 347 
கணேசையர்‌ பதிப்பு 181 
கந்தப்ப தேசிகர்‌ 342 
கந்தபுராணம்‌ 184 
கந்தாடை ஆண்டான்‌ 257 
கந்தாடைத்தோழப்பர்‌ 257 
கந்தி 25 
கந்திருவ நூல்‌ 157 
கப்பிஞ்சி நாடு 187 
கபிலபரண நக்கீரர்‌ 180 
கபிலம்‌ 180 
கபிலர்‌ 180 
கபிலர்‌ அந்தாதி 197 
கபிலர்பாரிநட்பு 346 
கம்பராமாயணம்‌ 20 
கம்பர்‌ 38 
கரிகாலன்‌ 329 


182 


கருவூர்‌ 

கருவூர்த்தேவர்‌ 
கல்யாணம்‌ 

கல்லாடம்‌ 
கலிகன்றிதாசர்‌ 
கலிங்கப்போர்‌ 

கலியன்‌ அறாள்பாடு 
கலித்தொகை 
கலைக்கோட்டுத்‌ தண்டு 
குவிராசராசன்‌ 


கவிராயர்‌ ஈசவரசிவ உரையார்‌ 


கவுணியகோத்திரம்‌ 
கழஃப்‌ பதிப்பு 
களந்தை 

களப்பிரர்‌ 

களவழி நாற்பது 
கனவியற்காரிகை 
கன்னிவனப்புராணம்‌ 
கனகசுந்தரம்‌ பிள்ளை 
கஜ சாத்திரம்‌ 

காக்கை பாடினியம்‌ 
காக்கை பாடினியார்‌ 
காசி கண்டம்‌ 

காசி மடத்துப்‌ பதிப்பு 
காஞ்சி 


காஞ்சி உலகளந்த பெருமான்‌ 
காஞ்சி காமாட்சி கோயில்‌ 


காஞ்சிப்‌ புராணம்‌ 
காஞ்சிபுரம்‌ 
காந்தபுறாணம்‌ 
கார்‌ நாற்பது 

கார்‌ நாற்பது உரை 


காரணை விழுப்பரையார்‌ 


காரியார்நாரியார்‌ 
பாப்பகுந்தது 
காரைக்காலம்மையார்‌ 
காலிங்கர்‌ , 
காலிங்கர்‌ உரை 
காலிங்கராயர்‌ 
காலிங்கராயன்‌ 
காவிதி கண்ணத்தை 
காவிரிக்கரை செய்தான்‌ 
காளமேகம்‌ 
கானப்போர்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு ன 13ஆம்‌ நூற்றாண்டு 


கானப்பேர்ப்‌ புராணம்‌ 188 
கிடாம்பி அப்புள்ளார்‌ 287 
கிருஷ்ணசூரி 268 
கிருஷ்ணமாசாரி 238 
கிள்ளிவளவன்‌ 329 
கிளவிக்கொத்து 73 
ஒர்த்தித்தரு அகவல்‌ 192 
குசேல வெண்பா 2 
குடந்தை 159 
குடந்தைப்‌ புராணம்‌ 755 
குண்டலகேசி 76 
குணசாகரர்‌ 26 
குணபத்திரர்‌ 302 
குணவீர பண்டிதர்‌ 724 
குமார குலோத்துங்கன்‌ 32௪ 
குமாரமதேரன்‌ 333 
குரக்குத்தஸி 121 
குருபரம்பராப்‌ பிரபாவம்‌ 236 
குருபரம்பரை 185 
குருமொழி ட்டது 
குலசேகர பாண்டியன்‌ 23 
குலசேகர பாண்டியன்‌ 
சடையவர்மன்‌ 740 

குலசேகரர்‌ 278 
குலோத்துங்கசோழச்‌ 

சாவகன்‌ 347 
குலோத்துங்க சோழன்‌! 722 
குலோத்துங்க சோழன்‌ nN 129 
குலோத்துங்க சோழன்‌ 1 730 
குலோத்‌,  துங்கசோழன்‌ உலா328 
குலோத்துங்கசோழன்‌ 

கோவை 138 
குலோத்துங்கசோழன்‌ 

பின்னைத்‌ தமிழ்‌ 330 
குவளாலபுர பரமேசுவரன்‌ 129 
குவளாலபுரம்‌ 729 
குறள்‌ 138 
குறள்‌ உரை 111 
குறள்‌ விளக்கம்‌ 56 
குறுங்குடி நம்பி Lo 
குறுந்தொகை 28 
குறுந்தொகை உரை 88 
குறும்புநாடு 121 
குன்றமெறிந்தாய்‌ 

என்ற பாடல்‌ 192 


கூடல்‌ சங்கமத்துப்பரணி 
கூடல்‌ சங்கமம்‌ 


கூத்தராற்றுப்படை 


கூர்ம புராணம்‌ 
கூரத்தாழ்வார்‌ 
கூழங்கைத்‌ தம்பிரான்‌ 
கைந்நிலை உரை 
கையடம்‌ 
கொங்குநாடு 
கொங்குதேர்‌ வாழ்க்கை 
கொங்குமண்டல சதகம்‌ 
கொங்குவேளிர்‌ 
கொப்பத்துப்‌ பரணி 
கொப்பம்‌ 
கொரியோலானஸ்‌ 
கொல்லம்‌ 
கொலை மறுத்தல்‌ உரை 
கொற்கை 
கொற்றந்தை 
கொன்றை வேந்தன்‌ 
கோச்செங்கணான்‌ 
கோபெருஞ்சோழன்‌ 
கோபிநாத ராவ்‌ 
கோயில்‌ அந்தாதி 
கோயில்‌ திருப்பண்ணியர்‌ 
விருத்தம்‌ 
கோலார்‌ 
கோவல வெண்பா 
கோவிந்த பகவத்‌ பாலர்‌ 
கோவையுரை செய்த 
பேராசிரியர்‌ 
ககலாகம பண்டிதர்‌ 
சகுந்தலை வெண்பா 
சங்க இலக்கியம்‌ 
சங்கமன்‌ 
சங்கயாப்புடையார்‌ 
சங்கர்ஷணன்‌ 
சங்கர அத்வைதம்‌ 
சங்கர சோழன்‌ உலா 
சங்கரநமசிவாயர்‌ 
சங்கர பாடியம்‌ 
சங்கரர்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 78ஆம்‌ நூற்றாண்டு 


சங்கற்ப நிராகரணம்‌ 204 
சட்டைநாத வள்ளல்‌ 77 
சடகோபராமானுசாசாரியர்‌132 
சண்பை - சீகாழி 218 
சண்பைத்‌ தலைவர்‌ 277 
சண்முகம்‌ பிள்ளை 303 
சத்திமுற்றப்‌ புலவர்‌ 362 
சத்திய வாகச்‌ 340 
சதாசிவ சிவசாரியர்‌ 207 
சதாசிவப்‌ பண்டாரத்தார்‌. 338 
சதாசிவ ரூபம்‌ 72 
சந்திரசேகர கவிராச 

பண்டிதர்‌ 93 
சம்திரன்‌ சுவர்க்கி 3,10 
சந்தானகுரவர்‌ 204 
சந்தான சாரியர்‌ புராணம்‌ 212 
சந்திரகிரி ஐயன்‌ 286 
சம்பந்தர்‌ 96 
சம்பந்தர்‌ துதி 790 
சமணமுனிவர்‌ 

எண்ணாயிரவர்‌ 97 
சமுத்திரஜித்‌ 329 
சரசுவதி மகால்‌ பதிப்பு 98 
சரப புராணம்‌ 357 
சரவணப்பெருமான்‌ ஐயர்‌ 65 
சனகாபுரம்‌ 720 
சனகை 19 
சனநாதபுரம்‌ 720 
சனற்குமர முனிவர்‌ 202 
சனிக்குரிய தலம்‌ 19 
சாங்கிய நூல்‌ 57 
சாங்கியர்‌ 62 
சாசனத்‌ தமிழ்க்கவிசரிதம்‌ 772 
சாந்தி புராணம்‌ 183 
சாமிநாத தேகிகர்‌ 21 
சாரசுமசீசயம்‌ 188 


சாருவ பெனமன்‌ புகழேந்தி 5. 


சாவித்திரிவெண்பா 

சித்தாந்த சாராவளி ஷு 
சித்தாந்த இதழ்‌ 208 
சிதம்பரசுவாமி- போரூர்‌ 188 


சிதம்பரநாத முதலியார்‌ 90 
சிதம்பரப்‌ பாட்டியல்‌ 
சிதம்பரம்‌ 


14 


சிந்தாமணி 
சிபி 
சிம்மநந்தி 
சிராமலை 
கிருங்காரப்‌ பிரகாசம்‌ 
லைப்பதிகாரம்‌ 
சிவஞான சித்தி 
சிவஞான த்தி உரை 
சிவஞான சித்தி பரபக்கம்‌ 
சிவஞான சுவாமி 
சிவஞான சுவாமி சிற்றுரை 
சிவஞான பாடியம்‌ 
சிவஞான போதச்‌ 
சிறப்புப்‌ பாயிரம்‌ 
சிவஞான போதப்பொருள்‌ 
சிவஞான போதம்‌ 
சிவநெறிப்‌ பிரகாசம்‌ 
சிவப்பிரகாச உரை 
சிவப்பிரகாச சுவாபி 
சிவப்பிரகாசம்பிள்ளை 
சிவப்பிரகாசர்‌, மதுரை 
சிவமகா புராணம்‌ 
சிவாக்கர யோகி 
சிவாகமத்‌ தேர்ச்சியுன்ள 
சைவர்‌ உரை 
சிவானந்தையர்‌ 
சிவூகன்‌ 
சிற்றட்டகம்‌ 
கிற்றதிகாரம்‌ 
சிறிய அஆச்சான்பிள்ளை 
சிறுகாக்கை பாடினியார்‌ 
கிறுகுரீ உரை 
சிறுபஞ்சமூலம்‌ 
சிறுபஞ்சமூலம்‌ உரை 
சினேந்திர மதம்‌ 
சினேந்திரன்‌ செய்த சத்த நூல்‌ 
சீத்தலைச்‌ சாத்தனார்‌ 
சீயகங்கன்‌ 
சீயர்‌ அரும்பதம்‌ 
சீவசம்போதனை 
சீனாபுரம்‌ 
சுந்தரபாண்டியன்‌ 
கந்தரமூர்த்தி பதிப்பு 
சுந்தரர்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 13ஆம்‌ நூற்றாண்டு 


சுப்பிரமணிய தீட்சிதர்‌ 
சுருதப்பிரகாசிகை 
சுவாமிநாத தேசிகர்‌ 
சுவாயம்புவம்‌ 
சுவாயாம்புவசங்கிரகம்‌ 
சுவேதவனப்‌ பெருமாள்‌ 
சூடாமணி நிகண்டு 
சூரன்‌ வதைப்பரணி 
சூளாமணி 
செங்காட்டங்‌ கோட்டம்‌ 
செஞ்சி 
செஞ்சிக்‌ கலம்பகம்‌ 
செந்தமிழ்ப்‌ பத்திரிகை 
செய்யுளியல்‌ உடையார்‌ 
செயிற்றியம்‌ 
செயிற்றியன்‌ 
செல்லிநகர்‌ 
செல்வகேசவ முதலியார்‌ 
செவ்விருக்கை 
சென்னகேசவலு நாயுடு 
சேக்கிழார்‌ 
சேங்கனூர்‌ 
சேந்தமங்கலம்‌ 
சேய்ஞலூர்‌ 
சேயூர்‌ முருகன்‌ 
பிள்னைத்தமிழ்‌ 
சேர சோழ பாண்டியர்‌ 
சோமான்பெருமாள்‌ 
சேனாவரையர்‌ 
சைவ சித்தாந்த சாத்திரம்‌ 
சைவத்திருமுறை 
சைவாகமம்‌ 
சோமசுந்தர தேசிகர்‌ 
சோமதேவசூரி 
சோமநாத சுவாமி கோயில்‌ 
சோழசிங்கபுரம்‌ 
சோழநாடு 
சோழ பாண்டியன்‌ 
மண்டலம்‌ 
சோழ பாண்டியன்‌ 
என்ற பட்டம்‌ 
சோழ மன்னர்‌ 
சோழேந்திர சிங்கர்‌ 
செளத்திராந்திகன்‌ 


1775 
267 
127 
208 
208 
202 
297 
352 
76 
339 
24 


ஞானசத்தி 212 
ஞானப்பிரகாசர்‌ உரை 216 
ஞானப்பிரகாசர்‌ - மதுரை 272 
தக்கயாகப்பரணி 

உரையாசிரியர்‌ 2 
தகடூர்‌ யாத்திரை 159 
தசபுராணம்‌ 784 
குஞ்சாக்கூர்‌ 342 
தஞ்சை 138 
தஞ்சைவாணன்‌ 348 
தஞ்சைவாணன்‌ கோவை [2] 
தண்டபாணி தேசிகர்‌ 

குறள்‌ உரை 95 
தண்டலம்‌ 182 
தண்டியலங்காரம்‌ 775 
தண்டியாசிரியர்‌ 176 
தணிகைச்‌ சந்நிதி முறை 342 
தத்தாத்திரேயப்‌ பாட்டியல்‌ 766 
தத்துவப்‌ பிரகாசர்‌, சீகாழி 217 
குத்துவப்‌ பிரகாசர்‌ 

- திருவொற்றியூர்‌ 272 
தத்துவராயசுவாமி 225 
தந்திர வாக்கியம்‌ 159 
தமிழ்‌ நாவலர்‌ சரிதை சீ 
தமிழ்நெறி விளக்கம்‌ 733 
தருக்க சங்கிரக உரை 724 
தருமர்‌ வ 
தருமர்‌ உரை 95 
தனிச்‌ செய்யுள்‌ சிந்தாமணி 4 
தனி நின்று வென்ற பெருமான்‌ 23 
தனிப்பாடல்‌ திரட்டு 23 
தாண்ட வராய சுவாமி 69 
தாமத்தர்‌ 22 
தாமோதரம்பிள்ளை 757 
தாயின்‌ நல்லபெருமாள்‌ 374 
தாயுமானவர்‌ பாடல்‌ 216 
தாரா நகர்‌ 65 


திணை மாலை தூற்றைம்பது 
உரை 738 
திணைமொழிஜம்பதுஉரை 97 


தியாகாபரணன்‌ 324 
திருகடுகம்‌ னி 
திரிபுவனதேவன்‌ 770 
திரிபுவனம்‌ 357 


135 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 13ஆம்‌ நூற்றாண்டு 


திருக்கயிலாயபரம்பரை 206 
திருக்களிற்றுப்‌்படி 135 
திருக்காளத்தி 129 
திருக்குருகைப்பிரான்‌ 240 
திருக்குறள்‌ ஹூ 
திருக்குறள்‌ உரை 30 
திருக்குறள்‌ நுண்பொருள்‌ 
மாலை ல 
திருக்கோட்டி நம்பி 30 
திருக்கோட்டியூர்‌ நம்பி 286 
திருக்கோட்டியூர்‌ ஜீயர்‌ 286 
திருக்கோவை 797 
திருக்கோவையார்‌ உண்மை 74 
திருச்சிராப்பள்ளி 23 
திருச்சிற்றம்பலம்‌ 190 
திருச்செந்தார்ப்பரணி 352 
திருத்தக்க தேவர்‌ 317 
திருத்துறையூர்‌ 201 
திருத்தொண்டர்‌ புராணம்‌ 784 
திருநள்ளாறு 19 
திருநாராயண புரம்‌ 248 


திருநாராயண ஐயங்கார்‌ 93 


திருநாவலூர்‌ 303 
திருநெடுந்தாண்ட கம்‌ 248 
திருப்பாணாழ்வார்‌ 271 
திருப்பாதிரிப்புவியூர்த்‌ 
தலபுராணம்‌ 185 


திருப்பாவை ஈராயிரப்படி 252 
திருப்பாவை மூவாயிரப்படி. 270 
திருப்பாவை ஸ்வாபதே௪ 


விவரணம்‌ 285 
இருப்புட்குழி 276 
திருப்புத்தூர்க்‌ கல்வெட்டு 796 
திருமங்கையாழ்வார்‌ 156 
திருமந்திரம்‌ 207 
திருமலையார்‌ 95 
திருமழிசையாழ்வார்‌ 278 
திருமாலை வியாக்கியானம்‌ 246 
திருமுருகாற்றுப்படை 79.2 
திருமூருகாற்றுப்படை உரை 77 
திருமுனைப்பாடி நாடு 207 
திருமூலர்‌ ' 198 
திருமேனி இரத்தினக்‌ 

கவிராயர்‌ 68 


136 


திருவண்ணாமலைச்‌ 
சாசனம்‌ 
திருவணைக்கரை 
திருவரங்கம்‌ 
திருவல்லம்‌ 
திருவழுதி வளநாடு 
திருவள்ளுவ மாலை 
திருவள்ளுவர்‌ 
திருவாசகப்‌ பதிகங்கள்‌ 
திருவாசகம்‌ 
திருவாதவூர்‌ 
திருவாதஷர்‌ முனிவர்‌ 
திருவாதவூரடி கள்‌ புராணம்‌ 
திருவாய்மொழி 
திருவாய்மொழி பிள்ளை 
திருவாய்மொழி 
வியாக்கியானங்கள்‌ 
திருவாரூர்‌ 
திருவாரூர்க்‌ கோவை 
திருவாலவாயுடையார்‌ 
திருவிளையாடல்‌ 
திருவாவடுதுறையாதனப்‌ 
பழையவுரை 
திருவானைக்கா 
திருவிரிஞ்சை முருகன்‌ 
பின்ளைத்‌ தமிழ்‌ 
திருவிளக்கம்‌ உரை 
திருவிளையாடற்‌ 
யகர மாலை 
திருவிளையாடற்‌ புராணம்‌ 
திருவுசாத்தான்‌ 
நான்மணிமாலை 
திருவுந்தியார்‌ 
திருவேங்கடம்‌ 
திருவையாற்றுப்‌ புராணம்‌ 
திலகவதியார்‌ 
திவாகரம்‌ 
திருவெண்காட்டுத்‌ தேவாரம்‌ 
திருவெண்காடர்‌ 
திருவெண்காடு 
திருவெண்ணெய்‌ நல்லூர்‌ 
திருவெள்ளியங்குடி. 
தில்லை 
தில்லை அந்தாதி 


350 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 13ஆம்‌ நூற்றாண்டு 


தில்லைநம்பி 186 
தில்லைமாளிகைமடம்‌ 188 
தீர்த்தங்குடி ஜீயர்‌ 289 
துருவவெண்பா 2 
துரைசாமிப்‌ பிள்ளை 302 
தெய்வச்‌ சிலையார்‌ 72 
தென்கலை இயல்‌ சாத்து 287 
தென்‌ பாண்டிய நாடு 772 
தேவநாதாசாரி 282 
தேவாரம்‌ பாடிய மூவர்‌ 206 
தொண்டரடி ப்பொடி. 

யாழ்வார்‌ 279 
தொண்டை மண்டலம்‌ 3 
தொண்டை மண்டல சதகம்‌ 13 
தொல்காப்பிய உரை 208 
தொல்காப்பிய உரை 

- பேராகிரியம்‌ 149 
தொல்காப்பிய 

உரையாசிரியர்‌ 144 
தொல்காப்பியச்‌ சூ சூக்திரத்துக்கு. 

இலக்கியம்‌ 
தொல்காப்பியம்‌ ர்‌ 
தொல்காப்பியர்‌ 778 

. தொல்‌.செய்யுள்‌. உரை 148 

தொல்‌.சொல்‌. உரை 744 
தொல்‌.பொதுப்பாயிரம்‌ 146 
தோழப்பர்‌ 257 
நக்ரேதேவ நாயனார்‌ 156 
தக்கர்‌ 191 
நக்கீரர்‌ அந்தாதி 192 
நக்ரேனார்‌ அங்கதம்‌ 159 
நக்கீரனார்‌ அடிதூல்‌ 159 
நச்சர்‌ 32 
நச்சினார்க்கினியர்‌ 77 
நஞ்சீயர்‌ 80 
நடாதூரம்மான்‌ 281 
நடுவில்‌ திருவீதிப்‌ பிள்ளை 270 
நத்தத்தனார்‌ 152 
தம்பி அகப்பொருள்‌ 16 
நம்பி திருவிளையாடல்‌ 186 
நம்பியாண்டார்‌ நம்பி 156 
நம்பிள்ளை 270 
நம்பூர்‌ 255 
நம்மாழ்வார்‌ 239,241 


நமசிவாயமுதலியார்‌ 303 
நயனப்பத்து 169 
நயினாராச்சாம்‌ பிள்ளை 270 
நரிவிருத்தம்‌ 314 
நரிவெரூ உத்தலையார்‌ 162 
நல்லமன்‌ 333 
நல்வழி 327 
நவநீதப்‌ பாட்டியல்‌ 167 
நளதர்த்தம்‌ 19 
நளவெண்பா 70. 
நளன்‌ கதை 19 
நளாயினி வெண்பா 2 
நற்றிணை 50 
நறையூர்‌ அந்தாதி 360 
நன்னடை விளக்கம்‌ 237 
நன்னூல்‌ 16 
நன்னூல்‌ ஐந்ததிகாரம்‌ 122 
நன்னூல்‌ என்றொரு 

சாஸ்திரம்‌ 122 
நாககுமார காவியம்‌ 300 
நாகமணி முதலியார்‌ 356 
நாதமுனி 247 
நாராயணசாமி முதலியார்‌ சிகு. 43 
நாராயணய்யர்‌ 256 
நாவடி. 96 
நாலடி உரை 717 
நாலடி நானூறு 29 
நாலடி விளக்கவுரை 777 
நாலாயிரப்‌ பிரபந்தம்‌ 723 
நாவலர்‌ பதிப்பு 69 

நாற்சவிறாச நம்பி நூலும்‌ 
உரையும்‌ செய்தார்‌ 134 
நான்மணிக்‌ கடிகை 294 
நான்மணிக்‌ கடிகை உரை & 
நிகண்ட வாதி 212 
நிர்வர்த்தியம்‌ 175 
நிரம்ப அழகிய தேசிகர்‌ 216 

நிகண்டன்‌ 5 
கலைக்கோட்டுத்தண்டன்‌ 292 
நீதிநூல்கள்‌ 88 
நீலகங்கரையன்‌ 6 
நீலகேசி 76 
அண்டொருள்‌ மாலை 68 
154 


துளம்பப்‌ பாடிப்‌ பாண்டியர்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 19ஆம்‌ நூற்றாண்டு 


நெடுநல்‌ வாடை 49 
நெய்த்தானம்‌, திரு 72 
நெற்குன்றவாணர்‌ 199 
நேமிநாதம்‌ 87120 
நேமிநாதர்‌ 148 
நைஷதம்‌ 7 
பகவத்க்தை 266 
பகவத்கதைஉரை 229 
பகவத்கீதை வெண்பா 233 
பஞ்சபாண்டவர்‌ வனவாசம்‌ 5 
பட்‌ என்ற சாஸ்திரி 208 
பட்டர்‌ 254,260 
பட்டனார்‌ 226 
பட்டாசாரியன்‌ 212 
பட்டினத்தார்‌ 794 
பட்டினப்பாலை 329 
படிக்காசுப்‌ புலவர்‌ 24 
பண்டாரப்பாட்டியல்‌, 166 
பத்துப்பாட்டு 139 
பத்துப்பாட்டு உரை 75 
பதிற்றுப்பத்து 76 
பதிற்றுப்பத்து அந்தாதி 85 
பதிற்றுப்பத்து உரை & 
பதினெண்கீழ்க்கணக்கு 76 
பதினெண்‌ கீழ்க்கணக்கு உரை 57 
பதினென்‌ 8ர்க்கணக்கு 

உரைகளின்‌ காலம்‌ 89 
பதினொராந்‌ திருமுறை 797 
பதுமனார்‌ n2 
பதுமனார்‌ உரை 28 
பதுமாகாரியா்‌ 99 
பயோதப்பத்து 169 
பரகாலதாசர்‌ 270 
பரகாலர்‌ 287 
பரஞ்சோதி 188 
பரஞ்சோதி 

திருவிளையாடல்‌ 186 
பரஞ்சோதி முனிவர்‌ 202 
பரணர்‌ பாட்டியல்‌ 165 
பரமார்த்த தரிசனம்‌ 226 
பராக்கிரம பாண்டியன்‌, 

தென்காசி 26 
பராசரப்பட்டர்‌ 281 


பராந்தக நல்லூர்‌ 173 


138 


பராந்தகன்‌] 330 
பரிதியார்‌ 31 
பரிதியார்‌ உரை 75 
பரிப்பெருமாள்‌ 31 
பரிப்பொருமாள்‌ உரை 47 
பரிபாடல்‌ 76 
பரிபாடல்‌ உரை 76 
பரிமேலழகர்‌ 31,66 
பரிமேலழகர்‌ பரிபாடலுரை 76 
பரிமேலழயெ பெருமான்‌ 
தாசர்‌ 66 
பருப்பதம்‌ 159 
பல்காப்பியம்‌ 158 
பல்காயம்‌ 162 
பல்காயனார்‌ 158 
பல்லவராயன்‌ பேட்டைக்‌ 
கல்வெட்டு 335 
பவணந்தி முனிவர்‌ 17 
பவணந்தி பட்‌ டாரர்‌ 19 
பவளக்கொடி. மாலை க 
பவானந்தம்‌ பிள்ளை 132 
பழநடை விளக்கம்‌ 236 
பழமொழி நானூறு 58 
பழமொழிநானூறு உரை 93 
பழையதிருவிளையால்‌ 2 
பழையனூர்‌ நீலி 24 
பன்னிரு திருமுறை 77 
பன்னிரு படலம்‌ 158 
பன்னிரு பாட்டி யல்‌ 733 
பன்னீராயிரப்படி. 
குரு பரம்பரை 237 
பனம்பாரம்‌ 126 
பனையூர்‌ 187 
பாஞ்சராத்திரி 272 
பாட்டியல்‌ மரபு ஒரு தூரல்‌ 167 
பாடலனார்‌ 126 
பாண்டிக்கோவை 169 
பாண்டித்துரைத்‌ தேவர்‌ 76 
பாண்டி நாடு 23 
பாண்டிப்பெருமாள்‌ விருத்தி 209 
பாண்டி மண்டல சதகம்‌ 73 
பாண்டியர்‌ வரலா. “று 142 
பாணராற்றுப்‌ படை 169 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 19ஆம்‌ நாற்றாண்டு 


பாம்பணைப்பள்ளி சேவை 


ஏட்டில்‌ படம்‌ 285 
பாரதம்‌ 27 
பாரதம்‌ தமிழ்ப்படுத்தியவர்‌ 377 
பாரத வெண்பா 20 
பால்‌ வண்ண தேவனான 

வில்லவதரையன்‌ 83 
பாலசுப்பிரமணிய 

முதலியார்‌ 207 
பாவைப்பாட்டு 760 
பாற்கரியன்‌ 212 
பிங்கலம்‌ 128 
பிரபாகரன்‌ 212 


பிரமதந்திர ஸ்வதந்திர சீயர்‌ 238 
பிறமோத்தர காண்டம்‌ 184 


பிரயோக விவேகம்‌ 779 
பிரஸ்தானத்திரயம்‌ 227 
பிராப்பியம்‌ 175 
பிள்ளையுறங்கா வில்லிதாசர்‌ 279 
பிள்ளை லோகஞ்சீயர்‌ 123 


பின்ளைலோகசாரியா்‌ 265 
பின்பழகிய பெருமாள்‌ சீயர்‌257 


பீலிவளை 337 
புகழேந்தி 1 
புட்பதந்தர்‌ 303 
புத்ததேவா்‌ பல்‌ 747 
புராணசாகரம்‌ 783 
புலந்திரன்‌ களவு மாலை 5 
புலவர்‌ புராணம்‌ 8 
புலவராற்றுப்படை 169 
புளிங்குடி. 135 
புறத்திரட்டு 183 
புறதானூறு 76 
புறப்பொருள்‌ வெண்பா 
மாலை 52 
பூதத்தார்‌ அவையடக்கு 160 
பூத புராணம்‌ 159 
பூர்ணதேவர்‌ 302 
பூழிநாடு 172 
பூஜூாஸ்தவம்‌ 208 
பெண்ணாகடம்‌ 210 


பெரிய திருமுடி யடைவு 247 
பெரிய திருமொழித்‌ தனியன்‌ 123 
பெரிய நம்பி 223 


பெரியபட்டர்‌ 248 
பெரிய புராணம்‌ 2 
பெரியவாச்சான்‌ பிள்ளை 257 
பெரியாழ்வார்‌ 279 
பெருந்தேவனார்‌ 163 
பெருந்தேவனார்‌ பாரதம்‌ 159 
பெருநற்கிள்ளி 229 
பெரும்பற்றப்‌ புலியூர்‌ 790 
பெரும்பற்றப்‌ புலியூர்‌ நம்பி 2786 


பெரும்பற்றப்‌ புலியூர்‌ 
நம்பி திருவிளையாடல்‌ 185 


பெருமுத்தரையார்‌ 9 
பேராசிரியர்‌ 68 
பேராசிரியர்‌ ஐவர்‌ 152 
பேராசிரியர்‌ திருக்கோவை 

உரை 58 


பேராசிரியர்‌ - தொல்காப்பிய 

கரை 750 
பேராசிரியர்‌ - நீர்மலிந்தவார்‌. 
சடையோன்‌ பேர்‌ மகிழ்ந்தவர்‌ 146 


பேராசிரியர்‌ நேமிநாதர்‌ 146 
பேரானந்த சித்தி 216 
பேரூர்‌ கிழான்‌ 180 
பொத்தப்பிச்சோழன்‌ 130 
பொதிய முனி 226 
பொய்கையார்‌ 159 
பொய்யா மொழி 728 
பொய்யாமொழி மங்கலம்‌ 339 
பொருநராற்றுப்படை 169 
பொருளதிகாரம்‌ 191 
பொல்லாப்பின்ளையார்‌ 203 
பொன்‌ விளைந்த களத்தூர்‌ 3 
பொன்னம்பலசாமி 229 
பொன்னுசாமித்‌ தேவர்‌ ல 
போசராசன்‌ 65 
மகாபுராணம்‌ 301 
மகா வமிசம்‌ 23 
மகேந்திர வர்மன்‌ 199 
மங்கையர்க்கரசியார்‌ 308 
மச்ச புராணம்‌ 184 
மண்டல புருடர்‌ 291 
மணக்கால்‌ நம்பி 223 
மணக்குடவர்‌ 37 
மணவாள மாமுனி 236 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 78ஆம்‌ நூற்றாண்டு 


மணிமேகலை 76 
மதிதுங்கன்‌ 23 
மதிவரர்‌ 772 
மதுரகவி 279 
மதுரேசர்‌ 325 
மதுரை 140 
மதுரை கூடல்‌ அலவாய்‌ 190 


மதுரை கோயிலொழுகு 197 
மதுரைத்‌ தமிழ்ச்சங்கம்‌ 144 
மதுரைத்‌ தமிழ்ச்‌ சிற்றம்பலம்‌190 


மதுரைத்‌ திருப்பணிமாலை 197 - 


மதுரைப்‌ பேராலவாயார்‌ 797 


மயிலை நாதர்‌ 125 
மயேச்சுரா்‌ 148 
மர்ரே கம்பெனிப்‌ பதிப்பு 300 
மருங்காபுரி சமீன்‌ 187 
மல்லிசேனர்‌ 302 
மழவைளஎழுபது 360 
மள்ளுவநாடு 10,22 
மறைஞான சம்பந்தர்‌ 217 
மனவாசகங்‌ கடந்தார்‌ 200 
மனுநீதிச்‌ சோழன்‌ 329 
மனு மதலிய அறநூல்‌ 50 
மாணிக்கவாசகர்‌ 797 
மாத்தியாறிரர்‌ 212 
மாத்தூர்‌ 203 
மாந்தாதா 229 
மாத்தைக்‌ கொங்கு ஏனாதி 772 
மாபுராணம்‌ 159 
மாயாவாதி 212 
மார்க்கோ போலோ 141 


மாவிலங்கைச்‌ சனநாதபுரம்‌ 127 
மாறோக்கத்து நப்பசலை 772 
மாறோக்கம்‌ - தென்‌ 


பாண்டிநாடு 772 
மிழலைக்‌ கூற்றம்‌ 777 
மின்னொளியான்‌ குறம்‌ 5 
மீனெறி தூண்டில்‌ 1351 
மூனகுந்தன்‌ 329 
முசிறி 23 
முட்டை 342 
முடித்தலை கொண்ட 
சோழபுரம்‌ 325 
முத்தமிழ்‌ 2 


140 


முத்துசாமிக்‌ கோனார்‌ 
முத்தொள்ளாயிரம்‌ 
முதலாழ்வார்‌ 
முதுமொழிக்‌ காஞ்சியுரை 
முப்பத்தாறாயிரப்படி. 
மும்மையால்‌ உலகாண்ட 
மூர்த்தி 
முரணை நகர்‌ 
முருகாற்றுப்படை 
முனிவாகன போகம்‌ 
முனைப்பாடூ 
முனைப்பாடியார்‌ 
மூதுரை 
மூர்த்திநாயனார்‌ 
மூவடி முப்பது 
மூவாயிரப்படி 
மெய்கண்ட சாத்திரம்‌ 
மெய்கண்ட தேவப்புத்தேரி 
மெண்கண்டார்‌ 
மெண்கண்டீசுரமுடையார்‌ 
மேரு மந்தர புராணம்‌ 
மேல்பாடி 
மைசூர்‌ 
மோதிரப்பாட்டு 
யசஸ்திலக சம்பு 
யசோதர சரிதம்‌ 
யதீந்திரப்‌ பிரவணப்‌ 
பிரபாவம்‌ 
யமுனைத்‌ துறைவர்‌ 
யாப்பருங்கலக்‌ காரிகை 
யாப்பருங்கலம்‌ 
யாப்பருங்கல விருத்தி 
யாமளேந்திரர்‌ 
யானைத்‌ தொழில்‌ 
யோக நூல்‌ 
யோகாசாரன்‌ 
ரங்காசாரி 
ராகவையங்கார்‌, ரா. 
ரெளரவாகமம்‌ 
லோகசாரியர்‌ 
வங்கமணி 
வங்கிபுரத்து நம்பி 
வச்சணந்தி 
வச்சணந்தி மாலை 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 13ஆம்‌ நூற்றாண்டு 


வச்சணந்தி மாலை 
உரையாகிரியர்‌ 763 
வச்சணந்தி முனிவர்‌ 164 
வஞ்சி 97 
வஞ்சிப்‌ பாட்டு 760 
வடக்குத்‌ திருவீதிப்பின்ளை 257 
வடிவேற்‌ கிள்ளி 331 
வடுக நம்பி 289 
வடுக நாடு 772 


வண்துவரைப்‌ பெருமான்‌ 66 
வணங்காமுடி ப் பாண்டியன்‌ 344 


வயிரபுரம்‌ 339 
வர்த்தமான மகாவீரர்‌ 291 
வரகுணன்‌ 794 
வரதகுரு ்‌ 281 
வரதராசர்‌ 255 
வரையறுத்த பாட்டியல்‌ 166 
வல்லம்‌ 96 
வல்லமன்‌ 753 
வள்ளிமலை 772 
வள்ளுவக்‌ கடவுள்‌ 37 
வள்ளுவப்பயன்‌ 159 
வள்ளுவப்‌ பாடி தாடு 23 
வளையாபதி . 76 
வாக்கியதீபம்‌ ' 175 
வாசேமடம்‌ 194 
வானசேைமுனி 199 
வாதவூரடிகள்‌ வரலாறு 193 
வாதிகெசரி 233 
வாதிராசன்‌ 302 
வாமன முனி 76 
வார்த்தாமாலை 280 
விக்கிரம சோழன்‌ 4 
விக்கிரம சோழன்‌ உலா 254 
விக்கிரம பாண்டியன்‌ 140 
விசயகண்ட கோபாலன்‌ 66 
விசயாலய சோழன்‌ 225 
விசாகப்‌ பெருமானையர்‌ 777 
விநாயக முனிவர்‌ 188 
விநாயர்‌ வணக்கம்‌ 229 
விநோதரச மஞ்சரி 3,7 
வியாகரணம்‌ 124 


வில்லவதரையன்‌ 
வில்லி பாரதம்‌ 
விவரண சதகம்‌ 
விவேக சிந்தாமணி 
விளக்கத்தனார்‌ கூத்து 
வீரபாண்டியன்‌ 
வீரராசேந்திரன்‌ 
வீறாசாமிச்‌ செட்டியார்‌ 
-அட்‌? ராவதானம்‌ 
வீராந்தப்‌ பல்லவதரையர்‌ 
வீரைத்தலைவன்‌ பரவமய 
கோளரி 
வெண்காடமுனி 
வெண்ணாவலுடையார்‌ 
கோன்‌ 
வெண்பாப்பாட்டியல்‌ 
வெள்ளிப்பாடல்‌ 
வெள்ளியம்‌ பலவாணத்‌ 
தம்பிரான்‌ 
வேங்கடராமையங்கார்‌ 
வேதகிரி முதலியார்‌ 
வேதாந்த இலக்கியம்‌ 
வேதாந்த தேசிகர்‌ 
வேதாந்தி 
வேதராணிய புராணம்‌ 
வேம்பத்தூரார்‌ 
திருவிளையாடல்‌ 
வேலப்பப்‌ பண்டாரம்‌ 
வைசேடிகர்‌ 
வைத்தியநாத தேசிகர்‌ 
வைத்தியவிங்கம்‌ பிள்ளை 
பதிப்பு 
வைபாடிகன்‌ 
வையாபுரிப்‌ பிள்ளை 
ஹர்ஷர்‌ 
ஜினசேனர்‌ 
ஸத்ஸம்பிரதாயக்‌ 
குருபரம்பரை 
ஸ்ரீபட்டனார்‌ 
ஸ்ரீ புராணம்‌ 
ஸ்ரீ ஸக்தி சாகரம்‌ 


டல 


41 


மேற்கோள்‌ செய்யுள்‌ முதற்குறிப்பக.ராதி 


அகத்தியன்‌ 
அஞ்செழுத்தும்‌ 
அட்டைகிளி 
அடியார்க்கு 
அண்டரும்‌ 
அத்தகு செல்வ 
அத்திகிரி 
அந்தநாள்‌ 
அந்தப்புரமும்‌ 
அந்தமிலா 
அப்பிலே 
அம்பொன்‌ அர 
அரியயனுங்‌ 
அரியதோர்‌ 
அரியயாக்கை 
அருகன்‌ 
அலைகடல்‌ 
அவவேடம்‌ 
அறமலது 
அறியார்களும்‌ 
அறிவெனப்படு 
அன்புநிறை 
அன்போடழகிய 
அன்றலர்ந்த 
அன்னம்‌ 
அனாதியில்‌ நீ 
அக்குமாறு 
ஆக்குவதேது 
அகம்மிக உருக 
அகமங்கள்‌ 
ஆகமசீலரை 
ஆங்காகு மெல்லை 
ஆங்காரமுள்‌ 
ஆசுகவியால்‌ 
ஆண்ட குரு 


dl 


324 
770 
145 
324 


137 


ஆணவம்‌ பிண்டி 
ஆணவம்போம்‌ 
அணிப்பொன்னார்‌ 
ஆயிரத்து 
ஆரண நூல்‌ 
ஆராதஅருள 
அவேறில்‌ 
ஆற்குழையோ 
ஆறான்‌ அந்தோ 
ஆன்றோர்‌ 
ஆனதன்னிய 
இச்சை நடத்தி 
ட்டமுடன்‌ 
இப்ப்டி உமாபதி 
இப்பிறப்பே 
இயவனராசன்‌ 
இருப்புநெஞ்ச 
இருபதின்‌ 
இருபாஇருப 
இருளார்ந்த 
இல்லத்திருந்து 
இல்லாதன 
இறை ஞானத்தால்‌ 
ன்றொன்றான்‌ 
இன்னம்‌ பலர்‌ 
ஈசன்‌ குறைவற 
ஈசன்‌ பசுவாக 
ஈட்டலும்‌ 
ஈதல்‌ அற்ம்‌ 
உச்சிதமாம்‌ 
உத்தம குண 
உத்தம சீல 
உதித்த மாமதி 
உந்திகளிறே 
உருமிடிப்பு 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நூற்றாண்டு 


உருவொடு 
உரைத்த சக 
உரைதரும்‌ 
உற்ற ஆக்கை 
உன்னை ஒழிந்து 
எட்டுத்திசை 
எண்ணரிய 
எண்ணிலாப்‌ 
எண்ணும்‌ அருள்‌ 
எண்ணுமாகடல்‌ 
எதுசமயம்‌ 
எந்தைமன்‌ 
எப்பொருள்வநீ 
எம்பந்தபாச 
எம்பால்‌ வந்தீர்‌ 
எவரெவர்கள்‌ 
எவன்‌ ஆலவாய்‌ 
எறிக்கும்‌ 
என்செயலாவது 
என்ற தாவர 
ஏழ்பெருங்கடல்‌ 
அந்தியற்‌ 

ஐந்து பாவுடை 
ஐயமிடுமின்‌ 
ஓட்டுடன்‌ 
ஒடுவிழுந்து 
ஒருகாவி 
ஒருவசன 
ஒவித்திரை 
ஒன்றாகக்காண்‌ 
ஒன்றென்றிரு 
ஓரறிவாதி 
ஓராறுபேத 
ஓரேனந்தனை 
ககரம்பிறந்த 
கண்டம்‌ கரிய 
கண்ணனடி 
கண்ணுதலும்‌ 
கண்ணை நுதவில்‌ 
கந்த நம 
கருப்படை 
கரைபெற்ற 
கலியுக வியா 
கலைமதி 


களங்கமில்‌ 
களிமடிமானி 
கற்றவன்‌ 

கனல்‌ அழல்‌ 
கனியருந்த 
காரைப்‌ பழித்த 
காலம்‌ நியதி 
காற்றால்‌ அலை 
காவிசேர்‌ : 
குடக்கினில்‌ 
குருவுருவும்‌ 
குன்றும்‌ வன 
கூவராயன்‌ 
கேட்டவரம்‌ 
கைம்மாறு 
கொங்கர்குல 
கொன்றையந்‌ 
கோயிலாவது 
கோவல்‌ சூழ்‌ 
சக்சம்லம்‌ 
சருவஞானோத்‌ 
சாணர்க்கு. 
சாத்திரங்கள்‌ 
சாத்திரம்‌ பல 
சாற்றரிய 
சிவமாயை 
கவெவாக்யெ 
சீரார்‌ கயிலை 
சீராரும்‌ திரு 
கடப்படவொர்‌ 
சுயம்பிரகாச 
சூமுதல்‌ வேண்‌ 
செங்கதிர்‌ 
செப்பறைப்பதி 
செம்முகமான 
செய்யும்‌ வகை 
சென்றணையில்‌ 
சென்றிவன்‌ 
கொட்டை மண 
சொல்லிய சொல்‌ 
சொல்லினும்‌ 
கொற்கோவும்‌ 
சொன்மழை 
சோராதெனை 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நூற்றாண்டு 


தங்கமும்‌ மணி 
தடந்திசை 
தண்தமிழ்‌ 
தத்துவப்ர 
தருவசன 
தன்னை அறிவி 
தன்னை உணர்‌ 
தன்னை நேரிலா 
தன்னையான்‌ 
தாணுவினோடு 
தார பகாயண 
தாவாரமில்லை 
திருக்களரும்‌ 
திருத்தகுமுனி 
திருநந்தி 
திருமாலும்‌ 
திருமா மசுடணன்‌ 
இருவுமாய்‌ 
துய்ய முத்தமிழ்‌ 
துருவாசன்‌ 
துரயஞானம்‌ 
தேங்குபுகழ்‌ 
தேசுமிகும்‌ 
தேவர்‌ முனி 
தேவனே 
தேவுக்கரசு 
தேவேந்திரமாமுனி 
தேன்பொழியும்‌ 
தொல்காப்பிய 
தொன்மைய 
தோடுகூற்று 
தோத்திரமும்‌ 
நகுதாமரை 
நட்டகல்லை 
தண்பான 
தடுங்காமல்‌ 
நந்திசனற்‌ 
நல்லன 
நல்லார்‌ 
நல்லோர்கள்‌ 
தவ்விரண்டு 
நனவுதனில்‌ 
நாட்டம்‌ புதை 
தாடாதுநாடி 


144 


74 
265 
3 
174 
206 
158 
167 


நாணென்றால்‌ 
தாதர்முடி 
நானலுவகை 
தானிலமும்‌ 
நிலையறிந்து 
நீங்காத 
நீடாழி 
நீளத்திரிந்து 
ப்சசைபால்‌ 
பட்டின்த்து 
பண்ணை சூம்‌ 
பந்தமறுத்த 
பரவையின்நற்‌ 
பலகலை ஆக 
பலகலைதேர்‌ 
பலவிதம்‌ 
பலவுயிரும்‌ 
பழவினைகள்‌ 
பழுத்துச்‌ 
பாசம்‌ சிவனை 
பாசமைந்தின்‌ 
பாக்கயத்தைக்‌ 
பாடுவார்‌ 
பாதகங்கள்‌ 
பார்க்கப்போம்‌' 
உார்க்கிற்‌ 
பார்கொண்ட 
பார்த்திடவே 
பாரதத்தே 
பாரத்தொல்‌ 
பார்திகழ 
பிங்கலம்‌ 
பின்னைபேய்‌ 
பிறந்ததாவ 
பிறையார்‌ நறு 
யுதுமயில்‌ 
பூராதனமான 
புல்லையாதி 
புறம்பேயும்‌ 
யபூரணமாலை 
பெண்ணை வளம்‌ 
பெற்றான்‌ 
பேசா எழுத்‌ 
பேய்போல்‌..இட்ட 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நூற்றாண்டு 


பேய்போல்‌_பெண்‌ 
பைந்தமிழின்‌ 
பொங்குதமிழ்‌ 
பொரங்கும்பவ 
பொருஞ்சூர 
பொருப்பிலே 
பொருளாசை 
போர்மண்டலம்‌ 
போதமுறு 
போயின 
போற்றிப்பஃ 
மதிடாய்‌ 
மதுரமொழி 
மந்ததரம்‌ 
மந்திரப்பேய்‌ 
மருங்குற்று 
மருவிய வினை 
மருவு புலவ 
மற்றதனில்‌ 
மறமே புரிந்து 
மறுத்‌ தோன்ற 
பாறைகளின்‌ 
மறையினால்‌ 
மன்னயநிக 
மன்னுதிரு 
மன்னுயிரை 
மன நினைவில்‌ 
மனமது 
மாங்காய்‌ 
மாதா பிதா 
மாயனருள்‌ 
மாயைபகுதி 
மிக்க இறை 
மிகும்சரபி 
முகிடரும்‌ 
முத்தர்‌அறு 
முத்திக்கு 
முந்தித்தவம்‌ 
முந்திய 
முற்பட்ட 
முன்னுமா 
மூடர்‌ முன்னே 
மூலமல 


324 


A 
த 


ட 


மூன்று மண்ட 
மெய்ந்‌ நூல்‌ 
மெய்யுணர்‌ 
மேவருஞானா 
மேவுருவ 
மொழிபாஞ்ச 
யோகாம்பெரிய 
வஞ்சப்பல 
வடிவந்தானும்‌ 
வந்தஅனு 
வந்தளித்த 
வருந்தும்‌ 
வந்தனை 
வாதமான 
வாதுற்ற 
வாய்ந்த நூல்‌ 
வாவியெல்லாம்‌ 


விரவும்‌ உமா 
விரிஞ்சற்குத்‌ 
வில்லார்‌ 
வில்லாலடித்த 
வெள்ளைப்பரி 
வேதப்பொருளை 
வேதம்மொழி 
வேதமடி 
வேதமொடு 
வேயீன்ற 
வைத்தமலம்‌ 
வையகமெண்‌ 
மோக்ஷமார்க 
ஸ்ரீராமானுஓதயா 


145 


பொருள்‌ அகராதி 


அகத்தியர்‌ தேவாரத்‌ 
திரட்டுதொகுத்தது 

அகம்பிரமம்‌ என்பவர்பால்‌ 

நண்ணாதே 

அகரத்தின்‌ தன்மை 

அஞ்செழுத்து 

அட்ட மாடத்தி 

அட்டாங்கயோகம்‌ 

அட்டை முதலியவற்றின்‌ 
இயல்பு 

அரசாங்கத்‌ தொன்னூல்‌ 
நிலையம்‌ 

அவத்தை ஐந்துக்குரிய 

கருவிகள்‌ 

அளவை இலக்கண அறிவு 

அளவைக்குப்‌ பிரமாண 
நூல்கள்‌ 

அனுப்ரேகைஷ பன்னிரண்டு 

ஆசனங்களின்‌ விளக்கம்‌ 

ஆசிரமம்‌ நான்கின்‌ 

எடுத்துக்காட்டு 

ஆற்றுப்படைப்‌ பிரபந்தம்‌ 

அன்மா மூவகை 

இரசவாத வித்தை 

இராமநாம செபம்‌ 

இராமானுச சித்தாந்தம்‌ 

இலக்கண நூல்கள்‌ 

உந்தி களிறு என்ற பாடல்‌ 

உயிர்‌ மூவகை 

உரைநூல்கள்‌ 

உலக்கைக்‌ கொழுந்து 

ஐக்கியவாத சைவம்‌ 


146 


113 


ஐந்தொழில்‌ 57 
இம்பெருங்காப்பியம்‌ 

என்ற வழக்கு 4 
ஒப்பாரி 315 
கஞ்சனூர்க்‌ கிழவி வரலாறு 304 
கலம்பக உறுப்புக்கள்‌ 26 
காதற்ற ஊசி 306 
காவிய இலக்கெம்‌ 38 
குறட்பா நூல்கள்‌ 298 
கூடுவிட்டுக்‌ கூடுபாய்தல்‌ 280 
கொடியேறத்‌ தடை 707 
கொலை மறுத்தல்‌ 249 
சண்பைத்‌ தலைவர்‌ 160 
சத்தி ஐவகை 7 
சத்திநிபாத வகை 103 
சத்தியோ நிர்வாணதீட்சை 706 
சந்தானகுரவர்‌ 88 
சமயகுரவர்‌ 760 
சமயாசாரியர்‌ நால்வர்‌ 285 
சமவசரண வருணனை 257 
சரணாகதி தத்துவம்‌ 221,243 
சரியை கிரியை யோகம்‌ 

ஞானம்‌ 291 
சாத்திரச்‌ சழக்கர்‌ 290 
சாதாக்கிய உரு ஐந்து 5 
சாதாக்கியம்‌ 57 
சித்தர்பாடல்‌ 275 
சித்தாந்த சாத்திரங்கள்‌ 

யாவை 101102 
சிவசமவாதி கூற்று 166 
சிவபிரான்‌ கொடுத்த சீட்டு 706 
சிவபிரான்‌ தன்மை Ey 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நூற்றாண்டு 


சிவவாக்கியார்‌ இருவர்‌ 283 
சிற்றம்பலநாடி பரம்பரை 141/147 
சீகாழி சிவராசதானி 150 
சீவசம்போதனை கூறும்‌ 
கதைகள்‌ ்‌ றல 
சீவன்‌ முத்தர்‌ நிலை 189 
சைவ இலக்கெம்‌ 28 
சைவசித்தாந்தக்‌ கருத்து 54 
சைவ சித்தாந்தம்‌ - வேதாந்தத்‌ 
தெளிவு 777 
சைவாதீனங்களின்‌ தோற்றம்‌ 89 
சைன நூல்கள்‌ 239 
சொல்லாட்சிகள்‌ 27 
- அஞ்சுவண்ணம்‌ 270 
-அவ்வை 295 
-உத்தரம்‌ 286 
-கப்பல்‌ 27 
-குலாமர்‌ 291 
-சத்திநிபாதம்‌ 103 
சலாம்‌ 75 
-இத்தர்‌ 276 
அல்கா 167 
“தம்பிரான்‌ 169 
“துரை 27 
-தேசிகன்‌ 221 
-நிகண்டு 72 
-பண்டார சந்நிதி 147 
பண்டாரம்‌ 747 
- பயல்‌ 27 
“பழுதை கட்டி 2 
-பிராசாதம்‌ 182 
-விரதும்‌ 255 
சோபான முறை 54 
தசக்கிரமம்‌ 183 
தசகாரியம்‌ 147,154 
தமிழில்‌ ஆகமம்‌ - திருமந்திரம்‌ 170 
தமிழில்‌ சாத்திரம்‌ 
-சிவஞானபோதம்‌ 198 
தமிழில்‌ வேதம்‌ 
-காரைக்காலம்மை- 


தேவாரம்‌ முதலியன 770 


திருநீறிட்டு அறித்தல்‌ 138,178 
திருமால்‌ வழிடாடு 21 
தென்கலை சித்தாந்தம்‌ 212 
தொகை வகை விரி 53 
தொண்ணூற்றாறு பிரபந்தம்‌ ௪7 
நமஎன்று போற்றுதல்‌ 55 
நவசக்திகள்‌ 55 
நவவித சம்பந்தம்‌ 229 
நாடோடிப்பாடல்‌ 262 
நால்வர்‌ நெறி 34 
நிகண்டு நூல்கள்‌ 7173 
நெல்லின்‌ முளைதவிடுயி 198 
பஞ்சமல தசகாரியம்‌ 199 
பஞ்சாக்கர தரிசனம்‌ 289 
பட்ட கட்டையிற்‌ பகற்‌ 

குருடன்‌ 96 
பட்டினத்தார்‌ பாடலின்‌ 

பொருள்‌ 316 
பட்டினத்தார்‌ பாடிய 

தலங்கள்‌ 316 
பதினெண்சித்தர்‌ 278 
பம்பையாறு மாறிச்‌ சென்றது 19 
பவ்விய ஜீவன்‌ 267 
பாட்டியல்‌ நூல்கள்‌ 68 
பாதிரி பன்னிருமலர்‌ பூத்தது 274 
பிரபந்த இலக்கியம்‌ 267 
பிராணாயாம வகை 259 
புராண இலக்கியம்‌ - 38 
பொதிகையும்‌ 

அகத்தியரும்‌ 186,242 
மண்தின்ற பாணம்‌ 25 
மணிப்பிரவாளம்‌ 39 
மர்க்கட நியாயம்‌ 222 
மரணம்‌ தவிர்க்க முடியாதது 258 
மரபு விளக்கம்‌ 67 
மாணாக்கர்‌ தன்மை டட 223 
மாதரைப்‌ பழித்தல்‌ 324 
மாயா வாதம்‌ 773 
மார்ஜால நியாயம்‌ 222 


முக்கோற்‌ பகவரை வினாதல்‌ 37 
மூகம்மதியர்‌ படையெடுப்பு 27,75 


147 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நூற்றாண்டு 


முப்பதவதரம்‌ 159 
முப்பொருள்கள்‌ 54 
முருக வழிபாடு 277 


முள்ளிச்‌ செடிக்குமூத்தி 707 
மெய்கண்ட சாத்திரங்களின்‌ 


காலமுறை 297 
மெய்கண்ட பரம்பரை 88 
மெய்ப்பொருள்‌ ஐந்து 784 
மோதக நைவேத்தியம்‌ . 303 
யோகாசன வகை 159 
ரேசக பூரக கும்பகம்‌ 277 
வடகலை வைணவம்‌ 212 
வழக்கு மூன்று 82 


விநாயகர்‌ அகவலின்‌ கருத்து 307 


விநாயகர்‌ அவ்வைக்கு 
அருள்‌ செய்தது 301 
விநாயகர்‌ அலயம்‌ 
வெளிப்பட்டது 22 


வில்லிபுத்தூரார்‌ காதறுத்தல்‌ 9 
வில்லிபுத்தூரர்தாயவழக்கு 6 
வீரசைவ சமயத்‌ தொடக்கம்‌ 259 


வென்ளைவேட்டி 93 
வேதாந்த நூல்‌ நடை 209 
வேப்பெண்ணெய்‌ 

படைத்த வரலாறு 136 
வைணவ நூல்கள்‌. 277 
வைத்திய நரல்‌ 282 


னஃ 


சிறப்புப்‌ பெயர்‌ அகராதி 


அகச்சந்தான குரவர்‌ 125 
அகச்சந்தானம்‌ 94 
அகச்‌ சமயம்‌ 113 
அகத்திணை - நூல்‌ 63 


அகத்தியப்பட்டர்‌ பாரதம்‌ 4 
அகத்தியர்‌ 

அகத்தியர்‌ திருவுள்ளக்கிடை 192 
அகத்தியர்‌ தேவாரத்‌ திரட்டு 113 


அகத்தியர்‌ பாட்டியல்‌ 66 
அகத்தியர்‌ வழிபாட்டியல்‌ 

மரபு 
அகநானூறு தல 
அகப்பேய்ச்‌ சித்தர்‌ 278 
அகப்பொருள்‌ விளக்கம்‌ 65 
அகோர சிவாசாரியார்‌ RA 
அங்கமாலை, திரு 261 
அச்சுவினி தேவதைகள்‌ 3 
அஞ்சுவண்ணத்தவன்‌ 270 
அட்சோப்பிய முனிவர்‌ 216 
அட்டாதச புராணம்‌ 38 
அட்டாதச ரகசியங்கள்‌ 227 
அடங்கன்‌ முறை 113 
அடியார்க்கு நல்லார்‌ 76 
அடைக்கலப்‌ பத்து 222 
அண்ணன்‌ - உடையவர்‌ 

மருமான்‌ 236 
அண்ணாமலை 2 
அணியியல்‌ - பாட்டியல்‌ நூல்‌ 68 
அத்திகிரி மகாத்மியம்‌ 222 
அத்தியூர்க் கோவை 249 
அதிகமான்‌ 296 
அதிகரண காராவவி 215 
அதிகன்‌ சீவலவன்‌ 64 
அதிகார சங்கிரகம்‌ 222 


அதிகை 41 


அந்தகக்‌ கவி வீரராகவர்‌ 4631 
. அப்பர்‌ 54,81 
அப்பா சாஸ்திரி, வீடூர்‌ 247 
அப்புள்ளார்‌ 213 
அபயப்‌ பிரதராசர்‌ 232 
அபிராமிஅந்தாதி 34 
அம்பர்‌. 7 
அம்பலநாதத்‌ தம்பிரான்‌, 
காவை ர்‌ 
அம்பலவாண நாவலர்‌ 109 
அம்பிகாபதி கோவை 266 
அம்மி - வடக்குத்‌ திருவீதிப்‌ 
பிள்ளையின்‌ தூய்‌ 230 
அம்ருதாஸ்வாதினி 22 
அமலனாதிபிரான்‌ 
வியாக்கியானம்‌ 219 
அமிர்தரஞ்சனி ன்‌ 
அமுதவாயர்‌ 86 
அயக்கிரீவ தோத்திரம்‌ 213 
அயக்கிரீவ மந்திரம்‌ 213 
அயக்கிரீவர்‌ 216 
ஆர்ச்சிராதி 229 
அர்த்தபஞ்சகம்‌ 222 
அரங்கநாத கவிராயர்‌ பாரதம்‌ 5 
அரங்கநாத முதலியார்‌, 
பூண்டி ட 
அபைபரமேசுவரன்‌ 251 
அருங்கலச்‌ செப்பு 24,55 
அருட்பா 188 
அருட்புலம்பல்‌ 323 
அருணகிரிநாதர்‌ 2,11/4,36,5359,75 
அருணந்தி சிவாசாரியர்‌ 89,94 
அருணை (அண்ணாமலை) 32 
அருவந்தை 31 
அருள்‌ நமசிவாயர்‌ 90,97 


19 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 74ஆம்‌ நூற்றாண்டு 


அருளிச்‌ செயல்‌ ரகசியம்‌ 229 


அரையர்‌ கோவை 63 
அவ்வை 295 
அவ்வை கதை 298 
அவ்வை குறள்‌ 296,298 
அவிநயம்‌ 0 
அவிநதயனார்‌ கலாவியல்‌ 6௪ 
அவிரோதிநாதர்‌ 242 
அவிரோதியாழ்வார்‌ 242 
அழகிய கூத்தர்‌ 133 


அழகிய சிற்றம்பல தேகிகர்‌ 340 
அழகிய மணவாளப்‌ பெருமாள்‌ 


நாயனார்‌ 272 
அழகுணிச்‌ சித்தர்‌ 279 
அறநெறிச்சாரம்‌ 24,55 
அறிவானந்த சித்தியார்‌ 146 
அனந்த சூரி 272 
அனந்தன்‌ - ஒரு புலவன்‌ சீ 
அனபாயச்‌ சோழர்‌ 97 
அனவரத விநாயகம்‌ பின்னை 107 
அனாதிநாதர்‌ 278 
அனுபூதி விளக்கம்‌ 147 
அனுராதபுரம்‌ 327 
ஆகார நியமம்‌ 219 
ஆங்கூர்‌ 2 
ஆசாரிய ஹிருதயம்‌ 231 
அசிரிய நிகண்டு 73 
ஆடுதுறை 17 
ஆண்டாள்‌ 216 
ஆண்டான்‌ பிள்ளை 6 
ஆண்டியப்பப்புலவர்‌ 73 
ஆத்திசூடி. 188 
ஆத்திசூடித்‌ திறவுகோல்‌ 188 
ஆதிஉலா 22 
அதிநாதர்‌ 278 
ஆதிநாதர்‌ ன்னும்‌ தமிழ்‌ 239 
ஆதிபகவன்‌ கதை 295 
ஆமாத்தூர்‌ 78 
ஆமாத்தூர்க்‌ கலம்பகம்‌ 18,26 
ஆரூர்‌ 32 
ஆரூர்ப்‌ புராணம்‌, திரு 93 
ஆலந்துறை 7 
ஆவுடையப்பர்‌ 9 
ஆறுமுக நாவலர்‌ 188 


150 


ஆன்மலிங்க மாலை 93 
ஆனைக்கா, திரு 25 
இடைக்காட்டுச்‌ சித்தர்‌ 278 
இந்திர காளியம்‌ 


இந்திர காளிய மரபு 67 
இந்திர காளியார்‌ 68 
இம்முடிக்‌ காங்கேயர்‌ 76 
இம்முடிச்‌ சோழன்‌ 76 


இரங்கல்‌ - மூன்று. செல்‌ காலம்‌ 
நிகழ்‌ காலம்‌, எதிர்காலம்‌ 141 


இரட்டைப்‌ புலவர்‌ 11417 
இரணியவன்மன்‌ 176 
இராச நாராயணச்‌ 
சம்புவராயன்‌ 14,23 
இராசபவித்திரப்‌ 
பல்லவதரையன்‌ 50 
'இராசராச சோழன்‌ 11 52,64 


இராசேந்திர சிங்கநல்லுயர்‌ 263 
இராம காதைத்‌ திருப்புகழ்‌ ச 


இராமதேவர்‌ 280 
இராமலிங்க சுவாமி 153 
இராமலிங்கத்‌ தம்பிறான்‌' 77 
இராமலிங்கையர்‌, 
யாழ்ப்பாணம்‌ 327 
இராமாயணம்‌ 59 
இராமானுச பாடியம்‌ 234 
இராமானுசர்‌ 272 
இருசப்பன்‌ 247 
இருபா இருபது 90 
இலக்கண கொத்து 133 
இலக்கண விளக்கம்‌ 262 
இளங்காரி குடி 208 
இளஞ்சூரியர்‌ 7 
இளம்பூரணர்‌ 78 
இறையனார்‌ அகப்பொருள்‌ 
விளக்கம்‌ ர. 
இறையனார்‌ களவியல்‌ ர 
இறைவனூற்‌ பயன்‌ 299 
இன்னிசைமாலை & 
இன்னிலை 282 
ஈசான சிவன்‌ துகளறு போத 
உரை 141 
ஈழமடி ப்படுத்த 
தாடையாழ்வார்‌ 249 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நூற்றாண்டு 


உஞ்சேனை மாகாளம்‌ 309 
உடற்கூற்று வண்ணம்‌ 323 
உண்மை நெறி விளக்கம்‌ 90,113 
உண்மை விளக்கம்‌ 89102 
உத்தரகோச மங்கைப்‌ 

பூராணம்‌ 93 
உதயன குமார காவியம்‌ 239 
"உந்தி களிறு” 48 
உப்பை 295 
உபதேச காண்டம்‌ 39,59 
உபதேச ரத்தின மாலை 233 
உபய வேதாந்தசாரியர்‌ 227 
உபாகமம்‌ 186 


உமாபதி சிவாசாரியர்‌ 88,89,94119 
உமாபதி சிவாசாரியார்‌ நூல்கள்‌ 109 
உமாபதி சிவாசாரிய விசயம்‌ 113 


உரிச்சொல்‌ ளெவி 72 
உரிச்சொல்‌ நிகண்டு 60,71 
உரிச்சொற்பனுவல்‌ 72,75 
உரூப சொரூப அகவல்‌ 183 
உரைநடை நூல்‌ 145 
உரோம முனி 278 
உரோம ரிஷி 280 
உலகளந்த சோழ நல்லூர்‌ 263 
உலகாயதும்‌ 285 
உலாப்புறம்‌, திரு. & 
உறுவை 295 
எட்டுத்தொகை 82 
எண்பெருந்தொகை 27 
எழுகூற்றிருக்கை 261 
ஏகாம்பரநாதர்‌ உலா 27 
ஏகாம்பரநாதர்‌ வண்ணம்‌ 27 
ஏனாதிச்‌ சித்தர்‌ 279 
ஐங்குறு நூறு & 
ஐஞ்சிறு காப்பியம்‌ 259 
ஐந்திணை - நூல்‌ 63 

ஓயாற்‌, அப்புராணம்‌, திரு. 23 
ஒட்டக்கூத்தர்‌ 28775 
ஓப்பிலாமணி தேசிகர்‌ 323 
ஒப்பிலாமணிப்‌ புலவர்‌ 327 
ஒருபாவுண்மை உபதேசவுரை 169 

ஒழிவில்‌ ஒடுக்கம்‌ 92 
ஒற்றியூர்‌ 311 


ஒற்றியூர்ப்புராணம்‌, திரு. 93 


ஓபளநாதன்‌ 2335 
ஒளத்திரி தீட்சை 194 
ஒளவையார்‌ 295 
கங்கன்‌ 79 
கங்கை மெய்கண்டார்‌ 95 
கச்சி உலா 54 
கச்சிக்‌ கலம்பகம்‌ 33 
கச்சித்‌ திருவகவல்‌ 372 
கச்சியப்ப கவொசாரியர்‌ 39,59 
கச்சியப்ப பெளராணிகர்‌ 52 
கஞ்சனூர்‌ 304 
கடகண்டு & 
கடவுள்‌ மாமுனிவர்‌ ௮ 
கடுவெளிச்‌ சித்தர்‌ 279 
கடேந்திர நாதர்‌ 278 
கண்டன்‌ பூபாலதீபன்‌ of 
கண்ட னலங்காரம்‌ 63 
கண்ணப்பர்‌ - காஞ்சி 97 
கண்ணிநுண்‌ றுத்தாம்பு 231 
கண்ணுடைய வன்ளல்‌ 28,92 
கண்ணுடைய 

வள்ளலாதீனம்‌ 93 
கணதரர்‌ 260 
கந்த காலோத்தரம்‌ 201 
கந்த சாமிக்‌ கவிராயார்‌ 326 
கந்தப்‌ பிள்ளை 161 
கந்தபுராணக்கதை 22 
கந்தபுராணக்‌ கீர்த்தனை 45 
கந்தபுராணச்‌ சுருக்கம்‌ 46 
கந்தபுராணத்தின்‌ காலம்‌ 47,52 
கந்தபுராண நூற்‌ சிறப்பு 45 
கந்தபுராணம்‌ ர்‌ 
கந்தரந்தாதி உரை 74 


கந்தாடைத்‌ தோழப்பர்‌ 
இலக்குமணாசாரியர்‌ 219 


கந்தியார்‌ 248 
கப்பலூர்‌ 2 
கப்பற்‌ கோவை 263 
கபர்த்திகாரிகை 47 
கபிலர்‌ கதை 295 
கபிலரகவல்‌ 268 
கம்பர்‌ 6,49 
கம்பராமாயணம்‌ 373,45,50 
கம்பளிச்‌ சித்தர்‌ 278 


151 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நூற்றாண்டு 


கமலபவர்‌ 259 
கமல முனி 278 
கயாதர நிகண்டு 61,71 
கயாதரர்‌ 77 
கயிலாயநாத சித்தர்‌ 278 
கயிலாயம்‌ 304 
கருட தண்டகம்‌ 216 
கருடபஞ்சாசத்து 273 
கருடாழ்வார்‌ உபதேசம்‌ 213 
கருமாணிக்கன்‌ 28 
கருமாணிக்கன்‌ 

கப்பற்‌ கோவை 262 
கருவூர்ச்சித்தர்‌ 278 
கருவூரார்‌ 280 
கருவூரார்‌ பூசை 282 
கல்லாடம்‌ 
கல்லாடர்‌ 68,78 
கல்லாடனார்‌ கலாவியல்‌ 58 
கலாவியல்‌ 68 
கலித்துறைப்‌ பாட்டியல்‌ 6 
கலித்தொகை 62.82 
கலைக்கோட்டுத்‌ தண்டு 72 
கவிதார்க்கி சிம்மம்‌ 212 
களந்தை 327 
களவியல்‌ [2 
களவியலுரையாசிரியர்‌ & 
களவியற்‌ காரிகை 60,67,66 
கற்பக விநாயகர்‌ 27 
கன்னட சீவசம்போதனை 260 
கன்னட ராமாயணம்‌ 240 
கன்னிவன நாதர்‌ 323 
கன்னிவன புராணம்‌ 38 
கனகசபா நாதன்‌ உலா 133 
கனகசபாபதி தேசிகர்‌ 133 
கனகதாரா ஸ்தவம்‌ 218 
கஜசாத்திரம்‌ 86 
காகபுசுண்டர்‌ 278 
காங்கேயர்‌ 77 
காங்கேயன்‌ 73 
காங்கேயன்‌ 

நாலாயிரக்‌ கோவை 76 
காசி 32 
காசிமடம்‌ 188 
காஞ்சி 77 


152 


காஞ்சி சிணாலயம்‌ 
காஞ்சிப்‌ புராணம்‌ 
காஞ்சிபுரம்‌ 
காடுவெட்டி ஐயன்‌ 
காமிகாகமம்‌ 
காயல்பட்டினம்‌ 
காரைக்காலம்மை 
காவனூர்‌ 
காவித்தண்டலம்‌ 
காவிய காலம்‌ 
காவிரி 
காவிரிப்பூம்பட்டினம்‌ 
காவை அம்பலநாதத்‌ 
தம்பிரான்‌ 


164 


காழிக்கங்கை மெய்கண்டார்‌ 99 


காழித்தாண்ட வாயர்‌ 


70 


காளத்தியப்ப சிவாசாரியர்‌ 172. 
காளத்தியப்பர்‌- வள்ளல்‌ 772 
காளமேகப்‌ புலவர்‌ 232,36 
காளமேகம்‌ 59 
காளிங்கராயர்‌ 263. 
காளைச்‌ சித்தர்‌ 279 
கிருட்டினமிச்சிரர்‌ 216 
கிருஷ்ண தேவராயர்‌ 73 
கிருஷ்ணமாசாரியர்‌ 233 
கிளவித்தெனிவு 63 
கிளவிமாலை 63 
கிளவி விளக்கம்‌ 63 
கீதார்த்த சங்கிரகம்‌ 223 
தை [2] 
கீதை உபதேசம்‌ 704 
குடந்தை 64 
குடந்தையந்தாதி 64 
குண்டலகேசி 249 
குண்டலினியோகம்‌ 323 
குதம்பைச்‌ கத்தர்‌ 275 
குமணன்‌ 326 
குமரகுருபரர்‌ 27,75,94 
குமார சுவாமிப்‌ புலவர்‌ 77 
குருஞான சம்பந்தர்‌ 93 
குருபரம்பரை 

- பன்னீராயிரப்படி. 329 


குருபரம்பரை மூவாயிரப்‌ படி. 224 
குருபரம்பரை - வைணவம்‌ 227 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 74ஆம்‌ நூற்றாண்டு 


குருமுனி 188 
குருமொழி- சைவ நூல்‌ 784 
குலசேகர பாண்டியன்‌ 266 


குலோத்துங்க சோழன்‌ 1 52 
குலோத்துங்க சோழன்‌ ம 50,87 
குலோத்துங்க சோழன்‌ 111 76 


குலோத்துங்க சோழன்‌ 

கோவை 266 
குற்றாலப்‌ புராணம்‌ 39 
குறன்‌ 6278 
குறுந்தொகை 62,82 
குறுமுனியடிகள்‌ 9 
குஜிலிப்‌ பதிப்பு 282 
கூர்மமுனி 278 
கூரகுலோத்தமதாசர்‌ 227 
சூவராயன்‌ 35 
கூன்கண்ணர்‌ 278 
கொங்கணர்‌ 278 
கொங்குநாடு 76 
கொங்கு மண்டல சதகம்‌ 75 
கொடிக்கவி 9070770912 
கொற்றவன்‌ குடி 106 
கொற்றவன்‌ கூடி ப்புறாணம்‌ 109 
கோமா சுவர ஐயர்‌ 45 
கோதா ஷஷ்டி 216 
கோபால விம்சதி 213 
கோயில்‌ அண்ணன்‌ 227 
கோயில்‌ திருவகவல்‌ 304 
கோயில்‌ நான்மணிமாலை 304 
கோமிலந்தாதி 43 
கோயிற்புராணம்‌ 27,2976 
கோரக்க நாதர்‌ 278 
கோவைக்கெொத்து . 262 
கோவையார்‌, திரு 62 
கோனேரியப்ப நாவலர்‌ 58 
கெளதம்‌ கணதர சுவாமி 25] 
கெளதமர்‌ 160 
கெளரி மாயூரம்‌ 19 
சக்கரவர்த்தி நயினார்‌ 247 
சகத்ச சித்தர்‌ 278 
சங்க காலம்‌ 266 
சங்கப்புலவர்‌ 297 
சங்க பாலன்‌ என்னும்‌ பாம்பு 276 
சங்கர சங்கிதை 39 


சங்கர நமசிவாயப்‌ புலவர்‌ 73,79 


சங்கர நாரணர்‌ 266 
சங்கர பாடியம்‌ 234 
சங்கராசாரியர்‌ 108 
சங்கற்ப சூரியோதயம்‌ 216 
சங்கற்ப நிராகரணம்‌ 88,100 
சட்டைநாத வள்ளல்‌ 22 
சட்டை முனி 278 
சடகோபதாசர்‌ 236 
சடபரதர்‌ 322 
சடாதாரரச்‌ சித்தர்‌ 379 
சடையப்ப வள்ளல்‌ 3 
சண்டேசர்‌ 104 
சண்டேசர்‌ - சித்தூர்‌ 278 
சண்முக சுந்தர முதலியார்‌ 
கொன்றை மாநகரம்‌ 709 
சண்முகம்‌ பிள்ளை 143 
சத்தியஞான தரிசனிகள்‌ 2 
சத்திய ஞான பண்டாரம்‌ 
பின்ளைத்‌ தமிழ்‌ 320 
சத்திய ஞானி 97 
சத்திய நாதர்‌ 278 
சத்தியமங்கலம்‌ 277 
சததூஷ்ணி 215 
சதமணிக்‌ கோவை 2 
௪தமணி மாலை 104 
சதரத்ன உல்லேகினி 779 
சதரஜ்ன சங்கிரகம்‌ 104 
சதாசிவ பண்டாரத்தார்‌ 50 
சதாசிவப்‌ பிள்ளை 
-யாழ்ப்பாணம்‌ 77 
சதாசிவ ரூபம்‌ 92 
சதோகநாதர்‌ 278 
சந்தான அகவல்‌ 176 
சந்தான தீபிகை 327 
சத்தானாசாரிய ன்‌ 
சங்கிரகம்‌ 9 
சநீதிரசேகர தேசிகர்‌ 132 
சந்திரசேகர கவிராச பண்டிதர்‌ 70 
சந்திராபரணம்‌ 6 
சப்த. கரதை 235 
சம்பந்த சரணாலயர்‌ 46,70,91 
சம்பந்தநாதன்‌ 7A 
சம்பந்த பண்டாரம்‌ 29 


159 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நூற்றாண்டு 


சம்பந்த முனிவர்‌ 29,6954 
சம்பந்த முனிவர்‌ மாணாக்கர்‌ ௪ 
சம்பந்தர்‌ 5450,57,22 
சமண சாம்ராஜ்யம்‌ 229 
சம்பந்தர்‌, மருதச்‌. 97 
சம்பந்தாண்டான்‌ 23 
சம்பிரதாய தீபம்‌ 774 
சம்பு குலக்காடவராயன்‌ 23 
சம்புவராயன்‌ 30 
சமயதிவாகர விருத்தி 246 
சமயாசாரம்‌ 247 
சமயாசாரியர்‌ நால்வர்‌ 53 
சயந்தி மலை 246 
சர்வ ஞானோத்தர 

ஞானபாதக்‌ கருத்து 201 
சர்வஞானோத்தரம்‌ 204 
சர்வஞானோத்தரம்‌ 

வடமொழி 204 
சர்வஞானோத்தர விருத்தி 176 
சர்வதந்திர கதந்திரர்‌ 215 
சர்வாகமம்‌ 205 
சர்வார்த்த சித்தி 243 
சரசோதி மாலை 237 
சரபோசி மன்னன்‌ 282 
சரம சுலோகச்‌ கருக்கு 222 
சனகர்‌ 278 
சனந்தனர்‌ 278 
சனற்குமாரர்‌ 279 
சனாதனர்‌ 279 
சனியூர்‌ 2 
சாகல்லிய மல்லன்‌ 224 
சாந்தி புராணம்‌ 38 
சாந்தீசுவர புராணம்‌ 260 
சாமிநாத தேசிகர்‌, ஆரூர்‌ 740 
சாமிநாதையர்‌, எஸ்‌. 233 
சாமிநாதையர்‌, டாக்டர்‌ 63,79 
சாமுண்டி தேவ நாயகர்‌ 78 
சாரசங்கிரகம்‌ 229 
சாளுவார்‌ - கன்னடப்புலவர்‌ 260 
சிங்காரத்‌ தோப்பு 95 
சித்தர்கள்‌ 275,276 
சித்தர்காடு 137 
சித்தர்‌ சிவப்பிரகாசர்‌ 20 
சித்தர்‌ ஞானக்‌ கோவை 276 


154 


சத்தராரூடம்‌ ss 
சித்தாந்த அஷ்டகம்‌ 154 
சித்தாந்த சாத்திரம்‌ 58 
சித்தாந்த சாரம்‌ நிர 
சித்தாந்த சாராவலி 208 
சித்தாந்த ஞானபோதம்‌ 704 
சித்தாந்தம்‌ - பத்திரிகை 101 
சித்தாந்த மரபு கண்டன 
கண்டனம்‌ 196 
சித்தாந்த மரபு கண்டனம்‌ 123 
சித்தாந்த ரத்னம்‌ 204 
சித்தியார்‌ 93 
சித்தியார்‌ பரபக்க உரை 93 


சித்தி விநாயகர்‌, மதுரை 206 
சிதம்பர சுவாமி, திருப்போரூர்‌ 92 
சதெம்பரநாத முதலியார்‌ டிகே.76 
சிதம்பரநாத முனிவர்‌ உரை 111 


சிதம்பரப்‌ பாட்டியல்‌ 67,68 
சிதம்பரம்‌ 77 
சிதம்பர முனிவர்‌ 79 
சிந்தனை உரை 777 
சிந்தாமணி 13,48,86 
சிராமலையந்தாதி 266 
சிரேணிக மன்னன்‌ 251 
சிலப்பதிகாரம்‌ 76,78 
சிவக்கொழுந்து தேசிகர்‌ 282 
கிவசருமர்‌ 306 
சிவஞான சித்தியார்‌ 89 
சிவஞான சித்தியார்‌ 

பரபக்கம்‌ சுபக்கம்‌ 206 
சிவஞான கவாமி 90 
சிவஞான பாடியம்‌ 98 
கவெஞான போதம்‌ 58,102 
சிவஞான வன்ளல்‌ 92,202 
சிவந்தெழுந்த பல்லவன்‌ உலா 67 
கிவதெறிப்‌ பிரகாசம்‌ 115 
சிவநேசர்‌ 308 
சிவப்பிரகாச உரை 77 
சிவப்பிரகாசக்‌ கொளு 275 
சிவப்பிரகாசத்‌ தம்பிரான்‌ 15 
சிவப்பிரகாச பண்டிதர்‌ 328 
சிவப்பிரகாசம்‌ 71,75 
சிவப்பிரகாசர்‌, சித்தர்‌ 226 


சிவப்பிரகாசர்‌, துறையூர்‌ 94 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நூற்றாண்டு 


சிவப்பிரகாசர்‌, 
துறைமங்கலம்‌ 720 
சிவப்பிரகாசர்‌ மதுரை 7175 
சிவபரம்‌ 157 
சிவபுராணத்‌ தகவல்‌ 288 
சிவபூசையகவல்‌ 93 
அவயோகமாமுனி 278 
சிவாகசியம்‌ 326 
கிவவாக்கிய தேவர்‌ 284 
சிவவாக்கிய தேவர்‌ 
திருமொழி 288 
சிவவாக்கியம்‌ 283 
சிவவாக்கியர்‌ 283 
சிவவாக்கியர நாடி பரீட்சை 293 
சிவஸ்தல சிவநாம 
சத்திநாமக்கலி வெண்பா 112 
சிவன்‌ பிள்ளை 77,328 
சிவாக்கிர பாடியம்‌ 95 
சிவாக்கிர யோகி 95 
சிவாக்செயோகி பரம்பரை 202 
சிவார்ச்சனா போதம்‌ 124 
சிவாலய முனிவர்‌ 97 
சிவானந்த திக்ஷிதர்‌ 109 
சிவானந்த போத சாரம்‌ 142 
சிவானந்த மாலை 9 
சிவானந்த முனிவர்‌ 714 
சிற்பார்த்த சாரம்‌ 221 
சிற்றட்டகம்‌ 63 
சிற்றம்பல நாடி 28,29,70 


சிற்றம்பல நாடி கட்டளை 145 
சிற்றம்பல நாடி. கலித்துறை 145 
சிற்றம்பல நாடி. கோயில்‌ 150 


சிற்றம்பல நாடி ப 
சாத்திரக்‌ கொத்து 747 
சிற்றம்பலநாடி சிலை 150 


சிற்றம்பல நாடி தாலாட்டு747,174 
சிற்றம்பல நாடி பண்டாரம்‌ 134 
சிற்றம்பல நாடி பரம்பரை14114/ 


சிற்றம்பல நாடி மாலை 173 
சிற்றம்பல நாடி வெண்டா147173 
சிறுநல்லூர்‌ 234 
சிறுபஞ்சமூலம்‌ 748 
சிற்றைக்கதிபதி 146 


சின்னப்பூ 262 


சினேந்திரமாலை 86 
சீகாளத்திபுராணம்‌ 39 
சதக்காதி 270 
சீயகங்கன்‌ 252 


ஒரங்கநாச்கயொர்‌ சந்நிதி 221 
சீரங்கநாச்சியார்‌ - பிள்ளை 
லோகாசாரியரின்‌ தாய்‌ 230 


ரானை 135 
சீவகசிந்தாமணி 82 
சீவச்ம்போதனை 250 
சீவாக்கர்‌ 288 
சுகர்‌ 322 
சுந்தரமூர்த்தி நாயனார்‌ 53 
சுந்தரானந்துர்‌ 278 
சுப்பிரமணிய பிள்ளை, கா. 330 
சுப்பிரமணியர்‌ - சித்தார்‌ 278 
சுயம்பிரகாசவள்ளல்‌ 22 
சுருதப்பிரகாசப்பட்டர்‌ 270 
சுருதப்பிரகாசிகை 270 
சுவாமிநாததேசிகர்‌ 96 
சுவாமிநாததேசிகர்‌ 
-ஈசானயமடம்‌ 133 
சுவாயம்புவ ஆகமம்‌ 19 
சுஜாதை 258 
சூடாமணி நிகண்டு 73,239 
சூதசங்கிதை 270 
குரியனார்‌ கோவிலாதனம்‌ 94,202 
சூரியானந்தர்‌ 278 
சூளாமணி 239 
செங்குந்தர்‌ பிரபந்தத்திரட்டு 57 
செங்குந்தர்‌ புராணம்‌ 151 
செங்குன்றூர்‌ 23 


செங்கோன்றரைச்‌ செலவு 282 
செந்தமிழ்ச்செல்விபத்திரிகை 179 


செந்தமிழ்ப்பத்திரிகை 157 
செந்திநாதையர்‌ 179 
செப்பறை 132 

உலா 133 
செப்பறை மடம்‌ ௯ 
செப்பேச புராணம்‌ 93 
செய்யுள்‌ வகைமை 68 
செல்வகேசவராய முதலியார்‌ 50 
சென்னகேசவனலு நாயுடு 70 
சேக்கிழார்‌ 38,40 


155 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 74ஆம்‌ நூற்றாண்டு 


சேக்கிழார்‌ புராணம்‌ 770 
சேதுபுராணம்‌ 39 
சேந்தன்‌, அம்பர்‌ 71 
சேந்தன்‌ திவாகரம்‌ 7 
சேந்தனார்‌ 306 
சேயூர்முருசன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 46 
சேர சோழ பாண்டியர்‌ 71 
சேரமான்‌ பெருமான்‌ 301 
சேனாவரையர்‌ 78 
சேஷைேயங்கார்‌ 260 
சைலேசர்‌ 236 
சைவசமயநெறி 299 


சைவசித்தாந்த பரம்பரை 94 
சைவசித்தாந்த மகாசமாஜம்‌ 109 
சைனசித்தாந்த நூல்நிலையம்‌ 260 


சைன தீர்த்தங்கரர்‌ 38 
சைன நூல்கள்‌ 38 
சைனநூல்கள்‌ - வடமொழி 246 
சைனராமாயணம்‌ 240 
சொட்டைமணவாளர்‌ 233 
சொர்க்கபுர ஆதனம்‌ 94 
கோட சலாப்‌ பிராசாதம்‌ 182 
சோதிடக்குடி 227 
சோபனார்யா 724 
சோமசம்பு 123,195 
சோமசுந்தரக்கடவுன்‌ 
திருவிளையாடல்‌ 276 
சோமசுந்தரதேசிகர்‌ (27 
சோழசிங்கபுரம்‌ 214 
சோழர்‌ வரலாறு 330 
ஞான அந்தியேட்டி 124 
ஞான உலா 22 
ஞானகலையக்மை 308 
ஞானக்குறன்‌ 296 
ஞானக்கூத்தர்‌ 93 
ஞானசரிதம்‌ 123 
ஞானசாத்திரபஞ்சகம்‌ 123 
ஞானசிவாசாரியர்‌ 123 
ஞானதிக்கை 101 
ஞானதீக்கைத்‌ திருவிருத்தம்‌ 98 
ஞானதீட்சாவிதி 123 
ஞானப்பஃ்றொடை 145 
ஞானப்பிரகாசர்‌, கமலை 92 


ஞானப்பிரகாசர்‌, களத்தை 97 


156 


ஞானப்பிரகாசர்‌, காஞ்சி a 
ஞானப்பிரகாசர்‌ சங்கர்ப 
நிராகரண உரை 98 


ஞானப்பிரகாசர்‌, சிவபுரம்‌ 22 

ஞானப்பிரகாசர்‌, சேய்ஞலூர்‌ 
நவினால்‌ மழுவெடுத்த 151 

ஞானப்பிரகாசர்‌, திருவாரூர்‌ 


செட்டித்தெரு பமுதைகட்டி 93 
ஞானப்பிரகாசர்‌, 

திருவொற்றியூர்‌ 93 
ஞானப்பிரகாசர்‌ மடம்‌ 97 
ஞானப்பிரகாசர்‌, மதுரை El 
ஞானபூசாகரணம்‌ ns 
ஞானபூசாவிதி 124,126 
ஞானபூசைத்திருவிருத்தம்‌ 20 
ஞானவரோதயர்‌ 58 
ஞானவெட்டி 280 
ஞானாமிர்தம்‌ 28 
ஞானார்ணவம்‌ 233 
ஞானாவரணவிளக்கம்‌ 724 
ஞானோத்தராகமம்‌ 204 
தக்கயாகப்பரணி 78 
தசகாரியக்கட்டளை 784 
தசகாரியம்‌ 753 
தசக்கிரமம்‌ 199 
தஞ்சை 44 
தஞ்சை சரசுவதி மகால்‌ 270 
தஞ்சைவாணன்‌ கோவை 264 
கண்ட பாணிகுவாமி 139 
தண்டியலங்காரம்‌ 77 
தணிகைப்புராணம்‌ 39 
தத்துவசரிதை 758 
குத்துவசேகரம்‌ 229 
தத்துவத்ரயம்‌ 229 
தத்துவதீபம்‌ 233 
தத்துவறாதர்‌, காழி 90,736 
தத்துவநிரூபணம்‌ 233 
தத்துவப்பிரகாச உரை 161 
தத்துவப்பிரகாசம்‌ 156 


தத்துவப்பிரகாசர்‌, காழி 2 
தத்துவப்பிரகாசர்‌, சிவபுரம்‌ 92 


தத்துவப்பிரகாசன்‌ 158 
தத்துவபூஷணம்‌ 233 
தத்துவராயர்‌ 169 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 74ஆம்‌ நூற்றாண்டு 


தத்துவராயா்‌ பாடுதுறை 200 


தத்துவவிவேகம்‌ 229 
தத்துவவிளக்கம்‌ 70,91166 
ததீசிப்புராணம்‌ 343 
ததீசிமுனிவர்‌ 160 
தம்பை 327 
தமிழ்க்கவிப்பிரபந்தம்‌ 233 
தமிழ்நாவலர்‌ சரிதை 52 
தமிழ்நெறி விளக்கம்‌ 63 
தயாசதகம்‌ 214 
தருமபுர ஆதனம்‌ 99,9448 
தருமமூனி அ 
தலபுராணம்‌ . 38 
தலைமன்னார்‌ 294 
தவப்பிரகாசத்தம்பிரான்‌ 77: 
தனிச்சரமம்‌ 229 
தனிச்செய்யுள்‌ சிந்தாமணி 34 
தனித்துவயம்‌ 229 
தனிப்பாடல்‌ 267 
தனிப்பாடல்திரட்டு 262 
தனிப்பிரணவம்‌ 222 
தாடையாழ்வார்‌ 249 
தாயுமானவர்‌ 279,284 
திகட சக்கரம்‌ 52,59 
திங்களூர்‌ 64 
திணைமொழி 63 
தியாகேசர்‌ பஞ்சரத்தினம்‌ 25 
திருஎம்பாவை சைனம்‌ 245 
திராவிட மாபாடியம்‌ 142 
திரிபதார்த்த ரூபாதி 

தகாரிய அகவல்‌ 184 
திருக்கலம்பகம்‌ 239 
திருக்கமுமல 

மும்மணிக்கோவை 304 
திருக்களாஞ்சேரி 95 
திருக்களிற்றுப்படியார்‌ 109 
திருக்கானை 74 
திருக்கோவலூர்‌ 263 
திருச்சிற்றம்பலம்‌ % 
திருச்சின்னமாலை 223 
திருச்செந்தூர்‌ அகவல்‌ nid 
திருத்தக்கதேவர்‌ ௮ 
இருத்தொண்ட த்தொகை 53 
திருத்தொண்டர்‌ 


திருறநாமக்கோவை 719 
திருத்தொண்டர்‌ திருவந்தாதி 53 
திருத்தொண்டர்‌ புராணசாரம்‌ 117 
திருத்தொண்டர்‌ புராணம்‌ 38,53 


திருநீற்றுச்‌ சோழர்‌ 1/6 
திருநூற்றந்தாதி 239 
திருநெல்வேலி 732 
திருநெறிவிளக்கம்‌ 778 
திருப்பருத்திக்குன்றம்‌ 246 
திருப்பல்லாண்டு 211 
திருப்பனந்தாள்‌ காசிமடம்‌ 94 
திருப்பாணாழ்வார்‌ 225 
திருப்பாதிரிப்புலியூர்‌ 213 


திருப்பாவை அறாயிரப்படி 231 
திருப்பிரவாசிரியர்‌ - தூக்கியல்‌ 68 


திரு ப்புகழ்‌ 30,75 
திருப்புலம்பல்‌ 323 
திருப்புன்மூ, றுவல்‌ 747 
திருமங்கை - தேசிகர்‌ மனைவி 213 
திருமங்கையாழ்வார்‌ 2 
திருமந்திரச்சுருக்கு 223 
திருமந்திரம்‌ 54 
இருமழிசையாழ்வார்‌ 285 
இருமலையாழ்வான்‌ 236 
திருமுறைகண்டபுராணம்‌ 117 
திருமுறைகள்‌ க்‌ 
திருமுறைத்திரட்டு 101 
திருமுனைப்பாடி நாடு 2 
திருமூலர்‌ 2 
திருமூலர்ஞானம்‌ 282 
திருமூலர்மாலை 268° 
திருமெய்ஞ்ஞானப்பயன்‌ 229 
இருவகந்திரபுரம்‌ 23 
திருவண்ணாமலை 138 
திருவந்தாதி 237 
திருவரங்கம்‌ 32 
திருவருட்பயன்‌ 30 
திருவருட்பயன்‌ 

உதாரணக்‌ கலித்தோகை 7185 
திருவருட்பயன்‌ உரை 93 
திருவள்ளுவர்‌ க 
திருவள்ளுவர்‌ ஞானம்‌ 280 
திருவனந்தபுரம்‌ 235 


திருவாசக அனுபூதி உரை 777 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நூற்றாண்டு 


திருவாசகத்‌ திரு உள்ளக்கிடை 787 


திருவாசகம்‌ 54 
திருவாமாத்தூர்‌ 273 
திருவாய்மொழி 227 
திருவாய்மொழிக்கு சங்கதி 233 
திருவாய்மொழி 

பன்னீராயிரப்படி 233 
திருவாய்மொழிப்‌ பிள்ளை 227 
திருவாய்மொழி 

வியாக்கியானம்‌ 219 
திருவாவடுதுறை ஆதனம்‌ 89,93,98 
திருவிசைப்பா 770,207 
திருவிடைமருதூர்‌ 309 
திருவிடைமருதூர்‌ 

மும்மணிக்கோவை 62,63 


திருவிளையாடற்புராணம்‌ 29 
திருவெண்காட்ட டிகள்‌ சரிதம்‌ 305 


திருவெண்காடு 308 
வெண்ணெய்‌ நல்லூர்‌ 307 
திருவேகம்பமுடையார்‌ 
திருவந்தாதி 305 
திருவேங்கடநாதர்‌,மாதை 200 
திருவேங்கடேசன்‌ 23 
திருவையாறு 133 
திருவோலக்கப்பாட்டு 223 
தில்லை 273 
தில்லைச்‌ கலம்பகம்‌ 20,26,29,33 
தில்லைநகர்‌ 64 
தில்லையந்தாதி 63 
தில்லை வாழ்‌ அந்தணர்‌ 96 
திவ்வியப்பிரபந்தம்‌ 21 
திவாகரம்‌ 63,72 
திவாகர்‌ 72 
தீபங்குடி 246 
தீப்ப்பிரகாசினை 233 
தர்த்தப்பிள்ளை 220 
தீத்தூண்ட தானபுரம்‌ 246 
துகளறு போதம்‌ டப்‌ 
துருவாசமுனிவா்‌ 760 
துரைசாமி ஐயர்‌, வே 63 
துவரங்குறிச்சி 263 
துவயச்சுருக்கு 222 
துழாவூர்‌ ஆதீனம்‌ 89,93 
துளுவநாடு 318 


158 


துறையூராதீனம்‌ 340 
தூப்புல்‌ 213 
தூப்புல்‌ பிள்ளை 225 
தெய்வசிகாமணிக்‌ கவுண்டர்‌, 
வேரா. நிர 
தெய்வச்சிலையார்‌ 78 
தெய்வீகஉலா 22 
தென்காசி 184 
தேசிகப்‌ பிரபந்தம்‌ 222 
தேரையர்‌ 278 
தேவநாயக தோத்திரம்‌ 213 
தேவராசப்‌ பிள்ளை, வல்லூர்‌ 210 
தேவாரத்‌ திரட்டு 1778 
தேவாரம்‌ 191, 244 
தேவிகாவோத்தராம்‌ 719 
தேவியாமதம்‌ 719 
தேவேந்திரமுனிவர்‌ 252 
தையல்‌ பாகமுனி 326 


தொண்டைமண்டல சதகம்‌ 4 
தொண்டைமான்‌ யாதவராயன்‌ 263 


தொல்காப்பிய உரை 77 
தொல்காப்பியத்‌ தேவர்‌ 8 
தொல்காப்பியம்‌ , 60,65,78 
தொல்காப்பியர்‌ 47,78 
தோதாத்திரி அம்மை 212 
த்க்றோர்‌ உரை 67 
தச்சர்‌ 82 
தச்சினார்க்கினியர்‌ 78,81 
நடராச நிலையம்‌ - நூல்‌ 209 
நந்தி அருள்‌ பெற்றவர்‌ 278 
தந்திக்கலம்பகம்‌ 63 
தந்தசுவரர்‌ 280 
நம்பி அகப்பொருள்‌ 65 
நம்பி திருவிளையாடல்‌ 58 
தம்பியாண்டார்‌ நம்பி 531177 
நம்பிள்ளை 226 
தம்மாழ்வார்‌ 92 
நமசிவாயத்‌ தம்பிரான்‌ 777 
தமசிவாயயூர்த்தி டப 
நயினாராசாரியர்‌ 223 
நரிவிருத்தம்‌ 248 
நல்லசிவதேவர்‌ சிந்தனை உரை 777 
தல்லாப்பிள்ளை பாரதம்‌ 5 


நவநாத சித்தர்‌ 277 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நூற்றாண்டு 


தவநீத நடர்‌ 66 
நவநீதநாடு 7 
நவநீதப்‌ பாட்டியல்‌ 60,66 
நவரத்தின மாலை 223 
நவலிங்க லீலை 270 
நளவெண்பா 252 
நற்றிணை ட 
நறையூரந்தாதி 63 
நன்னூல்‌ 60,73,78 
நன்னூல்‌ ஆசிரியர்‌ 86 
நன்னூல்‌ விருத்தியுரை 78 
நாகமணி முதலியார்‌ 328 
நாகை 270 
தாங்கை 64 
நாடோடிப்‌ பாடல்‌ 262 
நாதமுனிகள்‌ 211 
தாதமுனிப்பின்ளை “2 
நாரத சரிதை 38 
நாலடி. 245 
நாலாயிரக் கோவை 266 
நாலாயிரப்‌ பிரபந்தம்‌ 223 
நாலுவார்த்தை 229 
நாற்கவிராச நம்பி 63 
நிகண்டு 72 
நிகண்டு சூடாமணி 7 
நிகண்டு - நூல்‌ 72 
நிகண்டு நூல்‌ மரபு 74 
நிகமபரிமனம்‌ 219 
நிகமாந்த மகாதேசிகன்‌ 221 
நிச்சுவாச காரிகை 19 
நித்தியகரும நெறி 299 
நித்தியானுசந்தானம்‌ 236 
நிரம்ப அழகிய தேசிகர்‌ 93 
நிராமய தேவர்‌ நூல்‌ 210 
நிம்பைச்‌ சங்கர நாரணர்‌ 266 
நீகைண்டசிவாசாரியர்‌ 205 
நீலகேசித்தெருட்டு 246 
நீலகேசயுரை 239 
தூற்றந்தாதி, இரு 22 
நெஞ்சுவிடுதாது அற்‌ 
நெடுந்தொகை 55 
நெடுமாறன்‌, அரிகேசரி 
நெல்வேலிநின்றசீர்‌ ol 
நெல்லைக்கோவை 267 


நெல்லையப்பபிள்ளை 777 
நெல்வேலி 23,3585 
நெல்வேலி வென்ற சீர்‌ 
நெடுமாறன்‌ [2] 
நெல்வேலி வேய்முத்தர்‌ 65 
நேமிசந்திர சுவாமி 243 
நேமிநாத உரை 78 
நேமிநாத தீர்த்தங்கரர்‌ 79 
நேமிநாதம்‌ 239 
ப்கவத்கதை வெண்பா 233 
பஞ்சபுராணம்‌ 188 
பஞ்சானன சாஸ்திரி 720 
பஞ்சாஸ்தி காயம்‌ 347° 
பட்டர்‌ 227 
பட்டினத்தார்‌ 2 
பட்டினத்தார்‌ ஞானம்‌ 37௪ 
பட்டினத்தார்‌ பாடல்‌ திரட்டு314 
பட்டினத்தார்‌ மூவர்‌ 37 
படி.க்காகப்‌ புலவர்‌ 45. 
பண்டார சாத்திரம்‌ 90 
பண்டாரம்‌ 326 
பத்ததிகள்‌ 195 
பத்திரகிரி 318 
பத்துப்பாட்டு 8 
பதஞ்சலி ne 
பதிபசுபாசத்‌ தொகை 299 
பதிபசுபாச விளக்கம்‌ 202 
பதினெண்‌ £&ழ்க்கணக்கு 3 
பதினெண்‌ சித்தர்‌ 278 
பதினெண்‌ சித்தர்‌ 
ஞானக்கோவை 278 
பதினொராந்‌ திருமுறை 3 
பந்துவர்மன்‌ 259 
பம்பையாறு 79. 
பரங்கிரிப்‌ புராணம்‌ 93 
பரஞ்சோதி 67 
பரஞ்சோதிமுனிவர்‌ 24 
பரத சாத்திரம்‌ 56 
பரந்த படி. 229 
பரமத திமிரபானு 299 
பரபாத பங்கம்‌ 213 
பரமபத சோபானம்‌ 222 
பரம முனிவர்‌ 90 
பரமோபதேசம்‌ 299 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 74ஆம்‌ நாற்றாண்டு 


பாக்கியம்‌ 719 
பராக்கிரம பாகு 327 
பராக்கிரம பாண்டிய தேவன்‌ 77 
பராக்கிரம பாண்டியன்‌, 
மாறவர்‌ மன்‌ திரிபுவன 
சக்கரவர்த்தி 263 
பராக்கிரம பூபன்‌ 327 
பராசர பட்டர்‌ 220 
பரிதியார்‌ 78 
பரிபூரண சித்தி 270 
பரிமேலழகர்‌ & 
பருணர்‌ பாட்டியல்‌ 8 
பல்காயம்‌ & 
பல்சந்த மாலை 63 
பலசாத்திரத்‌ திரட்டு 210 
பவணந்தி முனிவர்‌ 72 
பழநடை விளக்கம்‌ 329 
பழுதைகட்டி - சம்பந்த 
பண்டாரம்‌ 29,147 
பழுதைகட்டி சம்பந்த முனிவர்‌ 91 
பன்னிரு நாமம்‌ 223 
பன்னிரு படலம்‌ 65 
பன்னிரு பாட்டியல்‌ 66,70 
பனம்பாரம்‌ 50 
பாட்டியற்‌ கொத்து 70 
பாண்டிக்‌ கோவை ௪ 
பாதகமல சகஸ்ரம்‌ 277 
பாதிரிப்‌ புலியூர்க்‌ கலம்பகம்‌, 
திரு 18 
பாதுகாசகஸ்ரம்‌ 219 
பாம்பண்ண கவுண்டன்‌ 
குறவஞ்சி 75 
பாம்பாட்டிச்‌ சித்தர்‌ 275 
பாய்ச்சலூர்ப்‌ பதிகம்‌ 262 
பார்சுவநாதர்‌ 246 
பார்த்தசாரதி ஐயங்கார்‌ 329 
பார்த்தவன மான்மியம்‌ 108 
பாரதப்‌ பதிப்புக்கள்‌ A 
பாரதம்‌ 1 
பாரத வெண்பா 1A 
பாரதியார்‌ 275 
பால்வண்ண முதலியார்‌ 143 
பிங்கல நிகண்டு 28,7173 
பிங்கல முனிவர்‌ 71 


ua 


பிண்ணாக்க்சர்‌ 278 
பிம்பகார கதை 249 
பிரதிவாதி பயங்கரம்‌ 

அண்ணன்‌ 226 
பிரபந்த சாரம்‌ 218 


பிரபன்ன டரித்திராணம்‌ 286 
பிரபோத சந்திரோதயம்‌ 200 
பிரம்மானந்த யதீசுவரர்‌ 108 


பிரமமுனி 278 
பிரமேயசேகரம்‌ 229 
பிரவாக ஜீயர்‌ 277 
பிராசாத மந்திரம்‌ 55 
பிராமண அசாரியர்‌ 132 
பிள்ளையந்தாதி 223 
பிள்ளைலோகாசாரியர்‌ 372 
பிரெளனிங்‌ ராபர்ட்‌ 279 
புக்கராச சேனாதிபதி 246 
புகழேந்தி 2 
பூட்பவிதி 203 
புத்தநந்தி 175 
புராண இலக்கியம்‌ 38 
புராணம்‌-பிரசித்தியுடையன 

ஒன்பது 39 
புலவர்‌ புராணம்‌ 137 
புலவர்‌ புராணமுடையார்‌ 63342 
புறசந்தான குரவர்‌ 723 
புறசந்தானம்‌ 94 
புறதிரட்டு 38... 
புறநானூறு 296 
புறப்பொருள்‌ வெண்பா 

மாலை 63,78 
புஷ்ப சேன முனிவர்‌ 246 
யபூசாவிதி பாடிய சித்தர்‌ 280 
பூரண சந்திர சாஸ்திரி 330 
பூரண மாலை 315 
ரணலிங்கம்‌ பிள்ளை 330 
பெண்ணாகடம்‌ 95 
பெரிய திருமுடியடைவு 329 
பெரிய புராணம்‌ 39 
பெரியவாச்சான்‌ பிள்ளை 224 
பெரியாழ்வார்‌ திருமொழி 

ஸ்வாபதேசம்‌ 237 
பெருங்கதை 239 
பெருந்திரட்டு 244 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நாற்றாண்டு 


பெருந்தேவனார்‌ 4 
பெருந்தொகை 35,330 
பெரும்பற்றப்‌ புவியூர்‌ & 
பெரும்பற்றப்புலியூர்நம்பி 88 
பெற்றான்‌ சாம்பான்‌ 707 
பேயாழ்வார்‌ 285 
பேோரருளானப் பெருமான்‌ 217 
பேரருளாளன்‌ 217 
பேராசிரியர்‌ 78,86 
பேரானந்த சித்தியார்‌ 144 


யைஞ்குலிப்‌ புராண உரை ij 
பொப்பண்ணகாங்கேயன்‌ 76 


பொய்கையார்‌ கலாவியல்‌ 68 
பொருளியல்‌ 63,86 
பொன்னம்பல தேசிகர்‌ 132 
பொன்னனையாள்‌ கதை 277 
போகமுனி 278 
போகர்‌ ஞானம்‌ 282 
போசராசர்‌ 327 
போசன விதி 7123 
போலியருட்பா 188 
போற்றிப்‌ பஃறொடை 90 
பெளத்தம்‌ 285 
பெளஷ்கராகமம்‌ 109 


மகாபாரதம்‌ மொழி பெயர்ப்பு 7 
மகுடாகமம்‌ 26 


மச்சமுனி 278 
மச்சச்‌ செட்டியார்‌ ட 
மச்சுறை வணிக யோகி 737 
மச்சுறைவார்‌ 197 
மச்சேந்திரநாதா்‌ 278 
மண்டல புருடர்‌ 71,77 
மணவாள மாமுனி 228 
மதங்கநூாதுர்‌ 278 
மதங்காகமம்‌ 790 
மதுரை 32 
மதுரை அறிவு 743 
மதுரைக்‌ காஞ்சி 82 
மதுரைக்கோவை 266 


மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 328 
மதுரை நாயகம்‌ பிள்ளை 702 
மதுரையாசிரியர்‌ 8 
மயிலை நாதர்‌ 
மருதவாணர்‌ 306 


மல்லிசேனமுனி 245 
மல்லிநாதசூரி 81 
மல்லிநாதன்‌ 31,37 
மலையப்பப்‌ பிள்ளை, 

ஆழ்வார்‌ திருநகரி 62 
WL 64 
மழபாடிப்‌ பண்டாரம்‌ 136 
மழபாடிப்‌ புராணம்‌ 93 
முழவை எழுபது! 63 
மறைஞானசம்பந்தர்‌ - கடந்தை 

89,94 

மறைஞான சம்பந்தர்‌ 

கண்கட்டி 338 
மறைஞான தேசிகர்‌ 40,95 
மறைமலை அடிகள்‌ 28 
மன்னப்பையங்கார்‌ 237 
மனவாசசுங்‌ கடந்தார்‌ & 
மாசிலாமணிச்‌ சம்பந்தர்‌ 93 
மாணிக்கமாலை 237 
மாணிக்கவாசகர்‌ 39,49,54 
மாதவர்‌ 40 
மாமூலம்‌ 68 
மாயாவாதம்‌ 285 . 
மாயூரம்‌ 136 
மார்க்கண்டேயர்‌ 78 
மாலிக்காபூர்‌ 743 
மானாவூர்ப்‌ பதிகம்‌ 247 
மிருகேந்திரம்‌ 119 
மீனாட்சிசுந்தரம்பிள்ளை, 

தெபொ. 98 
முக்கூடற்பள்ளூ 185 
மூசலகிசலயம்‌ 232 
முடும்மை 227 
முத்திநிச்சயப்‌ பேருரை 747 
முத்தி நிலை 229 
முத்து தாண்டவராயப்‌ 

பிள்ளை 337 
முத்தைய பிள்னை, பொ. 204 
முத்தொள்ளாயிரம்‌ 249 
முதல்வன்‌ முறையீடு 323 
முதலாழ்வார்‌ 7 
முது கூரியர்‌ 16 
மும்மணிக்‌ கேவை 213 
முமூக்ஷாப்‌ படி. 227 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நூற்றாண்டு 


மூருகப்பிள்ளை க்‌ 
மூருகாற்றுப்படை, திரு. 86 
முருகேச முதலியார்‌ 328 
முள்ளியார்‌ கவித்தொகை [22] 
முனிவாகன போகம்‌ 225 
மூலிகை சாத்திரம்‌ 86 
மூவடி முப்பது 282 
மூவர்‌ அம்மானை 32 
மூவலூர்க்கோயில்‌ கல்வெட்டு 50 
மெய்சண்ட சந்தானம்‌ 89 
மெய்கண்ட சாத்திரக்‌ 

கட்டளை 741 
மெய்கண்ட சாத்திர உரை 115 
மெய்கண்ட சாத்திரம்‌ 54709 
மெய்கண்ட தேவர்‌ 7245 
மெய்கண்ட பரம்பரை 85,89 
மெய்கண்‌டீசர்‌ கோயில்‌ 149 
மெய்ஞ்ஞானப்‌ புலம்பல்‌ 377 
மெய்ஞ்ஞான விளச்கம்‌ 196 
மெய்ம்மொழிச்‌ சரிதை 287 
மெய்ம்மொழித்‌ தேவர்‌ 208 
மேரு மந்தர புராணம்‌ 38 
மேருமந்தர மாலை 248 
மைசூர்‌ 47 
மோதிரப்பாட்டு & 
மோரூர்‌ 76 
யசோதரகாவியம்‌ 243 
யவனராசன்‌ 270 
யாத்ருச்சிகப்படி 229 
யாப்பருங்கலக்‌ காரிகை 62 
யாப்பருங்கலம்‌ 62,78 
யாழ்ப்பாணம்‌ 327 
முகி- சித்தர்‌ 278 
யோகசாரம்‌ 210 
ரகுவீர கத்தியம்‌ 213 
ரமண மகரிஷி 201 
ராகவையங்கார்‌, மு. 262 
ராகவையங்கார்‌, ரா. 243 
ரிப்பன்‌ அச்சகம்‌ 163 
வக்கபாகை 374,24 
வகுதாபுரி 270 
வகுளிநாதர்‌ 278 
வங்கர்‌ குலோத்தமன்‌ 64 
வங்கர்‌ கோவை 63 


162 


வச்சணந்தி மாலை 66 
வசைக்கடகம்‌ 96 
வடக்குத்‌ திருவீதிப்‌ பின்னை 219 
வடமொழிக்‌ காந்தம்‌ 40 
வடமொழி மகாபாரதம்‌ 7 
வடலூர்‌ 151 
வடிவுடை அம்மை 

பஞ்ச ரத்தினம்‌ 4 
வடிவேலு முதலியார்‌ 194 
வயலூர்‌ 237 
வரகுணதேவர்‌ 285 
வரகுணன்‌ 64 
வரதராசார்‌ 233 
வரதன்‌ 218 
வரதாசாரியர்‌ 218 
வரந்தருவார்‌ 215 
வரபதி ஆட்கொண்டான்‌ 314,24 
வரையறுத்த பாட்டியல்‌ 60,69 
வலங்கை மீகாமன்‌ 147 
வள்ளலார்‌ ஆதனம்‌ & 
வள்ளலார்‌ சாத்திரம்‌ 200,288 
வள்ளி 295 
வன்னாடன்‌ 64 
வாசமுனி 280 
வாணிவிலாசம்‌ அச்சகம்‌ 233 
வாதி சிங்கர்‌ 238 
வாதவூரடி கள்‌ புராணம்‌ 39 
வாதிகேசரி அழகிய 

மணவாளப்‌ பெருமாள்‌ 

ஜீயர்‌ 232 
வாதுளாகமசாரம்‌ 123 
வாதாலகோத்திரம்‌ 237 
வாம தேவ சந்தானம்‌ 205 
வாமதேவ முருகபட்டாரகர்‌ 40 
வாமதேவர்‌ 322 
வாமன முனிவர்‌ 38 
வாமனாசாரியர்‌ 247 
வாயுசங்கிதை 205 
வாருணப் பாட்டியல்‌ 6 
வால்மீகி-சித்தர்‌ 278 
வாலையானந்த சுவாட்பி 162 
வாழித்திருநாமன்‌ 244 
விக்கரம சோழன்‌ 52 
விக்ரெம பாண்டியன்‌ 47 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நூற்றாண்டு 


விகட சக்கர விநாயகர்‌ ௮ 
விசாகப்‌ பெருமாள்‌ ஐயர்‌ 70 
வித்தியாரணியர்‌ 214 
வித்தியானந்தர்‌ 144 
விநாயகர்‌ அகவல்‌ 296 
விநாயகர்‌ வணக்கம்‌ 76 
வியாக்ரெ பாதர்‌ 16 
வியாச பாரதம்‌ கீ 
வியாப்தி அனு சந்தானம்‌ 237 
வில்லிபுத்தூர்‌ ஆழ்வார்‌ 9 
வில்லபுத்தூரர்‌ 1,2 
வில்லிபுத்தூரர்‌ தாயவழக்கு 5 
விளாஞ்சோலைப்‌ பிள்ளை 2227 
வின்னன்‌ 217 
வினாவெண்பா 99,11 
விஷசாகசம்‌ ல்‌ 
வீட்டுநெறிப்பால்‌ 298 
வீரசைவமடம்‌, துறையூர்‌ 179 
வீரசோழியம்‌ 4] 
வீரநாராயண விசயம்‌ 151 
வீரராகவர்‌, அந்தகக்கவி 46 
வீரராகவன்‌ 2 
வெங்குருநாதன்‌ 777 
வெங்கை 32 
வெண்ணெய்நல்லூர்‌ 77 


வெண்ணெர்க்‌ கூத்தர்‌ ஜீயர்‌ 217 


வெண்டாப்பாட்டி யல்‌ 66,70 
வெள்ளீியம்பல, 
வாணத்தம்பிரான்‌ 64,137 
வேங்கட நாதர்‌ - வேதாந்த 
தேசிகர்‌ 212 
வேணுகோபால்‌ பிள்ளை 
மேவி. 324 
வேதசிவாகமங்கள்‌ 56 


அ 


5, 
பெ 


வேதவியாசப்பட்டர்‌ 220 
வேதாசலம்‌ பிள்ளை 98 
வேதாந்த தேசிகர்‌ 213 
வேதாந்த நூல்‌ திரட்டு 244 
வேம்பத்தூர்‌ 266 
வேம்பத்தூர்க்‌ குமரனார்‌ 266 
வேம்பையர்‌ கோன்‌ 

நாராயணன்‌ 266 
வேளை நகர்‌ 135 
வைசய தண்ட நாதபுத்திரன்‌ 247 
வைணவ தினசரி 223 
வைத்தியநாத தேசிகர்‌ 267 
வைத்தியநாதன்‌ 127 
வையாபுரிப்‌ பிள்ளை 60,66 
வைராக்கிய பஞ்சகம்‌. 215 
வைஷ்ணவம்‌ - நூல்‌ 20 
ஜனனகருவி மாலை 210 
ஜைனோத்தமன்‌ 247 
ஸ்யாத்வசன மஞ்சரி 247 
ஸ்ரீகண்ட பரமேசுவரன்‌ 24,202 
ஸ்ரீபாஷ்யம்‌ 220 
ஸ்ரீ புராணம்‌ 39,240 
ஸ்ரீபெரும்புதூர்‌ 214 
ஸ்ரீயப்‌ பதிப்படி 229 
ஸ்ரீவசனபூஷணம்‌ 228 
ஸ்ரீ வசன பூஷண 

வியாக்கியானம்‌ 237 
ஸ்ரீ வைஷ்ணவம்‌ 329 
ஹரதத்தர்‌ 04 
ஹரிதர ராஜகுமாரன்‌ 247 
ஹாரிவமிசம்‌ 260 
ஹல கன்னட மொழி 260 
க்ஷேத்திரக்கோவைப்‌ 

பிள்ளைத்‌ தமிழ்‌ 79 

4 


163 


மேற்கோள்‌ செய்யுள்‌ முதற்குறிப்பகராதி 


அக்கிளிதான்‌ 
அடங்கா 
அடியார்கள்‌ 
அத்தி முக 
அதலசேடனா 
அதிமதுரம்‌ 
அப்பாகுமர 
அப்பிரமேய 
அம்மாளன்‌ 
அம்மை திரு 
அரிகேசரி 
அரிவையொரு 
அருங்கலி 
அரும்பொருள்‌ 
அருமறை 
அருளாளன்‌ 
அவையடக்க 
அறிவன்‌ காதற்‌ 
அறிவு திரு 
அன்புக்குள்‌ 
அன்றாழி 
அன்னையும்‌ ஆய 
அன்னையும்கோல்‌ 
ஆஅவிதி 
ஆசாரியன்‌ 
ஆடுபாம்பே 
ஆடுமயிலே 
ஆதாரம்‌ 
அதிபகவனை 
ஆயும்‌ பெரும்‌ 
அராயினும்‌ 
அனதிக்காளை 
ஆனார்‌ இலையே 
இதுவோ பெரும்‌ 


164 


இந்த நூலில்‌ 
இந்திரன்‌ கலை 
இப்புவியில்‌ 
இம்மான 
இம்மென்னும்‌ 
இயமம்‌ நியம 
இருந்தாலும்‌ 
இருநிலனாய்‌ 
இவ்வுலகங்‌ 
உங்கையிற்‌ 
உச்சி உருமத்தில்‌ 
உடை மணி 
உண்மைதரும்‌ 
உருவாய்‌ 
உள்ளங்கால்‌ 
உளமலி 
ஊருளபார்‌ 
எக்குணத்தோர்‌ 
எங்கணனைக்‌ 
எங்கும்பொது 
எட்டும்‌ இரண்‌ 
எண்ணில்‌ 
எண்ணீர்மை 
எதிரும்புல 
எந்த உலக 
எந்தை 
ஏய்தியமிறப்‌ 
எல்லாரும்‌ 
என்றலுமே 
என்றும்‌ பிற 
என்னாணை 
என்னுடைய 
என்னை ஆளு 
ஜங்கரனை 


319 


297 
294, 315 
6 
714 
218 
2 
285 
no 
284 
163 
27 
112 
272 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 15ஆம்‌ தரற்றாண்டு 


ஓப்பரியசட்‌ 
ஒப்பரியமா 
ஒருபனை 
ஒழிந்ததேர 
ஒன்றிலிர 
ஓங்குநிலை 
ஓதிய நூலும்‌ 
ஒதபபுகம்‌ 
சுங்கணம்‌ 
கடங்கலுழ்‌ 
கடத்தூங்கு 
கடல்‌ அன்ன 
கண்ணபுர 
கண்ணிற்றெ 
கண்ணுழையா 
கத்துகடல்‌ 
கந்தரனு 
கயக்காவி 
சுருணையின்‌ 
கல்லாடத்து 
கல்லாடர்‌ 
கல்லேன்‌ 
கவியரசர்‌ 
கழியுந்திய 
காசுக்கு 
காண்தகுசர்‌ 
காமம்உழ 
காமமதம்‌ 
கார்க்கும்‌ 
காவியேர்‌ 
காழிநகர்‌ 
குடக்கினிற்‌ 
குடிப்பிறப்பு 
குலம்குலம்‌ 
குலமுமொன்‌ 
கூடல்புன 
கெடுவாய்‌ 
கேவலஞான 
கைக்கிளி 
கொக்குமேற்‌ 
கொல்லையிரும்‌ 
கொள்ளைப்‌ பிறப்‌ 
கோக்குதிரை 


714 
96 
310 
319 
28 
293 
309 
748 
372 
111 
253 
53 


கோதற்ற 
கோமான்‌ 
கோளர்‌இரு 
கோளரவை 
ச்ங்குகுட 

சங்கு தீர்த்தம்‌ 
சத்தாதி 
சத்தியம்‌ 
சதுமுகனிற்‌ 
சந்தனம்‌ அகி 
சந்திரரும்‌ 
சம்பந்தர்‌ 
சமயம்‌ ஆறு 
சயிலம்‌ ஏறி 
சனகன்‌ 
காகாதிருப்ப 
சாத்திரம்பார்‌ 
சிகாமணி 
சித்தாந்த 

சிலர்‌ உயிரிடத்து 
சிவஞான போத 
சிவமன்றி 
ஒர்வசன 
ஒீரங்கத்தாரும்‌ 
சிரார்த்த 

சும்மா 
சூரியனார்‌ 
செங்கோல 
செந்தமிழ்க்கு 
செந்தமிழ்வே 
செம்மான்மக 
செய்யாத 
செய்யுமென்னும்‌ 
செய்வதொன்‌ 
செயுமுறை 
சேலேறிய 
சேற்றுக்கமல 
சைவசித்தாந்த 
சைவஞ்சிவ 
சொர்க்காவதரண 
சொருக்கவிழ்‌ 
சொல்லும்‌ பொரு 
சொல்லும்‌ மன 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 15ஆம்‌ நூற்றாண்டு 


சொன்ன அவிழ்‌ 
சொன்னாவில்‌ 
ஞாலமே 
ஞான சபை 
தடக்கடலில்‌ 
தடநிலைமாளி 
தடுங்கோள்‌ 
தண்கவிகை 
தஸ்‌ மிழ்த்‌ 
தண்டாயுதமும்‌ 
தத்துவராயர்‌ 
தந்தருள 
தந்தைதாய்‌ 
தந்தைபிறந்‌ 
தமிழொப்பிலா 
தயரதனும்‌ 
கரணி புகழ்தத்‌ 
தரணி புகழ்மது 
துருமார்மண 
தாணுவினோடு 
தாதளவும்‌ 
தாரணை 
தானாதனா 
திண்ணம்‌ இர 
திதத்தத்தத்‌ 
திருக்குடந்தை 
திருந்திய 
திருப்புகழை 
திருப்புன்முறு 
திருமலையாழ்‌ 
திருவாரும்‌ 
தினகரன்‌ 
தும்பைத்‌ துளிர்‌ 
துளைபடு 
துன்னியலும்‌ 
தூசாமணி 
தூதைந்து 
தென்கலையாந்‌ 
தென்பொதிய 
தேசம்‌ திகழும்‌ 
தேம்படுமாஞ்‌ 
தேரன்உரைத்த 
தேனைநகதிகராயுன்‌ 


166 


தேவியருந்‌ 
தொந்தனை 
தோகைமோகா 
தோற்றமொ 
நக்கரர்‌ 
நடக்கின்‌ 
தண்ணித்‌ 
நந்தவனத்‌ 
நந்தாநரகத்‌ 
நிள்ளாற்றுத்‌ 
நாடியநட்பு 
நாணென்றால்‌ 
நாதர்முடி 
நாரியிடப்‌ 
நாளென்செயும்‌ 
நித்திரை கெட்டு 
நீரோபிறவா 
நூறாட்டில்‌ 
நெல்வரகு 
பட்டிக்கடா 
பண்ணிலாற்‌ 
பண்தரு 
பதிபசபாச 
பருதிஎன 
பவனமாய்‌ 
பழுதில்பெரு 
பள்ளமலியார்‌ 
பாக்குத்தெறி 
பராசமைந்தை 
பாடிப்படிழ்து 
பாதாரவிந்த 
பாபம்‌ செய்யா 
பாரதமும்‌ 
பாரும்விசும்‌ 
பாலைப்பதி 
பாவலன்‌ வாச 
பாவாணர்‌ 
பாளை மணம்‌ 
பாற்கடல்‌ 
புகன்றிட்‌ 
புண்ணுட லை 
புத்திகலங்கி 
புரத்தை 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 15ஆம்‌ நூற்றாண்டு 


புராதனமான 
புல்லரிடத்‌ 
புவிபுகழ்‌ 
பூதூரில்‌ 
குத்தண்‌ 
மாது 
பூமிசைவணி 
பெண்ணொர்‌ 
பெரும்பைம்‌ 
பெருமாளும்‌ 
பேரூரும்‌ 
பையூரிலே 
பொய்வகை 
பொருளும்‌ 
யொன்கொண்ட 
டொன்னநாட்டு 
போதச்சிவத்து 
போதுபோன 
மகங்கொண்ட 
மங்களாசா 
மஞ்சன நீ 
மஞ்சுண்ட 
மண்ணாதி 
மண்ணைச்சும 
மருத்துப்‌ பாரத 
மருவுபுலவ 
மலையாறு 
மற்றிரண்டு 
மன்னுதிரு 
மனத்தால்‌ 
மனமென்னும்‌ 
பானையவள்‌ 
மாணிக்கத்துள்‌ 
மாணிக்கம்‌ 
மாதினை 
மாதுபுணர்‌ 
மாயாப்ரலா 
மாயாமலட்டு 
மாரனாமென 
மாவென 
பநிக்கவேதா 
பரிகைபடு 


முக்கணொடு 
முத்திசேர்‌ சிவ 
முதிரத்‌ தமிழ்‌ 
முற்பட்ட 
முன்னான்முகன்‌ 
முன்னேரும்‌ 
முன்னைவினை 
மூச்சுவிடு 

மூவர்‌ தமிழ்‌ 
மூவராயவரின்‌ 
மெச்சுபுகழ்‌ 
மெத்தென்ற 
மெய்ப்பொருள்‌ 
மேவும்‌ அரும்‌ 
மொழிமருத்து 
மோதிச்சிவ 
யோகச்‌ சமாதி 
வங்கசுத்தி 
வசிட்டனும்‌ 
வட வேங்கடம்‌ 
வயலூர்‌ 
வாக்கிற்கு 
வாகாதி 
வாசவயல்‌ 
வாழ்நிலைசேர்‌ 
வாழிபுகழ்‌ 
வானும்‌ நிலனும்‌ 
விட்டில்கிளி 
விம்சதியும்‌ 
விதியினரசி 
விழிக்குத்துணை 
வெண்பாவில்‌ 
வெல்கபூபதி 
வெல்லும்‌ 
வெள்ளைக்கலை 
வெற்றிலை 
வேதாகமத்தின்‌ 
வேதாகமப்‌ 
வைக்கும்புயம்‌ 
வையமிசை 
வையில்கதிர்‌ 
ஸ்ரீசைலேச 


ஆஃ, 


பொருள்‌ அகராதி 


அகவற்பா நூல்கள்‌ 265 
அட்டதிக்‌ கஜங்கள்‌ 789 
அட்டதிக்குப்‌ பாலரையும்‌ 

பாடியது 56 
அட்டாங்கயோகம்‌ 747 
அத்துவா ஆறு 109 
அத்தைத்தின்று அங்கே 

இடக்கும்‌ 776 
அதிவருணாச்சிரமி 778 
அமாவாசையில்‌ எண்ணெய்‌ 

இடாமை 188 
அலங்காரம்‌ என்ற பெயர்‌ 20 
அவையமுல்லை 97 
அளவை நூல்‌ 141 
அன்புடையார்‌ மெய்ப்பாடு 187 
ஆரிடச்‌ செய்யுள்‌ & 
ஆரூர்த்‌ தல விசேடம்‌ 42 
ஆன்மானந்த வாதம்‌ 136 
ஆனைக்கா இறைவன்‌ 

பெயர்கள்‌ 53 
இடர்கள்‌ எட்டு 97,98 
இரசவாதம்‌ 24 
இலக்கிய சனநாயகம்‌ 31 
உணவுப்‌ பயிரின்‌ பகை 98 
உரிச்சொற்‌ பனுவல்‌ 75 
உரையிடையிட்ட 

பாட்டுடைச் செய்யுள்‌ 64 
உலா 76 
உழவன்வென்றி 98 
உறவுபற்றிய பிரபந்தம்‌ 798 
ஐக்கிய வாத சைவம்‌ 152 
ஐந்திணைக்‌ கோவை 771 


ஐம்பெருங்‌ காப்பியங்கள்‌ & 


168 


கந்தரந்தாதிதகர 

வருக்கப்பாடல்‌ உரை 7 
சருநட நூல்‌ 214 
கவிச்சுவை தேர்தல்‌ 32 
கழற்றி 769 
காஞ்சியின்‌ விசேடங்கள்‌ 4] 
காமச்சுவையும்‌ 

கவிச்சுவையும்‌ 252 


காமம்சான்ற ஞானப்பனுவல்‌ 110 
காவியமொழிபெயர்ப்புக்கள்‌ 58 


காளமேகம்‌ என்ற பெயர்‌ 50 
கும்பகோணத்‌ தல 

விசேடங்கள்‌ 42 
குமரகோட்ட விசேடங்கள்‌ 47 
குளவி &டத்தைக்‌ கொட்டி 

குளவியாக்கியது 781 
குறள்‌ உரை செய்தார்பதின்மர்‌ 79 
கொல்லா விரதம்‌ 778 
கேட்டுப்பூ 8 
கோழி வென்றி 97 
சத்திநிபாதம்‌ 145 
சந்தக்காவியம்‌ 713 
சம்பந்தர்‌ கழுவேற்றியதை 

விலக்கியது 04 
சம்புகாவியம்‌ 64 
சம்பந்தர்‌ முருகன்‌ அவதாரம்‌ 5 
சமாதிக்‌ கோயில்கள்‌ 269 
சழுத்தி 36 
சாத்தன்‌ வணக்கம்‌ 259 
சாதிபற்றிய பிரபந்தம்‌ 198 
சித்தமார்க்கத்தின்‌ இன்பம்‌ 275 
சித்திரக்கவி 33 


சிதம்பரத்‌ தல விசேடங்கள்‌ 42 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 15ஆம்‌ நூற்றாண்டு 


சிலேடை 
சிவப்பிரகாசர்‌ உரைநயம்‌ 
சிவமான்மியக்‌ கதைகள்‌ 
சின்னப்பூ 
சீர்திருத்த நூல்‌ 
செந்தமிழ்‌ நாடு 
சைவசாத்திர வளர்ச்சி 
சைன சமய வீழ்ச்சி 
சொல்லாட்சிகள்‌ 

-அருந்துதி 

- ஆசாரியன்‌ 

- இராவுத்தர்‌ 

- உதக 

- ஓயில்‌ 

- கடுவெளி 

- கண்கட்டி 

-சுப்பல்‌ 

-காராமணி 

- குதம்பை 

- சடுதி 

- சபாஷ்‌ 

- சழுத்தி 

“சலாம்‌ 

-சவாரி 

- காகம்‌ என்ற சொல்‌ 

- சச்சன்‌ 

-சுக்கான்‌ 

-சீனி 

- தம்பிரான்‌ 

“தூர்‌ 

- துப்பாக்கி 

- துரை 

தேவர்‌ 

“தொப்பி 

-நெதி 

“விக 

- பவுரி 

-பிராசாதம்‌ 

- பெண்சாதி 

- மணனித்தர்‌ 

- மேகாரம்‌ 


37 
150 
772 
245 


-மோகரித்தல்‌ 14 
-வருடித்தல்‌ 282 
-விதனம்‌ 80,84 
-வையாளி 282 
சோழஅறகசில்‌ அறிவுவளர்ச்சி 125 
தசகாரியம்‌ - பொருள்‌ 139 
தசாவதாரங்கள்‌ சி 
தனிப்பாடல்‌ சுவை 31 
திருப்புகழ்‌ என்ற பெயர்‌ 2 
திருப்புகழ்ப்‌ பக்தர்கள்‌ 16 
திருவகுப்புகளின்‌ கருத்து 24 
திருமால்‌ புகழ்‌ - திருப்புகழில்‌ 30 
திருவெம்பாவை ஓதல்‌ 34 
தூது 76 
தென்கலை விளக்கம்‌ 217 
தொல்காப்பிய உரைகள்‌ 78 
தொழில்‌ பற்றிய பிரபந்தும்‌ 198 
நவரத்தினங்கள்‌ 225 
நால்வகைக்‌ கவிகள்‌ 258 
நிகண்டு நூவியற்றல்‌ மரபு 74 
நித்திய கரும நியதிகள்‌ 765 
பரணி இலக்கணம்‌ 189 
பாடுதுறையின்‌ பாடல்வகை 198 
பாதாதிகேச வருணனை 77 
பிரமராக்கதன்‌ கதை 80 
பிராணிபற்றிய பிரபந்தம்‌ 794 
பிள்ளைத்‌ திருதாமம்‌ - 

பின்ளைத்‌ தமிழ்‌ 193 
புராண விளக்கம்‌ 103 
புறத்திணை பன்னிரண்டு 96 
பெண்களின்‌ வருணனை 76 
பெரியசாமி வரலாறு 159 
பேரிலக்கிய மின்மை ரீ 
மடல்‌ இலக்கணம்‌ 54 
மடல்‌ வசை 54 
மடலேறுதல்‌ 250 
மண்‌ தின்ற பாணம்‌ 4 
மணிப்பிரவாள நடை 237 
மந்திரங்கள்‌ 97 
மலையாள வழக்குக்கள்‌ 67 

முூகம்மதியர்‌ மதுரையைக்‌ 
55 


கைப்பற்றியது 


169 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 15ஆம்‌ நூற்றாண்டு 


மூத்திபேதம்‌ 

முத்தியிலும்‌ மும்முதல்‌ 
முத்துக்குரிய குற்றம்‌ 
மும்முறை சொல்லுதல்‌ 
மூலிகைகள்‌ 

மெய்கண்ட பரம்பரைகள்‌ 
முருகன்‌ திருமந்திரம்‌ 

முன்‌ குடுமிச்‌ சோழியர்‌ 
யமகண்டத்தின்‌ இலக்கணம்‌ 
வடகலை - தோற்றம்‌ 
வாது செய்த வாரணம்‌ 


145 விசிஷ்டாத்வைதம்‌ 
179 விநாயகர்‌ திருப்புகழ்‌ 
260 விபூதிஇட்டு அழிக்கும்‌ 
770 வழக்கம்‌ 
74  விழல்விலாமிச்சையானது 
726 விளையாட்டுப்‌ பாடல்கள்‌ 
20 வீரசைவரநூல்‌ 
45. வீரசைவம்‌ பரவுதல்‌ 
38 வெல்க என்ற கோஷம்‌ 
217 வெள்ளை வேட்டிக்காரர்‌ 
95  வேதாகமத்‌ துணிவு 


எல்‌ 


சிறப்புப்‌ பெயர்‌ அகராதி 


அக்கைச்சி- பாட்டு 198 
அகத்தியர்‌ 268,315 
அகத்தியர்தேவாரத்திரட்டு 77 
அகத்தியர்‌ மாணாக்கரான 


தொல்காப்பியர்‌ 9 
அகநானூறு 
அகப்பேய்ச்‌ சித்தர்‌ 277 
அஇலாண்ட. நாயகி 57 
அகோர சிவம்‌ 138 
அசிந்தித ஆகமம்‌ வ 
அஞ்சனம்‌ - கணித நூல்‌ 295 
அஞ்ஞவதைப்‌ பரணி 196 
அட்டாங்கயோகக்குறள்‌ 141 
அடியார்க்கு நல்லார்‌ 282 
அடைக்கலப்பாட்டு 198 
அணிழுருகாற்‌. இப்‌ படை 2 
அத்தியூர்க்‌ கோவை 249 
அத்துவிதக்‌ கலிவெண்பா 179 
அதிக்கிருதாமிருதம்‌ 208 
அதிகமான்‌ 263 
அதிகைக்‌ கதிபர்‌ 159 
அதிசாகரம்‌ 296 
அதிரகசியம்‌ 179 
அதிவீரராமபாண்டியன்‌ 17 
அந்தகக்‌ கவி வீரராகவர்‌ 73 


அப்பர்‌- இருக்குறுந்தொகை 277 
அப்பர்‌ - திருத்தாண்டகம்‌ 240 


அப்பா - ஆசாரியர்‌ 225 
அப்பா- பாட்டு 198 
அப்பாசாமிசாஸ்திரி, வீடூர்‌ 232 
அப்பிள்ளை 221 
அப்புள்ளார்‌ 225 
அபிதவ காளமேகம்‌ 5 
அபயப்‌ பாட்டு 198 


அபிராமி அந்தாதி 270 


அம்பட்டன்‌ பாட்டு 198 
அம்பிகை தோத்திரம்‌ 241 
அம்மாளைப்பாட்டு 198 
அம்மைச்சி 253 
அமலகுரு 208 
அமலனாதிபிரான்‌ 226 
அமிர்தசாரம்‌ 797 
அமிர்தசார வெண்பா 166 
அமுத சித்தர்‌-இராயவேலூர்‌ 267 
அமுதாம்பிகை 120 
அரங்கம்‌, திரு 34 
அரிச்சந்திர புராணம்‌ 3 
அரிசிலாறு 37 
அருணகிரிநாதர்‌ 1,8,11,30 
அருணந்தி 138 
அருணாசல குரு 26/ 
அருணாசலமுதலியாந்கொ 191 
அருள்நெறி விளக்கம்‌ 199 
அருள்முருகாற்றுப்படை 2 
அவ்வை 35 
அவ்வை குறள்‌ 149 
அவிநயம்‌ திர 
அவிதயனார்‌ & 
அழகிய மணவாளன்‌ 277 
அழகிய மணவாள ஜீயர்‌ 222 
அமுகுணிச்‌ சித்தர்‌ 268,272 
அளவை தால்கள்‌ 139 
அளவை விளக்கம்‌ 143 
அற்புதத்திரு அந்தாதி 210 
அறநெறிச்சாரம்‌ 70 
அறிவானந்ததேசிகர்‌, 

குடந்தை, 204 
அறிவானந்தார்‌ 193 
அறுபத்துநாலு சங்கை 180 
அன்பூர்‌ 132 


[ர] 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 15ஆம்‌ நூற்றாண்டு 


அன்னைப்பத்து 198 
அன்னைப்பாட்டு 798 
அனந்த கவி 242 
அனந்தகிருஷ்ண அய்யங்கார்‌ 50 
அனந்தசயனம்‌ 269 
அனந்த தேவர்‌ 238 
அனந்தாழ்வார்‌ 28 
அனவரத விநாயகம்‌ 
பின்னை 124 
அனுபவ சந்திரிகை 180 
அனுபூதி ௮ 
அஜிதவாமி 236 
ஆகமங்கள்‌ 740 
ஆசாரக்‌ கோவை 70 
ஆசாரிய இருதய 
வியாக்கியானம்‌ 222 
அண்டார்‌- பாட்டு 798 
ஆத்தாடி என்ற விளி 272 
ஆத்தான்‌ இராமானுசம்‌ 
பிள்ளை 228 
ஆதிதாதர்பிள்ளைத்தமிழ்‌ 242 
ஆதிநாதர்‌ புராணம்‌ 236 
அதிபகவன்‌ 263 
அதிவண்‌ சடகோபர்‌ 229 
அதிவராக கவி 31 
ஆமூர்‌ களப்பாளர்‌ 43 
ஆர்த்திப்‌ பிரபந்தம்‌ 223 
ஆர்ப்பகை 238 
ஆவுடையப்பர்‌ 151 
ஆழ்வார்‌ ஆசாரியர்‌ வாழித்‌ 
திரு நாமம்‌ 227 
அழ்வார்‌ திருநகரி 277 
ஆளவந்தவள்னவா௱ர்‌ ஆனைம்‌ 153 
காஞ்சி 754 
ஆளவந்தார்‌ 216 
ஆளுடைய பிள்ளையார்‌ 
உலாமாலை 53 
ஆளுடைய பின்ளையார்‌ 
கலம்பகம்‌ 238 
அனந்தக்‌ களிப்பு 278 
ஆனைக்கா 4 
ஆனைக்கா இறைவன்‌ 
பெயர்கள்‌ 53 


1 


ஆனைக்கா உலா 35 
இடைக்காட்டுச்சித்தர்‌ 274,268 
இடைக்காடு - ஊர்‌ 274 
இடைச்சங்க காலம்‌ 703 
இரட்டைமணி மாலை 795 
இரட்டையர்‌ 29 
இரத்தினச்‌ சுருக்கம்‌ 77 
இரத்தினப்‌ பிரபை முதலான 
ஏழு நகரங்கள்‌ 237 
இரத்தினவேல்‌ முதலியார்‌, 
ஈக்காடு 720 
இராசராசன்‌ 1 270 
இராசராசன்‌ 1 93 
இராசேந்திர சோழன்‌ 1 270 
இராசேந்திர சோழன்‌ 111 289 
இராமசெயத் திருப்புகழ்‌ 16 
இராமலிங்க சுவாமி, வடலூர்‌, 
ஒழிவிலொடுக்கப்‌ பதிப்பு 162 
இராமாயணம்‌ 358 
இராமானுச நூற்றந்தாதி 216 
இராமானுசர்‌ பொன்னடி 222 
இராமீச்சுரக்‌ கோவை 76 
இராமேச்சுரம்‌ 74 
இருபா இருபதுரை 747 
இரும்பல்‌ காஞ்சி [ப] 
இலக்கண விளக்கம்‌ 13 
இலஞ்சிஉலா 73 
இவிங்காயத மதம்‌ 214 
இளங்கோவடிகள்‌ 1 
இறையனார்‌ களவியல்‌ 87 
ஈசர்‌ கதை 799 
ஈட்டுக்குபிரமாணத்திரட்டு 220 
உச்சந்த மலை 240 
உடற்கூற்று வண்ணம்‌ 27 
உண்மை நெறி விளக்கம்‌ 140 
உண்மை விளக்கம்‌ 709 
உத்தமநம்பி 220 
உத்தரகோச மங்கைப்‌ 
புராணம்‌ 705 
உதயணகுமார காவியம்‌ 231 
உதயணன்‌ கதை 94 
உதளிகன்‌ 267 
உதீசித்‌ தேவர்‌ 238 
உதீசித்‌ தேவர்‌ பாடற்கிறப்பு 2௮ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 75ஆம்‌ நூற்றாண்டு 


உப்பை 

உபதேச காண்டம்‌ 
உபதேச மாலை 
உபதேச ரத்தின மாலை 


உபநிடதங்களின்‌ பொருள்‌ 


உபநிடத வாக்கியம்‌ 
உடயவேதாந்தாசாரியர்‌ 
உமாபதிகிவம்‌ 
உமாப 
உய்யவந்த நாயனார்‌ 
உரிச்சொல்‌ நிகண்டு 
உரூப சொரூப அகவல்‌ 
உலாமடல்‌ 
உவமான சங்கிரகம்‌ 
உறுவை 
உறையூர்‌ 
ஊசல்பாட்டு 
எட்டுத்தொகை 
எம்பாவை 
எழுகூற்றிருச்கை 
எறும்பியப்பா 
ஏறும்பூர்‌ 
என்னாணை 
ஏகபாதத்‌ தேவாரம்‌ 
ஏட்டூர்‌ சிங்கராசாரியர்‌ 
ஏரகம்‌ 
ஏரம்பம்‌ - கணித நூல்‌ 
ஏலாதி 
ஏனாதிச்‌ சித்தர்‌ 
ஐக்கியவயில்‌ 
ஐஞ்சிறு காப்பியம்‌ 
ஐம்பெருங்காப்பியம்‌ 
ஓட்டக்‌ கூத்தர்‌ 
ஓப்பிலாமணி தேசிகர்‌ 
ஒப்பிலாமணிப்‌ புலவர்‌ 
ஓழிவிலொடுக்கத்தின்‌ 
தோற்றம்‌ 
ஒழிவிலொடுக்கம்‌ 
ஓங்கு கோயில்‌ புராணம்‌ 
ஓரான்‌ வழி ஆசாரியர்‌ 
திருநாமம்‌ 
கச்சித்திருவகவல்‌ 
கச்சியப்பர்‌ 


ன்‌நெஞ்சுவிடு தூது 


கஞ்சாப்பாட்டு 

இடைச்செருகல்‌ 273 
கஞ்சுகநாதன்‌ 182 
கட்டாரிசாளுவன்‌ 56 
கடம்பவன்‌ புராணம்‌ 105 
கடல்‌ விலாசம்‌ 35 
கடவுள்‌ மாமுனிவர்‌ 704 
கடுவெளிச்‌ கத்தர்‌ 277 
கடைக்கணியல்‌ வகுப்பு 24 
கண்கட்டி மறைஞான 

சம்பந்தர்‌ 131 
கண்டகட்டாரிசாளூவத்‌ 

திருமலை 357 
கண்டராதித்தர்‌ 289 
கண்ணகி 80 
கண்ணப்பப்‌ பண்டாரம்‌ 136 
கண்ணப்பர்‌ பேரன்பு 179 
கண்ணபுரம்‌ கீர 


கண்ணம்மா என்ற விளி 272 
கண்ணிநுண்‌ அிறுத்தாம்பு. 327 
கண்ணுடைச்‌ சம்பந்தர்‌ 755,160 


கண்ணுடைய வள்ளல்‌ 128 
கணக்கதிகாரம்‌ 294 
கணிதரத்தினம்‌ 295 
கந்தசாமிக்‌ கவிராயர்‌ 2 
கந்தப்ப தேசிகர்‌ 5,13 
கந்த புறாணமச்‌ சுருக்கம்‌ 233 
கந்தபுராணம்‌ 28 
கந்தர்‌ சஷ்டி, கவசம்‌ 26 
கந்தரந்தாதி 7 
கந்தரலங்காரம்‌ 2 
கந்தரனுபுதி 2,H45,20 
கந்தன்‌ என்ற சேவகன்‌ 155 
கந்தாடை அண்ணப்பன்‌ 225 
கந்தாடை அமைத்து 

வாழ்வித்த பெருமாள்‌ 225 
கந்தாடை திருக்கோபுரத்து 

நாயனார்‌ 225 


சுந்தாடை தோழப்பரப்பை 255 
கந்தாடை நாராயணப்மை 225 
கந்தாடை போரேற்றிநாயன்‌ 225 


சுந்தூாடையண்ணன்‌ 225 
கத்தி பாட்டு 232 
கந்தியார்‌ 232 


173 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 15ஆம்‌ நூற்றாண்டு 


கபிலதேவ நாயனார்‌ 236 
கபிலர்‌ & 
கபிலர்‌ அகவல்‌ 246,261 
கபிலர்மூவர்‌ 263 
கம்பண்ண உடையார்‌ 289 
கம்பத்திளையனார்‌ 3 
கம்பராமாயண 

இடைச்‌ செருகல்‌ 232 
கம்பராமாயணம்‌ 32 
கமல முனி 268 
கயத்தாறு 42 
கயாதரர்‌ 73 
கயிலாயச்‌ உத்தர்‌ 2 
கரந்தை தமிழ்ச்சங்கம்‌ 100 
கரவகுப்பு 25 
கருணாமிர்தம்‌ 180 
கருவூர்‌ 702 
கருவூர்ச்சித்தா்‌ 267 
கல்யாணி 56 
கல்யாணி - திருமலைராயன்‌ 

குடி 56,57 
கல்லாடம்‌ & 
கல்லாடம்‌ அகப்பொருள்‌ நூல்‌ 86 
கல்லாடம்‌ - ஊர்‌ 85 
கல்லாடர்‌ 85 
கல்லாடர்‌உரை 20 
கல்லாடர்‌ மூவர்‌ & 
கலம்பக உறுப்பு 239 
கலம்பகம்‌ - கணித நால்‌ 296 
கலாரத்நாகர அச்சுக்கூடம்‌ 30 
கலிங்கத்துப்‌ பரணி 93 
கலிசைச்‌ சேவகன்‌ 74 
கலித்துறை அந்தாதி 194 
கலிப்பா 794 
கலிமடல்‌ 196 
கவிதா சார்வபெளமர்‌ 6 
கவிப்பெருமான்‌ 84 
கவிபரமேசுவரர்‌ 234 
கவிராச பண்டபாரத்தையா 6 
கழல்‌ பாட்டு 198 
கழுக்குன்றமாலை 7 
களந்தை 27 


174 


களவகுப்பு 25 
கன்னடம்‌ 214 
கன்னி சித்தர்‌ 268 
காசியபர்‌ 268 
காஞ்சி 102 
காஞ்சி சிதம்பரமுனிவர்‌ 107 
காஞ்சி வரதராசன்‌ 4 
காத்தபெருமாள்‌ 

மூப்பனார்‌ 256 
காத்தான்‌ 250 
காத்தான்‌ சத்திரம்‌ 4 
காதம்பரி 31 
காமாட்சி திருப்புகழ்‌ 16 
காமிகாகமம்‌ 182 
காரிநாயனார்‌, கடவூர்‌ 296 
காரிப்பிரான்‌ 296 
காரியாசான்‌ 296 
காரியார்‌ 294 
காரைக்கால்‌ அம்மை 125779308 
காவிரிஆறு 105 
காவை அம்பலநாதத்‌ 

தம்பிரான்‌ 126 
காழிக்கவுணியன்‌ 782 
காழித்தாண்டவராயர்‌ 160 
காளத்தி 5 
கானத்தி அந்தாதி 148 
கானத்திதாதர்‌ உலா 258 
காளப்பாட்டு 795 
காளப்புலவன்‌ 28 
காளமுகில்‌ 35 
காளமேகப்‌ புலவர்‌ 29,3347 
காளமேகப்‌ புலவர்‌ சாபம்‌ லர 
காளமேகம்‌ 27 
காளாங்கி 268 
காளிங்கர்‌ 72 
காளிமுத்தம்மை 2] 
காளைச்சித்தர்‌ 285 
கிடாம்பி திருமலை 

அய்யங்கார்‌ 228 
கிருஷ்ணசாமி ஐயர்‌, 

திருப்புகழ்‌ மணி 16 
கிருஷ்ணதேவராயர்‌ 161 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 15ஆம்‌ நூற்றாண்டு 


கிருஷ்ணமாசாரியர்‌ 59 
கிருஷ்ணையங்கார்‌ 59 
கிளராலயம்‌ - கணித நூல்‌ 296 
கிளிப்பாட்டு 198 
கீதை 176 
இதை தாத்பர்ய இபம்‌ 220 
குக பத்ததி 156 
குகை மறைஞான சம்பந்தர்‌ 135 
குட்டித்‌ திருவாசகம்‌ 77 
குடந்தை டி 
குடமூக்கிற்பகவர்‌ 85 
குண்டலகேசி [212 
குணதர ஈச்சரம்‌ 756 
குணபத்திரர்‌ 234 
குணலைப்‌ பாட்டு 198 
குணவீர பண்டிதர்‌ 90 
குதம்பைச்‌ சித்தர்‌ 279 
கும்பகோணம்‌ 33 
கும்பமுனி 252 
குமணன்‌ 310 
குமரகுருபரர்‌ 77 
குமரதாதாசாரியர்‌ 228 
குமரி 702 
குமாரசாமி குருக்கள்‌ 772 
குமாரத்திண்டிமர்‌ 15 
குமார தேவர்‌ 162 
குயில்பாட்டு 198 
குருசுப்பிரமணிய ஐயர்‌ 5 
குருஞானசம்பந்தர்‌ 134,160 
குருமரபு சிந்தனை 180 
குருவுக்கு வீங்கி 188 
குலச்சிறை - அதிகாரி 

பெருநம்பிப்‌ பட்டம்‌ 95 
குலசேகரன்‌ பட்டினம்‌ 256 
குலோத்துங்கன்‌ 1 93 
குலோத்துங்கன்‌ 11 2 
குலோத்துங்கன்‌ 

பிள்ளைத்தமிழ்‌ 259 
குழகன்‌ 195 
குற்றாலக்‌ குறவஞ்சி 257 
குறத்திப்பாட்டு 198 
குறன்‌ 82 
குறன்‌ உரை 78,85 


குறன்‌ - எம்மோத்து 130 


குறுந்திரட்டு 190,193,202 
குறுந்தொகை 53 
குன்றுதோறாடல்‌ 2 
குஜிலிப்பதிப்பு 152 
கூடல்பாட்டு 798 
கூத்தன்‌ 35 
கைகிக ஏகாதசி 296 
கைவல்லிய நவநீதம்‌ 185 
கொங்கண சித்தர்‌ 268 
கொங்குமண்டல சதகம்‌ 276 
கொடுங்குன்றம்‌ ரர்‌ 
கொடுங்கோளூர்‌ 702 
கொல்லாமை 778 
கொல்லிகாவல தாசர்‌ 217 
கொலுவகுப்பு 25 
கொற்றவனூர்‌ 276 
கொறுக்கையர்கோமான்‌ 295 
கோகர்ணம்‌ 280 
கோப்பயன்‌ 35,527 
கோபராசா 37 
கோமடத்தாழ்வார்‌ 277 
கோயில்கந்தாடை 

அண்ணன்‌ 219 
கோயில்‌ களப்பாளன்‌ 139 
கோயில்‌ திருவகவல்‌ 265 
கோயில்‌ நான்மணிமாலை 210 
கோயிலொழுகு 46 
கோயிற்புராணம்‌ 148 
கோரக்கர்‌ 268 
கோவார்த்தம்‌ 187 
கோவத்தை 192 
கோவலூர்‌ 5 
கேறவிந்ததாசரப்பன்‌ 219 
கோவிந்தனார்‌ படிகம்‌ கணித 

நூல்‌ 295 
கோவைத்‌ திருவாசகம்‌ 148 
கோழி நூல்‌ 97 
கோழிபாட்டு 198 
கோனேரி தீர்த்தம்‌ 720 
கோனேரியப்பர்‌ 704 
கெளசிக முனிவர்‌ 270 
கொளதமர்‌ 268 
சகலாமசாரசங்கெகம்‌ 742 
சகலாகமசாரம்‌ 26 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 75ஆம்‌ நூற்றாண்டு 


சுங்க இலக்கிய காலம்‌ 245 
சங்க இலக்கியம்‌ 68 
சங்கரசங்கிதை 774 
சங்கரநாராணத்திரட்டு 793 
சங்கரர்‌ அத்துவைதம்‌ 185 
சச்சிதானந்த சுவாமிஈகசூர்‌ 287 
சசிவன்ன போதம்‌ 189 
சசிவன்னன்‌ வரலாறு 202 
சட்டைநாதவள்ளல்‌ 153 
சட்டை முனி 268 
சடகோபக்கொற்றி 220 
சடகோபதாசர்‌ 225 
சடகோபர்‌ 7180 
சடகோபர்‌ அந்தாதி 216 
சண்பையார்‌ தலைவன்‌ 157 
சத்திநிபாதம்‌ 215 
சத்தியஞான பண்டாரம்‌ 130 
சத்தியான பண்டாரம்‌ 

பின்ளைத்‌ தமிழ்‌ 130 
சத்தியஞானபோதம்‌ 77 
சத்திவகுப்பு 25. 
சதபாணிக்கோவை 165 
சதரத்தின சங்கிரகம்‌ 748 
சதாசிவரூபம்‌ 254 
சதாசிவ தேசிகர்‌ 140 
சந்தான ஆசாரியர்‌ 775 
சந்தான குரவர்‌ 773 
சந்தானவரலாறு அகவல்‌ 137 
சந்திர சேகர கவி 252 
சந்திரசேகர கவிராசபண்டிதர்‌, 

இல்லையம்பூர்‌ 37 
சந்திரசேகர கவாமபிகளன்‌ 181 
சப்தஷிரிகள்‌ 268 
சபாபதி முதலியார்‌, காஞ்சி 205 
சம்பத்ராவ்‌ நயினார்‌ 242 
சம்பந்தசரணாலயார்‌ 127 
சம்பந்தமூனிவர்‌ 126 
சம்பந்தர்‌ 125 
சம்பந்தர்‌ தேவாரம்‌ 754 
சம்பந்தர்‌ தோத்திரம்‌ 180 
சம்பந்தர்‌ பேரறிவு 172 
சம்பிரதாய சந்திரிகை 226 
சம்பிராய தீபம்‌ 143 
சமயாசாரியர்‌ 77 


116 


சயங்கொண்டார்‌ 
சர்வஞானோத்தரம்‌ 
சர்வஞானோத்தரவிருத்தி 
சரண்யாசாரியா்‌ 
சரணப்பாட்டு 
சரபோசி மன்னன்‌ 
சரவணப்பெருமாள்‌ 
கவிராயர்‌ ஆதி 
சவையப்பதாயன்‌ 
சன்னாசிக்‌ கிராமம்‌ 
சாதிவேற்றுமையின்மை 
சாந்தலிங்க தேவர்‌ 
சாந்திபுராணம்‌ 
சாமிநாதையர்‌, டாக்டர்‌ 
சாமிநாதையர்‌, சுவடி 
தூல்நிலையம்‌ 
சாமுண்டி தேவநாயகர்‌ 
காருவபூமன்‌ 
சாளுவத்திருமவைராயன்‌ 
காளுவாப்யுதயம்‌ 
சித்தர்கள்‌ 
சித்தரந்தாதி 
சித்தராரூடம்‌ 
சித்தாந்த சாத்திரம்‌ 
சித்தாந்த தரிசனம்‌ 
சித்தியார்‌ 
சித்திரக்கவிகளின்‌ உரை 
சித்துவகுப்பு 
சிதம்பரநாதமாசிலாமணி 
சிதம்பரநாத முதலியார்‌ 
சிதம்பரம்‌ 


சிதம்பர மும்மணிக்கோவை 


சிதம்பர முனிவர்‌ 
சிந்தனை வெண்பா 
சிந்தாமணி 
சிந்தாமணி 
இடைச்செருகல்‌ 
சிந்தாமணிச்‌ சுருக்கம்‌ 
சிந்தாமணிமாலை, விளக்கம்‌ 
சிரவணபெள்குனம்‌ 
சிராமலையந்தாதி 
சிலப்பதிகார 
உரைப்பாட்டுமடை 
சிலப்பதிகாரம்‌ 


93 
775 
138 

225 
198 
224 


253 
262 
762 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 15ஆம்‌ நாற்றாண்டு 


சிலப்பதிகாரம்‌ 

ஆய்ச்சியர்குரவை 199 
சிலேடை உலா 195 
சிவகிரி வகுப்பு 25 
சிவசிவ சங்கீர்த்தனம்‌ 198 
சிவஞானசித்தியார்‌ 143 
சிவஞானசுவாமமி 707 
சிவஞானடாடியம்‌ 748 
சிவஞானபோதம்‌ 109 
சிவான டோதவிருத்தம்‌ 160 
வெஞான வள்ளல்‌ 153 
குறிப்பிடும்‌ தலங்கள்‌ 76 
குறிப்பிடும்‌ திருமுறை 

ஆசிரியர்‌ 774 
சிவநெறிப்பிரகாசம்‌ 143 
சிவப்பிரகாச உரை 28 
சிவப்யிரகாரக்கொளு 726 
சிவப்பிரகார நூல்‌ அமைதி 166 
வெப்பிரகாசம்‌ பெருந்திரட்டு 202 
சிவப்பிரகாசம்‌ 708 
சிவப்பிரகாசம்‌ -சசரதை 200 
சிவப்பிரகாசர்‌, திருவாரூர்‌ 787 
சிவப்பிகாசர்‌, துறைமங்கலம்‌ 274 
சிவப்பிரகாசர்‌, மதுரை 745,221 
சிவப்பிரகாச வெண்பா 174 
சிவப்பேறு-நூல்‌ 73 
சிவப்புண்ணியத்தெளிவு 131 
சிவபுரம்‌ 131 
சிவரகசய காண்டம்‌ 118 
சிவலோக வகுப்பு 24 
சிவவாக்கியார்‌ 740 
சிவவாக்கியர்‌ பாடல்‌ 174 
சிவாக்ரெபாடியம்‌ 148 
சிவாக்ரெயோகி 744 
சிவாகமக்கச்சிமாலை 179 
சிவார்ச்சனா போதம்‌ 749 
சிவாயைமுனிவர்‌ 71 
சிவானந்த போதசாரம்‌ 151 
சிவானந்த போதம்‌ 757 
(18ஆம்‌ நூற்றாண்டில்‌ எழுந்த 
வீரசைவ நூல்‌ இதனினும்வேறு? 
சிவானந்தமாலை 149 
சிவானந்த முதலியார்‌ 120 
சிவானத்தையர்‌ 140 


சிவானுபூதிச்‌ செல்வர்‌ 
சிற்றம்பலநாடி. 
ஞானப்பஃ்றொடை 
சிறு கணக்கு- கணித நூல்‌ 
சிறுத்தொண்டர்‌ பத்தி 
சிறுபஞ்ச மூலம்‌ 
கின்னப்பூ வெண்பா 
சின்னூல்‌ 
சீர்பாத வகுப்பு 
சீரங்கம்‌ 
சீவக சிந்தாமணி 
சீவசம்போதனை 
சீவாக்கர்‌ 
சுந்தரசுவாமி, கோடக நல்லூர்‌ 
சுந்தரமூர்த்தி, கு. 
சுந்தமூர்த்திநாயனார்‌. 
சுந்தரபாண்டியம்‌ 
சுந்தராபுரி 
சுந்தரானந்தர்‌ 
சுப்பிரமணிய கவிராயர்‌ 
சுப்பிரமணி பிள்ளை கா. 
சுப்பிரமணிய பிள்ளை, 

வடக்குப்பட்டு 
சுப்பிரமணிய பிள்ளை, 

தொட்டிக்‌ கலை 
சுயம்பிரகாச சுவாமி 
சுயம்பிரகாச யோகி 
சுயம்பிரகாசர்‌ 
சுயம்பிரகாசர்‌ வள்ளல்‌ 
சுருதிசார விளக்கம்‌ 
சூத சங்கிதை 

டாம 
செங்கோடு, இரு 
செட்டியார்‌ பாட்டு 
செந்தமிழ்ப்‌ பத்திரிகை 
செந்தில்‌ வகுப்பு 
செந்தூர்‌, திரு 
செயங்கொண்ட 

சோழ மண்டலம்‌ 
செருக்களத்தலகை வகுப்பு 
சேக்கிழார்‌ 
சேதுச்‌ சித்தர்‌ 
சேந்தமங்கலம்‌ 
சேவகன்‌ வகுப்பு 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 18ஆம்‌ நூற்றாண்டு 


செவல்‌ விருத்தம்‌ 2. 
சேனாவரையர்‌ 89 
சேனை முதலியாண்டான்‌ 225 
சைவ வைணவ ஒருமை 197 
சைன இலக்கியம்‌ 230 
சைன சமய ஒடுக்கம்‌ 230 
சொரூப சாரம்‌ 287 
சொரூப வகுப்பு 25 
சொரூபானந்த சித்தி 201 
சொரூபானந்தர்‌ 186 
சோதிப்பிரகாசர்‌ 193 
சோமசுந்தர தேசிகர்‌ 140 
சோமநாதர்‌ 74 
சோமயாஜி மாறர்‌ 262 
சோலை மலை 2 
சோழமண்‌! _ல சதகம்‌ ட] 
சோழர்‌ ஆட்சி முடிவு 55 
சோழர்‌ பேரரசு 230 
சோழியப்‌ பிராமணர்‌ 45 
ஞானசம்பந்தம்‌ பத்திரிகை 127 
ஞானசம்பந்தர்‌ 174 
ஞானசாரம்‌ 160 
ஞானசாரம்‌ என்ற பெயருடைய 
நூல்கள்‌ 166 
ஞானப்பிரகாசர்‌ களந்தை 126 
ஞானப்பிரசாகர்‌,கமலை 134 


ஞானப்பிரகாசர்‌ - வெப்பிரகாச 
உரை 132 

ஞானப்பிரசாகர்‌- சிவபுரம்‌ 131 

ஞானப்பிரகாசர்‌, செட்டித்‌ 


தெரு 134 
ஞானப்பிரகாசர்‌, மதுரை 126 
ஞான பரணி 196 
ஞான பூசைத்‌ திருவிருத்தம்‌ 148 
ஞான வரோதயர்‌ 34 
ஞானவாசிட்டம்‌ 287 
ஞான விளக்கம்‌ 179 
ஞான வினோதன்‌ கலம்பகம்‌ 795 
ஞானாபபிர்தம்‌ 149 
ஞானாவரண விளக்க உரை 170 
ஞானி செயல்‌ 288 
தக்கயாகப்பரணிஉரை 79 
தகடூர்‌ யாத்திரை & 
தச்சன்‌ பாட்டு 198 


1/8 


தச்சாண்டிப்பாட்டு 
தசகாரியம்‌ 
தச வழக்குச்‌ சிந்தனை 
தசாங்கம்‌ 
தஞ்சாவூர்‌ 
தஞ்சைப்‌ பெரிய கோயில்‌ 
தட்டான்‌ பாட்டு 
தண்டபாணி சுவாமி 
தணிகை 
தணிகை உலா 
தணிகை மலை 
தத்துவதேசிக நாயனார்‌ 
தத்துவதேசிகர்‌ சந்தானம்‌ 
தத்துவப்‌ பிரகாசம்‌ 
தத்துவப்‌ பிரகாசர்‌ 
தத்துவப்‌ பிரகாசர்‌ 

*தத்துவராயர்‌ 
தத்துவ ரத்னாகரம்‌ 
தத்துவராய சுவாமிகள்‌ 
தத்துவராயர்‌ 

அடங்கன்‌ முறை 
தத்துவராயர்‌ பாடு துறை 
தத்துவராயர்‌ உலா 
தத்துவராயர்‌ குருபரம்பரை 
தத்துவராயர்‌ செய்த 

புது நூல்கள்‌ 
தத்துவ விளக்கம்‌ 
தத்துவாமிர்தம்‌ 
தமிழ்‌ நாவலர்‌ சரிதை 
தருப்பாதன மழகியார்‌ 
தருமபுரம்‌ 
தருமர்‌ 
தன்வந்தரி 
தனிச்‌ செய்யுள்‌ சிந்தாமணி 
தனிப்பாடல்‌ திரட்டு 
தாசரண்ணர்‌ 
தாண்டவக்கோன்‌ 
தாய்‌-பாட்டு 
தாயுமானவர்‌ 


திண்டிமம்‌ மூழக்குதல்‌ 


33 


33,37 


217 
274 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு. 15ஆம்‌ நூற்றாண்டு 


திரட்டுச்‌ சந்தானத்தார்‌ 
திரிசிராப்பள்ளி 
திரிபுவன தேவன்‌ 
திரியம்பகர்‌ 
திரு ஆனைக்கா உலா 
திருக்கச்சி நம்பி வரலாறு 
திருக்கடைக்‌ காப்பு 
திருக்கண்ணங்குடி. 
திருக்கயிலாய ஞான உலா 
திருக்கலம்பகம்‌ 
திருக்களிற்றுப்‌ படியார்‌ 
ஊரை 
திருக்கையில்‌ வழக்கு வகுப்பு 
திருக்கோவையார்‌ 
திருக்குருகூர்‌ 
திருச்சந்த விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலமுடையார்‌ 
திருச்செந்தூர்‌ 
திருச்செந்தூர்ப்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ 
திருஞான வேழ வகுப்பு 
இருத்தக்க தேவர்‌ 
திருத்தாழ்வரை தாசர்‌ 
திருத்தொண்டத்‌ தொகை 
இருத்தொண்டர்புராண சாரம்‌ 
திருத்தொண்டர்புராணம்‌ 
திருநள்ளாறு 
திருநாகேச்சுரப்‌ பதிகம்‌ 
திருநாராயணபுரத்து ஆயி 
இருதாவீறு உடைய பிரான்‌ 
திருநாவுக்கரசு சுவாமிகள்‌ 
மடம்‌ 
திருநீலகண்ட யாழ்ப்பாணர்‌ 
திருதூற்றந்தாதி 
திருநெறிக்காவலர்‌ 
திருநெறி விளக்கம்‌ 
திருநெறி விளக்கமுடையார்‌ 
திருப்பதி 
திருப்பாட்டு 
திருப்பாணாழ்வார்‌ 
திருப்பாகரம்‌ 
திருப்பாவை வியாக்கியானம்‌ 
திருப்புகழ்‌ புராணம்‌ 
திருப்புல்லாணி 


169 


திருப்புல்லாணி தாசர்‌ 247 
திருப்புலிவனம்‌ 180 
திருப்புன்‌ முறுவல்‌ 169 
திருப்பெருந்துறை 709 
திருப்பைஞ்ஞீலி 151 
திருமங்கையாழ்வார்‌ 26 
திருமந்திரைமாலை 95 
திருமலை 244 
திருமலைக்‌ கொழுந்து 70 
திருமலைக்‌ கொழுந்து 

வெண்பா 70 
திருமலைமுருகன்‌ திருப்புகழ்‌ 16 
திருலை முருகன்‌ 

பிள்ளைத்‌ தமிழ்‌ 13 
திருமலையாழ்வார்‌ * 27 
திருமலைராயன்‌ 39,25 
திருமலைராயன்‌ பட்டினம்‌ 56 
திருமலைராயனாறு . 27 
திருமழிசை 277 
திருமாலை 206 
திருமாலை வியாக்கியானம்‌ 217 
திருமுக்கால்‌ பதிகம்‌ 7 
திருமுகப்‌ பாசுரம்‌ 181 
திருமூதுகுன்று 5 
திருமுருகாற்றுப்படை 24 


திருமூருகாற்றுப்படை உரை 84 
திருமுல்லைவாயில்‌ தேவாரம்‌ 29 


திருமுனைப்பாடி நாடு 297 
திருமூலர்‌ 21 
திருமூலர்‌ - சித்தர்‌ 179 
திருவரங்கம்‌ 187 
திருவருட்பயன்‌ 71 
திருவருட்‌ பிரசாத வகுப்பு 25 
திருவலஞ்சுழி 1290 
திருவள்ளுவப்‌ பயன்‌ 149 
திருவள்ளுவமாலை 8&5 
திருவள்ளுவர்‌ 179 
திவனந்தபுரம்‌ ஏடு 67 


திருவாசகச்‌ சிவபுராணம்‌ 200 
திருவாசகத்துள்‌ காணப்படாத 


பாடல்கள்‌ 207 
திருவாசகம்‌ 772 
திருவாசகாபரணார்‌. 793 
திருவாதவூர்‌ 263 


179 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 15ஆம்‌ நூற்றாண்டு 


திருவாதவரடிகள்‌ புராணம்‌ 704 
திருவாய்மொழி 778 
திருவாய்மொழி நூற்றந்தாதி 223 
திருவாய்மொழிப்‌ பின்னை 277 
திருவாரூர்‌ 42 
திருவாவடுதுறை ஆதனம்‌ 188 
திருவானைக்கா 787 
இருவிச நல்லூர்‌ 262 
திருவிசைப்பா 77 
திருவிடைமருதூர்‌ 

மும்மணிக்‌ கோவை 210 
திருவெள்ளறை 187 
திருவேங்கட உலா 246 
தில்லைக்‌ கலம்பகம்‌ 29. 
தில்லை மூவாயிரவர்‌ 262 
திவ்வியப்‌ பிரபந்தம்‌ 216 
திவாகரம்‌ g 73 
திறப்புகழ்‌ % 
தின அரியை 220 
தீபங்குடி 240 
தீர்த்தங்கரர்‌ வரஸாறு 22௪ 
தும்பிப்பாட்டு 275 
துவாதசநாம சங்கீர்த்தனம்‌. 198 
தெண்டி 49 
தெய்வங்கள்‌ பெருமாள்‌ 54 
தெய்வச்சிலை 54 
தெய்வச்சிலையார்‌ ௯ 
தெய்வகொமணிக்கவுண்டர்‌ 85 
தெய்வீக உலா 53 
தென்கலையின்‌ 

முக்கிய ஆசாரியர்‌ 220,272 
தென்‌ திருப்பேரை 50 
தேரர்‌ 317 
தேரையர்‌ 316 
தேவராசர்‌ 225 
தேவன்‌ 60 
தேவார உரை 168 
தேவாரம்‌ 77 
தேவிகாவோத்தரம்‌ 775 
தேவேந்திர சங்க வகுப்பு 23 
தேவையந்தாதி 76 
தையல்‌ பாகமுனி 133 


180 


தொகுப்பு நூல்கள்‌ 77 
தொண்டரடிப்‌ 
பொடியாழ்வார்‌ 217 


தொண்டை மண்டலசதகம்‌ 43 
தொல்காப்பிய உரைகள்‌ 78,85,89 
தொல்‌.கொல்லதிகாரஉரை ஐ 
தொல்காப்பியச்‌ சொல்லதி 


காரம்‌ பழைய உரை & 
தொல்காப்பியப்‌ 

பொருளதிகாரம்‌ 76 
தொல்காப்பியம்‌ 20 
தோணியப்பர்‌ 767 
தோலா மொழித்‌ தேவர்‌ 238 
தோழப்பர்‌ 229 
தக்ரேதேவர்‌ 26 
தக்கோர்‌ 85 
நச்சர்‌ 79 
தச்கினார்க்கினியர்‌ 44 
தட்சத்திரம்‌ 247 
நடராச சரிகை 209 
தடறாசநாயணார்‌ 793 
நந்தனார்‌ 262 
நந்திக்‌ கலம்பகம்‌ 238 
நந்திகேசுவரர்‌ வ 
தந்திபுரம்‌ 33 
நந்திவர்மன்‌ 33 
நந்தீசர்‌ 267 
நம்பாடுவான்‌ 262 
நம்பிதிருவிளையாடல்‌ 83 
நம்பியாண்டார்‌ நம்பி & 
நம்பியாரூரர்‌ நட்பு 179 
நம்மாழ்வார்‌ 129 
நம்மாழ்வார்‌ தமிழ்‌ 196 
தமசிவாயத்‌ தம்பிரான்‌ - 

திருவாவடுதுறை 147 
நயினார்‌ ஆசாரியர்‌ 226 
நவநாத சித்தர்‌ 267 
நவநீதப்‌ பாட்டி யல்‌ 259 
நவலிங்கலீலை 214 
நளவெண்பா 58 
நன்னூல்‌ 92 
நாகப்பட்டினம்‌ 43 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 


நாகலிங்க முனிவர்‌ 16 
நாகை 250 
நாகையின்‌ புகம்‌ 48 
தாஞ்சில்‌ தாடு 4 
நாதமுனிகள்‌ 216 
நாரத சரிதை & 
நாராரயணக்‌ கோன்‌ 274 


நாராயணசாமி நாயடு தி.கி. 127 
நாராயணசாமி முன்ளங்குடி. 200 


நாலடி 70 
நாலாயிரப்‌ பிரபந்தம்‌ 

பிரவசனம்‌ 278 
நாலூர்‌ சிற்றாத்தான்‌ 225 
நிகண்டு சூடாமணி 236 
நிட்டானுபூதிஉரையாசிரியர்‌ 777 
தித்தியானந்துர்‌ 169 
நித்தியானு சந்தானம்‌ 220 
நியதிப்பயன்‌ 165 
நிராமய தேவர்‌ நரல்‌ 215 
நிராமய அந்தாதி 180 
நிஜானந்த போதம்‌ 267 
நீலகேசி 242 
நூற்றெட்டுத்‌ திருப்பதித்‌ 

திருப்புகழ்‌ 16 
நேமிநாதம்‌ 149 
தேமிநாதம்‌ உரை 78 
தே.மிநாதர்‌ கோயில்‌ 24 
நைடதம்‌ 58 
நையாண்டிப்பாட்டு 198 
பகடிப்பாட்டு 198 
பகவத்‌ கீதை 185 
பகவதி பாட்டு 198 
பசவண்ணர்‌ 214 
பசுபதி கோயில்‌ 37 
பஞ்சகல்யாணம்‌ 243 
பஞ்சரத்தினத்‌ திருப்புகழ்‌ 16 
பஞ்சாக்கரம்‌ 165 
பஞ்சாக்கரமாலை 164 
பட்டபாணர்‌ 58 
பட்டர்‌ 181 
பட்டர்‌ பிரான்ஜீயர்‌ 220 
பட்டினத்தார்‌ 10 
பட்டீச்சரம்‌ 57 
படிக்காசுப்‌ புலவர்‌ 50 


15ஆம்‌ நூற்றாண்டு 


பத்தாம்‌ திருமுறை 285 
பத்திரகிரி 778 
பத்துப்பாட்டு ச்சீ 
பதஞ்சலி 268 
பதிபசுபாச விளக்கம்‌ 777 
பதினெண்‌ சித்தர்‌ 267 
பதினொராந்‌ திருமுறை 46 
பரங்கிர வகுப்பு 25 
பரங்குன்று 5 
பரசபாசித்தாந்தமும்‌ 

கண்டனமும்‌ 197 
பரஞ்சோதி முனிவர்‌ i 
பரணர்‌ & 
பராமாகமம்‌ 234 
பரமார்த்த தெரிசனம்‌ 181 
பரமார்த்த தெரியொன 

மகிபர்‌ 181 
பரவஸ்து பட்டர்பிரான்‌ 

ஜீயர்‌ 225 
பரவாதிகேசரி 227 
பராக்கிரம பாண்டியன்‌ 253 
பராக்கிரம பாண்டியன்‌ 

மெய்க்‌ கார்த்தி 280 
பரிதியார்‌ 79 
பரிப்பெருமாள்‌ 79 
பரிபாடல்‌ இடைச்செருகல்‌ 232 
பரிபூரணசித்தி 215 
பரிபூரணப்பிரகாசர்‌ 198 
பாரிமேலழகர்‌ 79 
பல்லாண்டுப்‌ பாட்டு 198 
பல்லிடாட்டு 198 
பலதிரட்டு எட்டுச்சுவடி.. [21/ 
பவுரிக்கூத்து 257-258 
பழமொழி நானூறு 70 
பழனி 5 
பழனி வகுப்பு 2 
பழையாறை 33 
பள்ளியெழுச்சிப்பாட்டு 198 
பன்னா உற்சவம்‌ 262 
யறம்பாபுரி 244 
பறைச்சி பாட்டு 798 
பன்னிரு படலம்‌ 67 
பன்னிரு பாட்டியல்‌ [2 
பாகவத புராணம்‌ 58 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 15ஆம்‌ நூற்றாண்டு 


பாகுடக்‌ கவி 

பாகுபலிநயினார்‌ 

பாட்டியல்‌ இலக்கணம்‌ 

பாடுதுறை 

பாண்டி நாட்டுத்‌ தலங்கள்‌ 

பாண்டி நாடு 

பாண்டிப்‌ பெருமாள்‌ 

பாணர்‌ 

பாணராற்றுப்படை 

பர்தாதிகேசமாலை 

பாதிரிப்புலியூர்‌ 

பாதிரிப்புலியூர்க்‌ கலம்பகம்‌ 

பாபநாசம்‌ 

பாம்பன்‌ சுவாமி அருணகிரி 
நாதர்‌ பற்றிய கருத்து 

பாம்பாட்டிச்சித்தர்‌ 

பாம்டாட்டி- பல்வரிக்கூத்து 

பாம்பாட்டிப்‌ பாட்டு 

பாம்புப்‌ பாட்டு 

பாய்ச்சலூர்ப்பதிகம்‌ 

பார்ப்பான்‌ பாட்டு 

பாரதம்‌ 

பார்த வெண்பா 

பாரதியார்‌ 

பாரிசாதப்பூக்‌ கதை 

பாரியின்‌ தோழர்‌ 

பாலசரசுவதி 
கிருஷ்ணமாச்சாரியர்‌ 

பாலகுப்பிரமணியமுதலியார்‌ 

பாலைப்பதி - திருப்பாலைத்‌ 
துறை போலும்‌ 

பாவை என்ற ஊர்‌ 

பிங்கல நிகண்டு 

பிடாரன்‌ பாட்டு 

பிண்ணாக்கசோ்‌ 

பிரசங்காபரணம்‌ 

பிரதிவாதி பயங்கர 
மண்ணன்‌ 

பிரபந்த இலக்கியம்‌ 

பிரபுடதேஹாயன்‌ 

பிரமக்தை 

பிரமமுனி 

பிரயோக விவேகம்‌ 

பிரஸ்தானத்திரயம்‌ 


142 


276 


பிராசாத அகவல்‌ 
பிராசாத தீபம்‌ 
பிராசாதமாலை 


பிராசாத விருத்தம்‌ 


பிள்ளை உறங்கா 
வில்லிதாசர்‌ 
பிள்ளைத்‌ திருநாமம்‌ 
பிள்ளைப்பாளையம்‌ 
பிள்ளையார்‌ - சம்பந்தர்‌ 
பிள்ளை லோகாசாரியர்‌ 
பிறவா நெறியார்‌ 
புகலூர்‌ 
புகழேந்தி 
புத்த நூல்‌ 
புத்தூர்‌ கோயில்சாசனம்‌ 
புதுக்கோட்டை 
புய வகுப்பு 
புலவர்‌ புராணமுடையார்‌ 
புவன இபம்‌ - கணிதநால்‌ 
புறத்திரட்டுச்‌ சுருக்கம்‌ 
புறநானூறு 
புஷ்பரதச்‌ செட்டி 
யூதபுராணம்‌ 
யூரணர்‌ ஐவர்‌ 
பெரிய திருமுடி அடைவு 
பெரிய புராணம்‌ 
பெரியவாச்சான்பின்னை 
பெருங்கதை 
பெருங்கதைச்‌ சுருக்கம்‌ 
பெருங்காப்பியம்‌ 
பெருஞ்சித்திரனார்‌ 
பெருத்த வசன வகுப்பு 
பெருந்தலைச்சாத்தர்‌ 
பெருந்திரட்டு 
பெருந்திரட்டு ஏடு 
பெருந்திரட்டு வினாவும்‌ 
விடையும்‌ 
பெருந்துறைப்‌ புராணம்‌ 
பெருந்தேவனார்‌ 
பெருந்தேவனார்‌ பாரதம்‌ 
பெரும்பற்றப்புலியூர்‌ நம்பி 
பெரும்பொருள்‌ வினக்கம்‌ 
பெருமண்டுர்‌ 


720,192 


208 
105 


32 
64 
53 
ல்‌ 
34 


2 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 15ஆம்‌ நாற்றாண்டு 


பேராசிரியர்‌ 85 
பேரானந்த சித்தியார்‌ 169 
பைஞலுலி, திரு 151 
பைரவம்‌ நிச்‌ 
பொதிகை மலை 105 
பொதிகை முனிவர்‌ 77 
பொய்கையார்‌. 8s 
பொருகளத்தலகைவகுப்பு 23 
பொருநையாறு 737 
பொருள்‌ முருகாற்றுப்படை 26 
பொருளாகரன்‌ 59 


பொன்வண்ணத்தந்தாதி 210 
பொன்னம்பலகவாமிபதிப்பு 200 


பொன்னெயில்‌ வட்டம்‌ 181 
போகர்‌ 268 
போதரத்தினாகரம்‌ 208 
போதாமிர்தம்‌ 209 
போப்‌ 154 
போர்க்களத்தலசை வகுப்பு 23 
மகாபுராணம்‌ 103 
மகாலிங்கையார்‌, மழவை 30 
மங்கையர்க்கரசி 157 
மச்ச முனி 268 
மண்டல புருடர்‌ 2326 
மணக்குடவர்‌ 79 
மணிப்பிரவாள நடை 237 
மணிமேகலை திர 
மதுரகலியாழ்வார்‌ 176 
மதுரை > 
மதுரைத்‌ தலபுராணம்‌ 703 
மதுரைத்‌ திருவிளையாடல்‌ 103 
மயில்பாட்டு 275 
மயில்‌ வகுப்பு 25,26 
மயில்‌ விருத்தம்‌ 15 
மயிலாப்பூர்‌ நேமிநாதர்‌ 

கோயில்‌ 239 
மயிலாபுரி 240 
மமிலைநாதர்‌ 92 
மயேச்சுரர்‌ & 
மரபு அட்டவணை 790 
மருவூர்‌ 702 
மல்லர்‌ 79 
மல்லிகார்ச்சுனராயர்‌ 28 
மல்லிநாதர்‌ புராணம்‌ 236 


மழபாடிப்‌ பண்டாரம்‌ 176 
மறைஞான சம்பந்தர்‌ 135,136 
மறைஞான தேசிகர்‌ 154 
மாகறலூர்‌ 96 
மாடலும்‌ 94 
மாணிக்கவாசகர்‌ 704 
மாபுராணம்‌ 703 
மாமூலர்‌ & 
மாயாப்பிரலாபம்‌ 754 
மாயாவாதம்‌ 185 
மார்க்க சகாயதேவர்‌ 12 
மார்க்கண்டேயர்‌ 80 
மாலிக்காபூர்‌ 55 
மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ 289 
மாறனலங்கார அசிரியர்‌ 50 
மாறனலங்கார உரை 74 
மாறனேர்நம்பி 262 
மானபூஷணர்‌ 290 
மானா பரணர்‌ 290 
முக்கூடற்பள்ளு 257 
முகம்மதியர்‌ படையெடுப்பு 83 
முகரியம்‌ பெரும்பதி 

முடி கொண்டானாது 57 
முத்திநிச்சயம்‌ 134,136 
முத்திநிலை 134,136 
முத்திவிநாயகரகவல்‌ 27 


முத்துக்கருஷ்ண பிரமம்‌ 777 
முக்துச்சட்டைநாதவள்ளல்‌ 156 


முத்துத்தாண்ட வராய பிள்ளை 
156,154 
முத்தொள்ளாயிரம்‌ [22 
முப்பத்தீறாயிரப்படி. 225 
மும்மணிக்கோவை 795 

முல்லண்டிரம்‌ அண்ணாமலை 
நாதர்‌ கோயில்‌ 15 
முல்லைவாயில்‌ தேவாரம்‌ 29 
முழங்கால்‌ முறிப்பான்‌ 247 
முனிசுவ்ருதர்‌ புராணம்‌ 236 
மூலிகை அகராதி 271 
மூவருலா 53 
மெய்கண்டார்‌ 77 
மெய்ஞ்ஞான விளக்கம்‌ 149 
மெய்ப்பாத புராணிகர்‌ 157 
மெய்ம்மொழி 210 


143 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 15ஆம்‌ நூற்றாண்டு 


மேருமந்தரபுராணம்‌ 
மோகவதைப்பரணி 
மோகனாங்கி 
யதிராசவிம்சதி 
யீந்திர.ப்பிரவணார்‌ 
யாப்பருங்கலக்‌ காரிகை 
யாப்பருங்கலவுரை 
யூகிமுனி 
யோகச்‌ சமாதி 
ராகவையங்கார்‌, மு. 
ராசராசபுரி 
ராஜநாதகவி 
ரிப்பன்‌ அச்சகம்‌ 
ரேவணசித்தர்‌ 
ரோமமுனி 
லிங்கதாரணம்‌ 
லோசசாரங்க முனிவர்‌ 
வச்சணந்தி மாலை 
வசவ புராணம்‌ 
வசைக்‌ கவி 
வஞ்சிமொர்த்தாண்டன்‌ 
வடகலை 
வடமலையப்ப பிள்ளையன்‌ 
வடி வேலுச்‌ செட்டியார்‌ 
வண்ணான்பாட்டு 
வயலூர்‌ 
வயிரமேக விருத்தி 
வர்த்தமானர்‌ 
வரதப்பாட்டு 
வரதன்‌ 
வரதன்‌ - காளமேகம்‌ 
வரதுங்கராம பாண்டியன்‌ 
மானைவி 
வரதுங்கராமன்‌ 
வரந்தரும்பெருமாளரையர்‌ 
வரவரமுனி 
வரவர முனி சரிதம்‌ 
வருணகுல ஆதித்தன்‌ 
வருணகுலாதித்தன்‌ 
வருணகுலாதித்தன்‌ மடல்‌ 
வருத்தமற உய்யும்‌ வழி 
வருமுருகாற்றுப்படை 
வள்ளல்‌ அறுபத்து நால்வா்‌ 
வள்ளல்‌ நூல்கள்‌ 


184 


வள்ளல்‌ பரம்பரை 152 
வள்ளி 263 
வள்ளிமலை 9 
வள்ளிமலைச்சாமி 76 
வள்ளுவர்‌ 263 
வள்ளைப்பாட்டு 196 
வளமடல்‌ 54 
வளையாபதி & 
வாசசமுனிவர்‌ 210 
வாச்சர்தம்‌ துறவு 779 
வாச முனி 268 
வாது செய்த வாரணம்‌ 95 
வாதுளாகமம்‌ 185 
வாமன முனிவர்‌ 129 
வாரணப்பாட்டு 198 
வாழைப்பந்தல்‌ 244 
, வானமாமலை ஜீயர்‌ 228 

விக்கிரமசோழன்‌ மீதுபரணி 95 
விசயநகர ஆட்சி 5 
விசுவநாதப்‌ பேரேரி 2 
விசுவாமித்திரர்‌ தவம்‌ 66 
வித்தியாரணிய சுவாமி 201 
விதரணராமன்‌ 

திருமலைராயன்‌ 56 
விநாயகர்‌ அகவல்‌ 257 
விநோதரச மஞ்சரி 33 
விராலிமலை 5 
விரிஞ்சை முருகன்‌ 

பிள்ளைத்தமிழ்‌ 2 
விருத்தாசலம்‌ 790 
விருஷய தேவர்‌ 243 
விரூபாட்ச ராயர்‌ 55 
வில்லிபுத்தூரார்‌ 77 
வில்லிபுத்தூரார்‌ பாரதம்‌ 1 
விளாஞ்சோலைப்‌ பின்னை 262 
வினதாபுரி- அயோத்தி 243 
விஷஹாஹஸம்‌ 283 
வீட்டுநெறிப்பால்‌ 149 
வீரசைவ சமயம்‌ ட 204 
வீரசைவ மடங்களின்‌ மரபுகள்‌ 153 
வீர சைவ மரபு 722 
வீர சோழியம்‌ 28 
வீரநாராயணச்‌ சதுர்வேதி 

மங்கலம்‌ 253 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 15ஆம்‌ நூற்றாண்டு 


வீரவாள்‌ வகுப்பு 

வீராசாமிச்‌ செட்டியார்‌ 

வீரை 

வீரை ஆசு கவிராசர்‌ 

வீரைமாநகர்‌ 

வெங்குரு 

வெண்பா அந்தாதி 

வெள்ளிபாடல்‌ 

வெள்ளியம்பலவாணத்‌ 
தம்பிரான்‌ 

வேங்கடம்‌ 

வேங்கடமலை 


வேங்கடராசலு ரெட்டியார்‌ 


வேழுச்சிகாவலன்‌ வகுப்பு 
வேணாட்டடிகள்‌ 
வேணாடு 


வேதாந்த சித்தாந்த சமரசநூல்‌ 
வேதுரந்த சித்தாந்த சமரசம்‌ 


வேதாந்த தேசிகர்‌ 
வேதாந்த நூல்‌ வரலாறு 
வேதாரணியன்‌ 
வேமனர்‌ 

வேல்‌ வகுப்பு 

வேல்‌ வாங்கு வகுப்பு 
வேல்‌ விருத்தம்‌ 


25  வேலாயுதகவி 6 
33 வேளைச்காரன்‌ வகுப்பு,இரு 23 
4 வேளை தகர்‌ 737 
63 வைகை ஆறு 102 
186 வைணவ இலக்கியம்‌ 216,217 
772 வைத்தியநாத தேசிகர்‌ 13 
194 வைத்தியநாத தேசிகர்‌ 
232 திருவையாறு 16 
வைத்திய நூல்கள்‌ 322 
770 வையாபுரிப்‌ பிள்ளை 70 
9 வைராக்யெ சதகம்‌ 162 
702 ஹர்ஷ சக்கரவர்த்தி 58 
224 ஹென்றி, எட்டாம்‌ 154 
24 ஜம்புலிங்கம்‌ 52 
305  ஜீயர்‌-சிவாசாரியர்‌ 15 
305 ஸ்ரீசைல வைபவம்‌ 227 
169 ஸ்ரீதர ஐயாவான்‌ 262 
776 ஸ்ரீ புராண ஆசிரியர்‌ 234 
27 ஸ்ரீபுராணம்‌ 234 
785 ஸ்ரீபெரும்பூதூர்‌ 218 
133 ஸ்ரீவசன பூஷணம்‌ 222 
322 க்ேத்திரக்கோவை 9 
23 க்ஷேத்திரக்கோவைப்‌ 
24 பிள்ளைத்‌ தமிழ்‌ 708 ' 
75 க்ஷேத்திரத்‌ திருவெண்பா 270 
ன 


185 


மேற்கோள்‌ செய்யுள்‌ முதற்‌ குறிப்ப 


அகழ்ந்து 
அகிலநாயக 
அங்கமல 
அங்கியின்‌ 
அங்குறிஞ்சி 
அங்கையிற்‌ 
அஞ்சலென்ற 
அஞ்சனமிட 
அஞ்சுமுகி 
அஞ்சொலான்‌ 
அடுக்கிய 
அடையார்‌ தம்‌ 
அண்டகோள 
அண்ணல்‌ அரு 
அணங்கிட 
அத்தர்தென்‌ 
அத்தலக்குழு 
அத்தியுரி 
அந்தண்‌ ஐயா 
அந்தமில்ல 
அந்தமும்‌ 
அந்திப்போ 
அந்நகரில்‌ 
அப்பதியில்‌ 
அப்பொழுது 
அம்மஉய்‌ 
அரசனுக்‌ 
அரவாபரண 
அரிகுழல்‌ 
அரித்தானை 
அரிதாக 
அரிமதர்‌ 
அரியநான்மறை 
அரியநான்முக 
அரியமாத 


196 


அரியயன்காணா 
அரியயன்முனி 
அருமறைய 
அருமையாயி 
அருவமாய்‌ 
அருவுருவமாய்‌ 
அருளிலாத 
அல்லலுற்ற 
அல்லாதபர 
அவனியோர்‌ 
அழுதுலகை 
அளக்கர்நீர்‌ 
அறந்தரு 
அறந்திகழா 


்‌ அறப்பயன்‌ 


அறிவரும்‌ 
அறுதியிலா 
அன்னவன்‌ 
அன்னையறம்‌ 
ஆக்கையெனும்‌ 
அகம்‌ கன 
அகம, கவ்‌ 
அதிநாட்‌ 
ஆதிபரை 
ஆயமொக்கர்‌ 
அஆயும்மறை 
ஆரணப்பரி 
ஆரணமும்‌ 
அரூரில்‌ எனை 
ஆரூரிற்‌ பிற 
ஆலமரத்‌ 
ஆலமோ 
ஆவிகட்கித 
ஆழிகடை 
ஆற்றல்‌ சா 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


ஆற்றும்‌ சம 262 உறவுசற்‌ 262 
ஆற்றொணாத 185  உறவெது 261 
இக்கதையை 18௪ உறவொடு 748 
இடிக்குரல்‌ 232. உறுதியாச்‌ a 
இடிபதெம 781  உன்னரும்‌ 124 
இணங்கேன்‌ 21  உன்னன்புறு 772 
இத்தலமெய்‌ தச  ஊரிலிஉரு 252 
இதுவலால்‌ 249 ஊனமில்லா 55 
இத்த எல்லை 774 எண்திசா முக 34 
இத்த தாலின்‌ 236 எதிர்மலைந்தே a 
இந்த வெங்‌ 112 எதுகுலத்து 249 
இந்து தவழ்‌ 292 எந்தையார்‌ 767 
இப்பெரும்‌ பதி 100 எத்நூலும்‌ 87 
இம்பராட 706 எம்பாரவி 137 
இம்மான்‌ அனை 299 எயிறு கொண்‌ 184 
இருக்குமுத 277 எழுத்துச்‌ 276 
இருந்தமிழ்‌ 85 என்புநெக்கு 166 
இருநிலம்‌ 263 என்று கூற 188 
இருபுறமும்‌ 135 என்றுகூறி 105 
இரும்புகழ்‌ 81 என்றும்‌ எவ 320 
இருவெஞ்சிலை 215 என்னையவர்‌ 34 
இலகியகுண 83 ஏதமறவட 162 
இலகு புக 38 ஏதமில்‌ இய 260 
இவனேஉல 259 ஏதிவன்‌ 259 
இறந்தொழி 238 ஏதினி 159 
இறுதிநாள்‌ 155 ஏர்பெற்ற & 
ஈச நேமிய 258 ஏருறத்திசை 259 
ஈசனை நீ 121 ஏலக்குழல்‌ 707 
ஈசனைப்‌ பூ 1177  ஓயயில்‌ நூல்‌ 774 
ஈட்டிய அற 83 ஒரு கவியே 707 
உண்டிட உவ நிர்‌ ஒரு தனிமுதல்‌ 253 
உயர்வுறு 7123 ஒரு முறை 290 
உயிரினூடொ 7௪4  ஒருவாணுதல்‌ 39 
உரககங்க 270 ஒழியா 2 
உருநிரம்பு 170  ஓளிகெண்ட 22 
உருவுறு மூன்‌ 777 ஒன்றதாயு 19 
உலகமைதந்‌ 202 ஒன்றாய்‌ 74 
உலகெலாங்‌ 243 ஓகையால்‌ 161 
உவந்தெதிர்‌ 97 ஓதனத்து 124 
உள்ளத்‌ திரு 52 கங்கை மதி 183 
உற்ற செய்யு 743 கங்கையே 74 


உறவளங்கள்‌ 131 கடம்புநார 280 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


கடலகமுழு 
கடவுளா 
கடியார்‌ 
கண்ணன்சீர்‌ 
கண்ணார்‌ மதி 
கண்ணுகலா 
கண்ணுறு 
கத்தினைச்‌ ௬௫ 
கதிக்கு மறு 
கதையாயிது 
கம்பெனன்‌ 
கரத்தினின்‌ 
கரமிழப்ப 
கருடனோட. 
கருணை நாய 
கருதரிய 
கருமுகில 
கருவினைக்‌ 
கலைமகள்‌ 
சவான்‌ பரிசைக்‌ 
கற்பார்மகிழ 
கற்றிடாததை 
கறங்குதிரை 
கனி கிழிய 
கன்னபரம்‌ 
கனைத்திருந்‌ 
கனைத்துவண்‌ 
காசியைக்‌ 
காட்டிற்‌ 
காணரிய 
கார்மிடத்‌ 
காரணமுத 
காரொழுகு 
காலகாலனை 
காலத்தொடு 
காலமன்றிய 
காலமும்‌ 
காலனுக்கு 
காலையேநிகர்‌ 
காழிதனிற்‌ 
கிரிபோல்‌ விள 
கின்னரபொடு 
கூடக்கொடு 


188 


49 
280 
278 
285 

136 

32 

120 

58 

234 

747 

214, 233 
56 


குண்மிலரா 
குவாலுடை 
குரவமாமரு 
குரவர்‌ தமை 
கூறு கொண்ட 
கேசவ நம 
கேசவன்‌ 
கேட்ட முங்கி 
கைவளைகள்‌ 
கொங்கர்‌ 
கொழுதியிசை 
கொழுநன்‌ உண்‌ 
கொன்றை சூடு 
கொன்றை வாச 
கோடாத 
கோடுபடு 
கோவாத 
சக்கரமற்‌ 

சகன்‌ காலம்‌ 
சகலமும்‌ 
சங்கக்குழை 
சங்கரன்‌ 
சடையணி 
சத்தியம்‌ 
காணினும்‌ 
சாந்து கார 
சாற்றேணா 
சிதம்பர 
சிந்தை மகிழத்‌ 
சிம்புளாய்‌ 
சிரமற்றன 
சிற்றம்பல 
சீரார்புரா 
சிராரும்‌இந்‌ 
சுந்தரமில 
சுவையுறும்‌ 
கூழுமா கடற்‌ 
செஞ்சடையார்‌ 
செஞ்சுடுரோன்‌ 
செதுமதி 
செப்பாருமுகி 
செப்புமியற்‌ 


செய்கையான்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 7 


செருமலையும்‌ 
செல்லும்‌ திர 
செவ்வந்தி 
சென்றுதிரு 
சேல்கண்ட 
சைவத்தின்‌ 


சொற்பொர்ருளும்‌ 


சோதிமதி 
சோதிவெண்‌ 
சோலையுறை 
ஞாதியரை 
தஞ்சமாய 
தஞ்சையும்‌ 
தட்டிலாதிப்‌ 
தடவுறுமண்ட 
கண்ணார்‌ மதி 
தத்துவ மனை 
தந்தை தான்‌ 
தம்மகத்திற்‌ 
தயிரியம்‌எ.து 
தருமத்திற்‌ 
தருமமில்‌ 
தருமமெய்‌ 
தருமமேதன 
தருமமேயொரு 
தவம்செவம்‌ 
தழுவியகவி 
தள்ளரும்‌ 
தற்பரத்தொ 
தாலேலோ 
காவிலாமறை 
திருக்கிளர்‌ 
திருநிரம்பிய 
திருமருவு 
திருமாவர 
திருமிகு 
திருவளர்‌ 
திருவாய்‌ அம்‌ 
திருவாரூர்‌ 
தில்வியம்‌ 
தில்லையை 


தீங்கும்பெரு 


துவாபரயுக 
துறக்கமீது 
துன்பவாரி 
துனியாமடி. 
தெண்டிரை 
தெய்வப்பொரு 
தெய்வமாக 
தென்னவா 
தேசான 
தேசிகர்போற்‌ 
தேசுறுகினை 
தேம்பாகி i 
தேர்பரந்தன்‌ 
தேவர்‌ நிலை 
தேவராடினர்‌ 
தேனூறும்‌ 
தொக்கவிக்‌ 
நச்சணி 
நடப்பன 
தண்புற்றெ 
நந்தாவிளக்‌ 
தரதுங்கன்‌ 
நன்காவி 
நன்னாலி 
நாணழிந்து 
நூதனார்‌ 
தாலங்க 
நாலாகிய 
நாவாரவே 
நாளினின்மனு 
நானினையும்‌ 
நிகரிலாத 
நித்தியமாய்‌ 
நித்திலப்பெண்‌ 
தினைவரும்பாத 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 7 


நீசராயி 
நீதிசேர்‌ 
நீதிப்புரா 
நீலகண்டன்‌ 
நீலமணி 
நெய்யாறும்‌ 
நெறித்துநெய்‌ 
நொய்யதா 
பகைத்து 
பட்டற்றன 

ய மாசுண 
பத்திசெய்‌ 
பதின்மர்‌ 
பய்முறஅடி 
பரசிவகங்‌ 
பரத்நாடக 
பரபோக 
பரமனாம்‌ 
பருதிகுலம்‌ 
பருதியதனு 
பற்றலர்‌ 
பற்றுஞ்சக 
பற்றுநல்வினை 
பன்னியவரை 
பன்னுவ 
பாகவதரோ 
பாடலின்புறு 
பாந்தனைச்‌ 
பார்புகழ்‌ 
பாலனுய்ய 
யாற்ப்பா 
பாழியங்கு 
பிடித்தாரக்‌ 
பிரமனைக்கண்‌ 
பிரியாவிடை. 
பின்ளையார்தம்‌ 
பிறப்பும்‌ 
பிறைதவழும்‌ 
பிறையும்‌ 
புகழ்பெறு 
புராரிதாமோ 
புரிசூழ்ந்த 


190 


188 
253 
282 

45 
267 
131 

241 
270 
244 

770 
295 
239 
285 

127 

184 

95 
107 
261 

191 
13 


புல்வாய்புலி 
புலங்கொள்‌ 
புவிபுகமும்‌ 
பூண்டபேர 
புத்ததாம 
பூதநாதனை 
பூதவிநோத 
பூப்பவன்‌ 
மடந்தை 
பூமன்னு 
பூரணன்‌ 
பூவாகி 
பூவின்மேற்‌ 
வறை 
பெருகுகிம்‌ 
பேதமிலா 
பேதமுரைத்து 
பேயுமுறங்‌ 
பேறாயிரமோ 
பொங்கெழிற்‌ 
பொருவிருந்‌ 
பொருளைததி 
பொலன்கரி 
பொழிமதத்‌ 
பொற்புடை 
பொன்கொழி 
பொன்பூத்த 
போதமேதக 
மங்குல்‌ 
மடங்கலாய்‌ 
மண்ணென்ப 
மதுராபுரே 
மதுறைநாய 
மந்திரப்‌ 
மருவுசிவ 
மருவுபுகழ்‌ 
மல்லாண்டி 
மலிபுனல்‌ 
மழலையங்‌ 
மற்றுமாகு 
மறமில்லை 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 76ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


மறைகள்‌ நிந்‌ 
மன்றுநாய 
மன்னவர்‌ 
மன்னவன்‌ 
மனத்திடை 
மனமுறம்வாக்‌ 
மனித்தரா 
மாசில்‌ 
மாசிலா 
மாதர்பால்‌ 
மாதவப்பெண்‌ 
மாதவராறு 
மாதவி 
மாதுமலை 
மாப்பைந்‌ 
மாமன்னு 
பபிண்டரை 
பநின்னும்வெங்‌ 
மீனமாய்‌ 
முத்தனதி 
மூத்திநாய 
முதிருஞ்சுவை 
முத்தையா 
முருகொழுகு 
முற்றுமுணர்‌ 
மூண்டபெரு 
மெய்க்கடந்‌ 
மெய்ப்பொருள்‌ 
மெய்யாறு 
மெல்லடிய 
மேதகு 
மேவோர்க 
மேவிய 
மைந்தர்மூ 
மையில்குன்‌ 
மொய்யற்றன 
யாணார்மங்‌ 
யாதுகேட்பி 
யாவனொரு 
வஞ்சகத்தி 
வஞ்சகமில்‌ 


127 
187 
63 
216 
67 


வடமொழியாற்‌ 
வடுவிலாப்‌ 
வணங்கேன்‌ 
வருகோவை 
வருணமும்‌ 
வரையினை 
வளங்கெழு 
வளங்கொள்‌ 
வளர்கதத்த 
வன்னிமுற்‌ 
வாசுதேவன்‌ 
வாமமவிர்‌ 
வாழிவாழி 
வாளற்றனர்‌ 
வானத்தில்‌ 
வானதிபிறை 
வானிறைந்த 
வானேவளி 
விசயநீ 
விண்டுநீலம்‌ 
விரிதருபைங்‌ 
விரிவுமைம்‌ 
விரியோத 
விருப்படியார்‌ 
வீரும்புறு 
வில்லார்‌ 
விழைவற 
விறகினைப்‌ 
வீடாணை 
வீதிகண்டவர்‌ 
வெற்பினை 
வெற்றியுடன்‌ 
வேகமாதலில்‌ 
வேதத்தின்‌ 
வேத நூற்றெ 
வேதம்‌ நாலும்‌ 
வேதமாம்ட 
வேந்தன்‌ 
வையகத்தெவ 
வையமெலா 


191 


பொருள்‌ அகராதி 


அகத்தியர்‌ குறும்பலாவைத்‌ 
திரட்டி திருமாலாக்கல்‌ 729 
அச்சுதானந்த கோவிந்தன்‌ 265 


அட்ட மூர்த்தமூம்‌ 
எட்டுச்‌ சமயங்களும்‌ 124 
அட்டாங்கயோகம்‌ 2 
அண்ட கோளத்தார்‌ 
என்ற பாட்டு 288 
அதிபுராணம்‌ 306 
அபிடேகத்தர்‌ 58 
அம்பிகையை ருக்குமிணி 
வழிபடுதல்‌ 269 
அம்பிகைதுதி 776 


அம்மனை கிழங்கு பந்தடி 290 
அமெரிக்க நாகரிக மோதல்‌ 303 


அரச நீதிகள்‌ ௮ 
அரசர்‌ இயற்பெயரும்‌ 

பட்டப்‌ பெயரும்‌ 2» 
அரசவனம்‌ இருக்க முத்தி 197 
அரசன்‌ சிறப்பு 30 
அரன்‌ அரி ஒற்றுமை 46 
அருணை நினைக்க முத்தி 156 
-அருணையில்‌ 

மலையே லிங்கம்‌ 749 


அழகியமன்னார்‌ வடிவம்‌ 65 


அனுக்கிரமணி 8,49 
ஆச்சிரமம்‌ நான்கிலும்‌ 

நின்ற முனிவர்‌ ol 
ஆண்டாள்‌ ஐவர்க்குநாயகி 74 
ஆதிசைவர்‌ வணக்கம்‌ 707 
ஆரியமும்‌ தமிழும்‌ 206 
ஆறு என்ற சொல்‌ நயம்‌ 130 
ஆறாதாரங்களிலும்‌ இறைவன்‌ 

இசையும்‌ தமிழும்‌ தொடர்‌ 


புள்ள திருவிளையாடல்‌ 224 


192 


இதிகாச பாகவதப்‌ பயன்‌' 
ஞானம்‌ 228 

இந்திரன்தேர்‌ அனுப்பல்‌ 70 

இராமேசரத்தில்‌ ஐந்தலை நாகம்‌ 


செப்பேடுகாட்டல்‌ 68 
- பொன்னை வேதியர்‌ 
கைப்பற்றியது 68 

இருசமய விளக்கம்‌ 

உரை நடையே 303 
இல்லறத்தாரிடம்‌ துறவி சீடர்‌ 84 
இலக்கணச்‌ செய்திகள்‌ 289 
இலிங்கப்‌ பிரதிட்டை 205 
இலிங்க புராணத்தின்‌ விநாயகர்‌ 

காப்புச்‌ செய்யுள்‌ 142 
இறைவன்‌ வரதுங்கராமர்‌ 

தாயாதி யாக வந்தது 25 
உபுபுராணம்‌ 305 

-பதினெட்டு 305 
உருத்திராக்கமூம்‌ துழாய்‌ 

மணியும்‌ 100-101 
உலோபாமுத்திரையேகாவேரி 129 
ஊசல்‌ 266 
ஊர்வசி சாபம்‌ நீக்கல்‌ 291 
எச்சில்‌ - சொல்நயம்‌ 121 
எறும்புகள்‌ இடம்காட்டல்‌ 68 
ஏறு தழுவுதல்‌ 29 
ஐந்தலை நாகம்‌ வரலாறு 68 
ஐந்தெழுத்தும்‌ 

எட்டெழுத்தும்‌ 700 
ஒற்றியூர்‌ நினைக்கமுத்தி 19 
கங்கையில்‌ பிதிர்க்கடன்‌ 

செய்தல்‌ 239 
கங்கையின்‌ அயிரநாமம்‌ 45 
கட்டியங்‌ கூறுதல்‌ 94 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


கடவுள்‌ வாழ்த்தின்‌ பொருள்‌ 
விளக்கம்‌ 250 

கண்ணன்‌ உத்தவனுக்குச்‌ 
செய்த உபதேசம்‌ 260 
- தேவியர்‌ எண்மர்‌ 20 
- மண்தின்றது 242 
-வரவாறு 50 
- வாயினுள்‌ யசோதை 

கண்டது 242 


-்ரீபட்டராய் வந்தது 235 
கணபதிவழிபாடுபழமை 167 


கபிலைகதை 20௪ 
கருவூரருக்குப்‌ புடைமருதில்‌ 
சிவலிங்கம்‌ சாய்ந்தது 72 
கலியுகதருமம்‌ 11 
கற்கியும்‌ அணுயுகமும்‌ 273 
கற்பிலக்கணம்‌ 44 
காசியில்‌ இறக்க முத்தி 44,156 
காசி கண்டத்தில்‌ 
பாடல்கள்‌ பிறழ்வு 43 
காஞ்சியின்‌ புகழ்‌ 277 
காயத்திரி பெருமை 46 
காயத்தோடு கயிலைசெல்லல்‌ 67 
காயல்‌ பட்டினம்‌ 72 
காளத்தியீசர்‌ மலையாய்‌ 
விளங்கும்‌ காரணம்‌ 140 
கீதை உபதேசம்‌ 259 
குருடன்‌ சுந்தரரை வழிபட்டு 
சிவபுரம்‌ அடைதல்‌ 207 


குலசேகரன்‌ பொதுப்‌ பெயர்‌ 5,20 
கூனன்‌ சுந்தரரை வழிபட்டுச்‌ 
சிவபுரி அடைதல்‌ 207 
கேதாரம்‌ நீராட முத்தி 205 
கொங்கு தாட்டுத்‌ தலங்கள்‌ 57 
கோபிசந்தனம்‌ அணிதல்‌ 700 
கெளரிதாண்டவம்‌ 156 
சகசிரநாமம்‌ 76 
சங்கரநாராயண வடிவம்‌ 287 
சடகோபர்தம்மைத்‌ தாம்‌ 


புகழ வந்தார்‌ 277 
சந்தப்பாடல்‌ அமைப்பு 74 
சம்பந்தர்‌ திருமாலைப்‌ 

பாடலால்‌ குழைத்துச்‌ 

சிவலிங்கமாக்கினார்‌ 130 


- பாடலால்‌ வைணவர்‌ 
இல்லங்கள்‌ அழிதல்‌ 722 
சமயப்பொதுமையுணர்வு 46 
சரபம்‌ - நரசிங்கம்‌ செயல்‌ 297 


சரபார்‌ சிறப்பு 775,785 
சலந்தரன்‌ வரலாறு 772 
சாத்தாத முதலி, 

சாத்தின முதவி 23 
சாத்திரமும்தோத்திரமும்‌ 18 
சாத்துவிகப்புராணம்‌ 257 
சாமுத்திரிகா லட்சணம்‌ 46 


சிதம்பரத்தின்‌ பெயர்கள்‌ 190 
சிதம்பரம்‌ வடக்குக்‌ கோபுரம்‌ 
கிருஷ்ணதேவராயர்‌ 


கட்டியது 293 
சிலாதமுனிவர்‌ வேண்டிய வரம்‌127 
சிவகருமமும்‌ விஷ்ணு 

கருமமும்‌ 700 
சிவ சின்னங்கள்‌ 67 
சிவ தூஷ்ணை 136 
சிவபூசைச்‌ சிறப்பு 776 
சிவபெருமான்‌ திருநாமங்கள்‌ 

அடையின்றி 45 

- முழி வளைத்த கதை 165 

- வருணனை 269 
சிவராத்திரி விரதம்‌ 227 
சிவலிங்கமும்‌ சாளக்‌ 

கிராமமும்‌ 700 
சிவலிங்கப்‌ பிரதிட்டை 715 
சிவாலயத்திருப்பணியின்‌ பலன்‌ 59 
சுத்தாசமனக்‌ கிரியை 37 
சுந்தரருக்கு காவேரி 

வழிவிட்டது 730 
சுந்தரரை வழிபட்டு முத்தி 

பெற்றோர்‌ 207 
செப்பேடு வரலாறு 68 
சென்று தேய்ந்திறுதல்‌ 33 
சென்னை நகரும்‌ மோகினி 

வடிவமும்‌ 73 
சேதுவில்‌ சிவலிங்கப்‌ 

பிரதிட்டை 50 
சைவ சமயம்‌ அனாதி 229 


- உலகுக்குப் பொது 46 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


சைவத்தின்‌ மேற்‌ சமயம்‌ 


இல்லை 139 
சைவனாய்ச்சிவபெருமான்‌ 
ரசித்தது 730 
சைனபுராணம்‌, 230 
சோட எக்‌ கிரியை 46 
சோபனம்‌ பாடுதல்‌ 266 
சோமவார விரத பலன்‌ 30. 
தமயந்தி புலம்பல்‌ 773 
தலங்கள்‌ 19 
தலச்‌ சிறப்புக்கள்‌ 60 
தலப்பெயர்கள்‌ 774 
தலபுராணப்‌ பயன்‌ 228 
தலபுராணம்‌ பிராமணர்‌ 
செய்யாத காரணம்‌ 237 
தலயாத்திரை 70 
தாசர்‌ என்று பெயரிடல்‌ 249 
தாயுமானவன்‌ ஆனது 163 
தூாருகரவன மகளிர்‌ நிலை 4 
தானங்களின்‌ விரிவு 4 
திரு அரங்கச்‌ சிறப்பு 251 
- ஆரூர்‌ பிறக்க முத்தி 156 
- சாழல்‌ஓத நிபந்தம்‌ 196 
- நாவுக்கரசர்‌ துதியில்‌ 
வேளாண்மைச்‌ சிறப்பு 126 
திருப்புகழ்ச்சந்தம்‌ 282 
திருமலைக்‌ கொழுந்து 
- ரொமலை 162 
திருமால்‌ துதி 53 
- முருகாற்றுப்படை 
பாடிய கதை 22 
- முறை வணக்கம்‌ 153 
- வாதவூரர்‌ ஐந்து தாண்டவம்‌ 
கண்டார்‌ 206 


“விளையாடல்‌ எட்டெட்டு222 
-வெண்காட்டின்‌ சிறப்பு 756 


திரெளபதி 74 
தில்லை காண முத்தி 156 

-சிறப்பு 67 
தூர்த்தச்‌ சிறப்பு 764 
தீர்த்தம்‌ 53,54 
துலாபாரம்‌ 68 
தோத்திரப்பாடல்‌ 13,98 


தோத்திர முறை தலை மோக 297 


194 


நக்கீரர்‌, அறு சைவபுராணம்‌ 

தமிழ்ப்படுத்தினார்‌ 94 
நச்சினார்க்கினியர்‌ 

நான்மாடக்‌ கூடல்பற்றி 283 
நப்பின்னை வரலாறு 263 
நம்மாழ்வார்‌ பெயரால்‌ 

நூல்கள்‌ 275 
நமஎன்று போற்றல்‌ 290 
நரகச்‌ செய்திகள்‌ 207 
நரசிங்கம்‌ சரபத்தை 

அடக்கிய கதை 297 
நல்லொழுக்கம்‌ 124 
நாட்டு வருணனை 2 
நாலெழுத்தின்‌ பெருமை 239 
நான்மாடக்கூடல்‌ 283 
நுணாக்காய்க்கிரந்தி 88 
பட்டி மன்றங்கள்‌ 303 
பத்திரமாகாளியுடன்நடம்‌ 73 
பதிகம்‌ 60 
பதிகம்‌ அமைத்தல்‌ 22 
பதினாறு பேறு 727 
பரசமய நிராகரணம்‌ 279 
பல்லாண்டுப்‌ பாட்டு 291 

- பாடுதல்‌ 289 
பல சுருதி 108 

- சருக்கந்தோறும்‌ 29 
பவாதிஎட்டு நாமங்கள்‌ 104 
பனைகள்‌ சிவமே கூடின 82 
பள்ளி எழுச்சி 230 
பறக்கும்‌ தட்டுக்கள்‌ 273 
பன்னிரு நாமம்‌ 252 
பாகவத்‌ கதை 249 
பாகவதத்தில்‌ சிவபிரான்‌ 

சிறப்பு 238 
பாகவதம்வட மொழியில்‌ ஏழு 235 
டாதாதி கேசம்‌ 266 
பிரமோத்தர காண்டத்துக்குப்‌ 

பூசனை 32 
புகழ்ச்சி அடையபொழிகளின்‌ 

பெருக்கம்‌ 740 
புராண அளவுரைத்தல்‌ 245 

சிறப்பு 772 
புராணம்‌ எழுதும்‌ புண்ணியம்‌ 209 
புராணம்‌ - காப்பியமே 230 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


புருஷா மிருகம்‌ 196 
புலவரை விற்றல்‌ 213 
புன்‌ கனிகள்‌ 280 
பூசைக்‌ கிரியை 282 


பூமாதேவி திரெளபதி சாபத்தால்‌ 
ஆண்டாளாகப்பிறத்தல்‌ 74 


பெண்டிர்‌ றெப்பு 146 
பெரியபுராணச்‌ செய்திகள்‌ 206 
பொருநை நயம்‌ பொன்னி 
போல 97 
போர்‌ வருணனை 169,190, 282 
மாகாபராணம்‌ 305 
மண நிகழ்ச்சி விரிவு 267 
மாணிப்பிரவாளம்‌ 227 
மணியடித்து உண்பவரை 
அழைத்தல்‌ ௮90 


மலர்ப்பெயரான்‌ புராணம்‌ 1௦0 
மனைவியைச்‌ சங்கமருக்கு 


அளித்தல்‌ 151 
மாதர்பால்‌ நீதி கேட்பது 
மரபன்று 3 
மாத விழாக்கள்‌ 125 
முத்திநகர்‌ ஏழு 253 
-அறசவனம்‌ 199 
-கயிலை 221 
- ஒற்றியூர்‌ 172 
-யாவும்‌ தருவது வெண்காடு 156 
முருகனுக்கு நாவெழாதிருந்த 
கதை 799, 203 
மூலாதாரத்தில்‌ இறைவன்‌ 
நிலை 221 
மெய்கண்டார்‌ வரலாற்றுக்கு 
அதாரம்‌ 153 


மோகினி வடிவம்‌ 240 
யுகங்களே காண்டப்‌ பெயராக 288 
ராமன்‌ என்ற பாண்டியர்‌ பெயர்க 
வங்குகளில்‌ புகுந்து வாழ்தல்‌ 115 


வட நாட்டுத்‌ தலங்கள்‌ 67 
வடமொழித்‌ தொடர்‌ 

அமைப்பு 290 
வணக்கம்‌ என்று பாடும்‌ மரபு 28 
வரணாகிரமம்‌ 124 
வழிபாட்டுக்குரிய மாதச்‌ 

சிறப்பு நாட்கள்‌ 125 
வாண்மங்கலம்‌ 23 
வாமமார்க்கம்‌ 21 
விசயாபிடேகம்‌ 13 
வியாசர்கை மடங்காமை 302 
வியாசரே செவ்வைச்சூடுவார்‌ 

எனப்‌ பிறந்தார்‌ 231 
விளக்கிடு கல்யாணம்‌ 197 
விளி - அழகிய தொடர்கள்‌ 300 
விஷ்ணு புராணம்‌ 305 
வீரசைவர்‌ கதை 152 


வேடன்‌ சிவபூசைச்சிறப்பு 31 
வேடன்‌ மனைவி தன்னையே 


சுட்டுச்‌ சாம்பலாக்கித்‌ தந்தது 37 
வேல்‌ வணக்கம்‌ பாரதி 
பாடலான கதை 767 


வேளாளர்‌ பிணையிருந்தது 216 
வைணவ ஆசுமங்கள்‌ சம்மிதை 17 


வைணவத்தில்‌ அடியார்‌ 
எழுநூற்றெண்பதின்மர்‌ 300 
வைணவத்தில்‌ புராணம்‌ 228 
வைணவம்‌ பிராமண சமயம்‌ 228 
ஸ்மார்த்தப்‌ பிராமணர்‌ 231 


ஆ ஆன்‌ 


195 


சிறப்புப்‌ பெயர்‌ அகராதி 


அக்கினி புராணம்‌ 305 
அகத்திய பக்த விலாசம்‌ 60 
அகத்தியர்‌ 67 
அகராதி நிகண்டு 225 
அகோரசிவம்‌ 3 
அங்கவை சங்கவை 30.3 
அச்சுதப்ப நாயக்கர்‌ தஞ்சை 23 
அச்சுதராயர்‌ 734 
அண்ணாமலை - அழிமலை 300 
அதி புராணம்‌ 306 
அதிவீர ராமபாண்டியர்‌ 35 
அபிராம பாண்டியன்‌ 63 
அபிராமி அந்தாதி 21 
அபிராமி பட்டர்‌ 21 
அம்பர்ப்‌ புராணம்‌ 13 
அம்பிகை மாலை 20 
அரதத்தர்‌ டி 
அரிதாசர்‌ 291 
அருணகிரிப்‌ புராணம்‌ 798 
அருணந்தி 78 
அருணாசல புராணம்‌ 147 
அருணைக்‌ கலம்பகம்‌ 139 
அருணையந்தாதி 728 
அருள்‌ நமசிவாயர்‌ 78 
அருளாளதாசர்‌ 249 
அருளாளதாசர்‌ பாகவதம்‌ 250 
அளகைச்‌ சம்பந்தர்‌ 79, 170 
அனதாரியப்பர்‌ 212 


அனவரத விநாயகம்‌ பிள்ளை 132 
ஆகமவல்லிஆரணவல்லி 299 


ஆட்கொண்டார்‌ 
உய்யக்கொண்டார்‌ 70 
அத்திவிருட்சம்‌ 168 
ஆதிகமலாலய புராணம்‌ 204 
ஆதிநாதபட்டர்‌ 276 
ஆமுக்த மால்யதா 293 
ஆயிரத்தெட்டு நங்கை 


19% 


என்ற காளி 68, 69 
ஆரிய சக்கரவர்த்தி 1 
அரூர்‌ கோவை 137 
ஆரூர்‌ புராணம்‌ 714 
ஆவின்‌ களப்பாளன்‌ 292 
ஆழ்வார்‌ திருநகரி 275 
அறகழூர்‌ வாணர்‌ 37 
அனந்தக்‌ கூத்தர்‌ 79,121 
அனந்தத்தாண்டவம்‌ 156 
இதிகாச பாகவதம்‌ 235 
இதிகாச புராணம்‌ 235 
இரத்தின சபாபதி ஐயர்‌ 63 
இராசகோபாலபிள்ளை, கோ.233 
இராதா நல்லூர்‌ 733 
இராமலிங்கக்‌ குருக்கள்‌, 

விருதுப்பட்டி 53 
இராமலிங்கசுவாமி, சிதம்பரம்‌ 20 
இராமலிங்கர்‌ 194 
இருசமய விளக்கம்‌ 295 
இருந்தவளமுடையார்‌ 283 
இரேவதி மணம்‌ 265 
இலக்குமி தோத்திரம்‌ 47 
இலிங்கபுராணம்‌ 77 
இறைசைப்‌ புராணம்‌ 795 


இறைவாசநல்லூர்ப்‌ புராணம்‌ 195 
உண்ணாமுலை எல்லப்பன்‌ 734 


உத்தரகாமிகம்‌ 74 
உபகேசி 264 
உபசம்மிதா பாகவதம்‌ 235 
உபமன்னியபக்தவிலாசம்‌ 6 
உமாபதிசிவம்‌ 78 
உருவி புரூரவன்‌ 297 
உலகநாதபிள்ளை பகுப்பு 84 
உலகநாதமுனிவர்‌ 85 
உறையூர்‌ அழிவு 60 
ஊர்‌ பாகங்கொண்ட 

தாயனார்‌ 797,201 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


ஊர்வசிசாப வரலாறு 
ஊற்றுமலை சமீன்‌ 
எதிரிலாப்‌ பெருமாள்‌ 
எல்லப்ப நயினார்‌, தாழை 
எல்லப்ப நாவலர்‌ 
மணைவி 
எல்லன்‌ காலிங்கன்‌ 
எல்லார்க்குதயினான்‌ 
எலவானாகுூர்‌ 
எலவாணாஞூர்க்‌ கல்வெட்டு 
ஏமகூட மலை 
ஏலே சிங்கர்‌ 
ஐயரவர்கள்‌ என்‌ சரித்திரம்‌ 
ஓட்டி யவேந்தன்‌ டோர்‌ 
ஒமாம்புவியூர்‌ 
கங்கைமெய்கண்டார்‌ 
கச்சிஞானப்பிரகாசர்‌ 
கச்சியப்ப சிவாசாரியர்‌ 
கச்சியப்ப முனிவர்‌ 
கடகம்‌ என்ற நகர்‌ 
கடம்பூர்‌ - குருகூர்‌ 
கணபதிச்சுரப்‌ புராணம்‌ 
கந்த மாதனச்‌ சிறப்பு 
கம்பராமாயணம்‌ 
கமலாலய புராணம்‌ 
கமலாலயம்‌ 
கமலைஞானப்‌ பிரகாசர்‌ 
-சீடபர்‌ 
கர்க்கிப்படலம்‌ 
கருணை ஞானப்பிரகாசர்‌ 
கருநாட அரசன்‌ போர்‌ 
கல்யாண சுந்தர முதலியார்‌: 
த்‌ வை 
கல்யாண சோழபுரம்‌ 
கவித்தொகை 
கவிராசபின்ளை, சேறை 
களப்பாள கோத்திரம்‌ 
கற்கியின்‌ தங்கை 
கன்றாப்பூர்‌ 
கன்னைக்‌ குடையான்‌ 
கஜசம்மார தாண்டவம்‌. 
காசிகண்டம்‌ 
காந்திமதியம்மை 
பின்னைத்தயிழ்‌ 
காயத்திரி 
காரிக்கரை 


காருட புராணம்‌ 235 
காரைக்காட்டடார்‌ மரபு 197 
காரைக்காலம்மை 074 


காலிங்கராயன்‌ உண்ணாமுலை 


எல்லப்பன்‌ 724 
காலிங்கராயன்‌ மடம்‌ 138 
காவை வடமலைய்ப்டா்‌ 135 


காவிரி தென்கரைத்‌ தலங்கள்‌ 77 


காளி- நம்பி காளி 214 
குசேலாபாச்கியானம்‌ 244 
குமார கம்பண்ணன்‌ 2 
குமாரசாமிப்‌ பிள்ளை 738 
குரக்குத்தளி 70 


குருஞான சம்பந்தர்‌ மாலை 9 


குலசேகரப்‌ பெருமாள்‌ 218 
குலசேகரபாண்டியன்‌ 1 
குலசேகரன்‌ 9,10 
குலோத்துங்க சோழனுக்கு 
வணக்கம்‌ 790 
கூடற்‌ புராணம்‌ 283 
கூர்ம புராண உரைகள்‌ 52 
சர்ம புராணம்‌ 49 
கொக்கோகம்‌ 4 
கொங்கு மண்டலம்‌ 8 
கொற்சையாளி 36 
கோகன்ன வரலாறு 2 
கோச்செங்கட்‌ சோழர்‌ 196 
கோத்திட்டை - விற்குடி 77 
கோதாவரி 776 


கோலவார்ப்பட்டிச்‌ சொக்க 
நாதர்‌ கோயில்‌ கல்வெட்டு 278 


கோலாசல புராணம்‌ 229 
கோவலூர்‌ பிராமணர்‌ 
குடியேற்றம்‌ 200 
கெளதம சம்மிதை 235 
சங்கணித்துறை 279 
சங்கர இதை 246 
சங்கர விலாசம்‌ 7 
சங்கற்ப நிராகரண உரை 778 
சடையன்‌ குருகைப்பெருமாள்‌ 
226,227 
சத்தி கவசம்‌ 47 
சதமணிக்கோவை 190 


சந்திரசேகர சவிராச பண்டி தர்‌ 295 
சந்திரசேகரர்‌ - திருமலைநாதர்‌ 202 
சம்பந்த முனிவர்‌ 203 


197 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


சம்பந்தர்‌ பூம்பாவைப்‌ பதிகம்‌ 53 


சம்மிதா பாகவதம்‌ 246 
சரசுவதிமகால்‌ வெளியீடு 52 
சர்பஉபதநிடதம்‌ 156 
சரப்புராணம்‌ 778 
சலந்தர வதத்‌ தலம்‌ 71 
சனற்‌ குமார புராணம்‌ 777 
சாம்பூர்க்‌ கல்வெட்டு 62 
சாரமாமுனிவர்‌ கதை 160 
கெர கொமணிநாதர்‌ 202 
சித்தியார்‌ பரபக்க உரை 778 
சித்திர மாமணி மண்டபம்‌ 73 
சித்திரா நதி ஒ 
சிதம்பர சாசனம்‌ 293 
சிதம்பரசுவாமி, மதுரை 794 
சிதம்பர நாதகவி 57 
சிதம்பரநாத பூபதி 59 
கிதம்‌.பரப்‌ பாட்டியல்‌ 72 
சிதம்பர புராணம்‌ 190 
சிதம்பரம்‌ 2 
சிந்தாமணி 2 


சிந்தாமணியில்‌ எட்டுமணம்‌ 255 
சிம்மாசலத்தில்‌ செய்த்தம்பம்‌ 293 


சிலப்பதிகாரம்‌ 3 
சிவகவசம்‌ 32 
சிவகாம சுந்தரி துதி 278 
சிவகாமி 71 
சிவகீதை 52 
சிவஞான சித்தியார்‌ உரை 97 
சிவஞான தீபம்‌ 225 
சிவஞான முனிவர்‌ 72 
சிவதருமோத்தரம்‌ 204 
சிவப்பிரகாச சுவாமி 186 

-சீகானத்திப்புராணம்‌ 723 
சிவபுராணம்‌ 305 
சிவலிங்க பூபதி 0 
சிவாட்டகம்‌ Eri 
சிற்றம்பல நாடி 78 
சின்னப்பா நாயக்கர்‌, குத்தியூர்‌ 177 
சீவல்லப பாண்டியன்‌ 291 
சீவலமாறன்‌ - அதிவீரராமன்‌ 3 
சீவலமாறன்‌ கதை 63 
சீவிலிபுத்தூர்‌ 297 
சீனிவாசாசாரியர்‌ 24 
சுந்தரர்‌ தேவாரம்‌ 78 


198 


-காயத்தோடு கயிலை 
சென்றது 67 
சுந்தர பாண்டியம்‌ 218 
- பதிப்பின்‌ தரக்‌ குறைவு 224 
சுந்தர பாண்டி யமும்‌ திரிரொ 
மலையும்‌ 216 
சுப்பிரமணிய ஐயர்‌, க. 196 
சுப்பிரமணியபிளன் ளை, கா, 138 
சுப்புராய தேசிகர்‌ 196 
சுருதிக்தை 235 
சுருதி மன்னர்‌ 201 
சூத புராணிகர்‌ துதி a 
கூரியதோத்திரம்‌ 51 
சூரிய புராணம்‌ 305 
சூளாமணி 98 
செப்பேச புராணம்‌ 724 
செம்பொற்‌ சிலை எழுபது 70 
செல்வ நம்பி 29 
செவ்வந்திப்புராணம்‌ 760 
செவ்வந்தியீச்சுரம்‌ 218 


செவ்வந்தி - வள்ளல்‌ 216,217 
செவ்வைச்‌ சூடுவார்‌ பாகவதம்‌ 235 
சென்னை அரசு தொன்னூல்‌ 


நிலையம்‌ 224 
சேக்கிழார்‌ அரியநயினார்‌ 218 
சேதுபதிகள்‌ 2 
சேது புராணம்‌ 95 
சேரமான்‌ பெருமான்‌ 157 
சேறைக்கவிராச பிள்ளை 736 
சேவப்ப நாயக்கர்‌ 134 
சைவ புராணங்கள்‌ 50 
சைவ புராணப்‌ பிரிவு 7 
சைவராயர்‌ மூவர்‌ 104 
சொக்க பண்டிதன்‌ மருத 

சந்திரன்‌ 23 
சோம சுந்தர தேசிகர்‌ 304 
சோமலெ 30 
சோழநாட்டு 

வட. கரைத்தலம்‌ 7071 
சோலை மலையழகர்‌ 74 
செளந்தரியலகரி 737 
ஞானக்‌ கூத்தர்‌ 79,121 
ஞானப்பிரகாசர்‌, கச்சி 1776 

கமலை (கமலை பார்க்க) 29 

-கிவபுரம்‌ 78 


“திருஆரூர்‌ செட்டித்தெரு 28 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


- திருஒற்றியூர்‌ 79 
“மடம்‌ 78 
ஞான பூசைத்‌ திருவிருத்தம்‌ 78 
தத்துவப்‌ பிரகாசர்‌ சிவபுரம்‌ ' 78 


தத்துவராயார்‌ 52 
ததீசி புராணம்‌ 187 
ததீசி முனிவர்‌ எ 
தந்திவனப்புராணம்‌ க்ஷ 
தமிழ்ப்‌ புலவர்‌ சரித்திரம்‌ 138 
தருமபுர ஆதீனம்‌ 78 
தவத்துறை 71 
தாருகாவன நிகழ்ச்கெள்‌ 65 
தாழை நகர்‌ எல்லான்‌ 137 
திரு அண்ணாமலைக்‌ 
கல்வெட்டு 137 
- அருணைக்‌ கலம்பகம்‌ 139 
-ஆரூர்க்‌ கோவை 137 
- ஆநூர்ப்புராணம்‌ 714 
- ஆவடுதுறை ஆதீனம்‌ 78 
-ஆனைக்காப்‌ புராணம்‌ 84 
- ஐயாற்றுப்புராணம்‌ 702 
- ஐயாற்றுப் புராணம்‌ (வேறு) 128 
- ஒற்றியூர்ப்‌ புராணம்‌ 18 
-சுயிவாய பரம்பரை 78 
- கருவைபுராணம்‌ 304 
-காளத்திப்புராணம்‌ 127 
-குருகைப்‌ பெருமான்‌ 
கவிராயர்‌ 228 
-குருகை மான்மியம்‌ 229 
-கோவையார்‌ 79 
-செங்காட்டங்குடிப்‌ 
ப்ராணம்‌ 143 
-செங்காடு 152 
- தென்‌ குடித்திட்டை 71 
திருத்தொண்டர்‌ புராணம்‌ 
வணக்கம்‌ 78 
திருநீலகண்ட யாழ்ப்‌ 
பாணனுக்குப்‌ புதுவாயில்‌ 206 
- நீற்றுச்‌ சோழன்‌ 721 
- பஞ்சநதம்‌, சந்தத்தில்‌ 704 
-பட்டீச்சுரப்புராணம்‌ 325 
திருப்பதி ஆராய்ச்சிக்‌ கழகம்‌ 57 
- பதிக்கோவை 275 
- பரங்கிரிப்புராணம்‌ 91 
- பரங்குன்றம்‌ 39 


- பரங்குன்ற மாமுனிவர்‌ 57 


புடை மருதூர்‌ 72 
- மந்திரம்‌ % 
- மலைநயினார்‌ 

சந்திரசேகரர்‌ 125 


திருமலை நாயனார்‌ - நாதர்‌ 8, 175 
திருமலையப்பர்‌ - அரிதாசர்‌ 292 


- மழபாடி 79 
-மதிசையாழ்வார்‌ 283 
- மழுவாடிப்புராணம்‌ 79 
- மாளிகைத்‌ தேவர்‌ (20) 
-முருகாற்றுப்படை 92 
- மூனைப்பாடி நாடு 202 
திருமூல நாதன்‌ 59 
திருமேற்றளிப்‌ புராணம்‌ 225 
- வவஞ்சுழிப்புராணம்‌ 225 
-வலிவலம்‌ 72 
-வள்ரெவ பாலை 264 
-வாசகம்‌ 767 
ல்‌ வாதவூரடிகள்‌ புராணம்‌ 103 
திருவாலவாயுடையார்‌ 
திருப்பணி மாலை 135 
திருவால வாயுடையார்‌ 
திருவிளையாடல்‌ 283 
திருவிசைப்பா 157 
- விரிஞ்சைப்‌ புராணம்‌ 138, 747 
விரிஞ்சை முருகன்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ 747 
இருவிருந்தாழ்வார்‌ கோயில்‌ 88 
திருவிருந்தான்‌ 2 
-விளையாடல் புராணம்‌ 90 
- வெண்காட்டுத்‌ திருவிசைப்பா 
பட்டினத்தார்‌ 158 
-வெண்காட்டுப் புராணம்‌ 138 
-வெண்காட்டுப்‌ 
புராணசாரம்‌ 158 
-வேங்கடத்‌ தல புராணம்‌ 22 
-வேங்கடம்‌ 70 
திரெளபதி 74 
தில்லை 67 
திவ்விய கவி எல்லப்ப நாவலர்‌ 733 
திவாகரம்‌ 304 
தீர்த்த கிரிப்‌ புராணம்‌ 143 
தீர்த்தச்‌ சிறப்பு 143 
துருவன்‌ 1 
துரைசாமிப்‌ பிள்ளை, 
ஒனவை 740 
-பெருந்தோட்டம்‌ 140 


199 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


துலுக்க அரசன்‌ போர்‌ [3 
அழாவூர்‌ க்‌ 
தெய்விகராசன்‌ 197 
தென்காசி 2 
தென்‌ காசிக்‌ கோயில்‌ 

கல்வெட்டு 723 

- விசுவநாதர்‌ கோயில்‌ 2 
தேவாரம்‌ 80 
தேவிகாபுரம்‌ கல்வெட்டு 294 
தேவி பாகவதம்‌ 235 


தொண்டைநாட்டுத்தலங்கள்‌ 67 
தொண்டை மண்டல சதகம்‌ 5 


தொல்காப்பியம்‌ 275 
தோணியப்பர்‌ 39 
நக்கீரர்‌ 92 
நச்சனொர்க்கனியர்‌ 283 
நடுநாடு a7 
தேவிச்சியார்‌ 295 
நத்த மன்னர்‌ 203 
நம்பாடுவான்‌ கதை 208 
தம்பிகாளி 214 
நம்பி திருவிளையாடல்‌ [27 
நம்பியாண்டார்‌ நம்பி 785 
நம்மாழ்வார்‌ 148 
தரசிம்ம பல்லவன்‌ 167 
நளன்‌ செய்திகள்‌ 113 
தாக்கின சித்து 256 
நாகலாதேவி - கிருஷ்ண 
தேவராயரின்‌ தாயார்‌ 294 
நாகலாபுரம்‌ 292 
-செப்பேடு 292 
நாரதீய புராணம்‌ 235 
நாரயாண கவசம்‌ 239 
நாலாயிரப்‌ பிரபந்தம்‌ 52 
நான்முகன்‌ அந்தாதி 283 
நிரம்ப அழகியதேசிகர்‌ 39,88 
நிருதிவரலாறு கூ 
நீலகேசி 98 
நீளை 257 


நெல்லையப்பன்‌ கவிராயர்‌ 705 
நெல்லைவருக்கக்கோவை 110 


நெல்வேவிப்‌ பெருமாளுக்குச்‌ 
சுவீகாரம்‌ 3 
நெல்வேலி மாறன்‌ 2 


நெல்வேலியே தாருகாவனம்‌ 62 
நெறியுடைப்பெருமாள்‌ 218 


200 


நேமிநாதம்‌ 264 
நைடதம்‌ 3,33 
நைஷதம்‌ ராமகிருஷ்ணர்‌ 37 
பஞ்ச நதிப்‌ புராணம்‌ 128 
பட்டர்‌ 21 
பட்டாரகர்‌ 82 
பட்டினத்தார்‌ 753 
பட்டினத்தார்‌ துதி 156 
பட்டினத்துப்‌ பிள்ளையார்‌ 
புராணம்‌ 157 
பத்ம புராணம்‌ 55 
பந்தணை நல்லூர்க்‌ 
கல்வெட்டு 137 
பரஞ்சோதி 39 
பரஞ்சோதி சிதம்பரப்‌ 
பாட்டியல்‌ ஆசிரியர்‌ 172 
* படைத்தலைவர்‌ 135 
- முனிவர்‌ 77 
பரமேசுவரப்‌ புலவன்‌ 136 
பராக்கிரம பாண்டியன்‌ ன்‌ 
- சடிலவர்மன்‌ 40 
பராந்தக சோழன்‌ 163 
பராந்தக மாறன்‌ [1] 
பரிச்சேதம்‌ என்ற பிரிவு 297 
பரிபாடல்‌ 283 
பரிமள கவிராசன்‌ 122 
பழனியப்ப பிள்ளை 62 
பழுவூர்‌ 64 
பஸ்பாசுரன்‌ 269 
பாகவதக்‌ கதை 254 
பாகவதப்‌ பதிப்பு வரலாறு 275 
பாசுபதம்‌ 12 
பாசுபதயோகம்‌ 12 
பாடகவல்வி 66 
பாண்டித்தலங்கள்‌ 67 
பாண்டிமண்டல சதகம்‌ 8 
பாணினி 772 
பாரதி 455 
பாரதி பாடற்‌ பதிப்பு 123 
பிரதாப ருத்திரன்‌ 293 
பிரம புராணம்‌ 305 
பிரமவைவர்த்த புராணம்‌ 305 
பிரமாண்ட புராணம்‌ 27 
பிரமோத்தர காண்டம்‌ 3 
பிருகு ஆசிரமம்‌ 66 
பிருகு இதை 50 


குமிழ்‌ இலக்கிய வரலாறு - 76ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


பிருங்கி முனி எ 
பிள்ளை உறங்கா வில்லிதாசர்‌ 250 
பிள்ளைப்‌ பாண்டியன்‌ 39 
பிள்ளைப்பெருமான்‌ 
ஐயங்கார்‌ 133 
- திவ்விய கவி 137 
பின்னை லோகம்‌ ஜீயர்‌ 264 
பின்னிரக்கம்‌ செய்யும்‌ 
பெருமான்‌ 36 
புராணத்திருமலை நாதர்‌ 772 
புராணபாகவதம்‌ 222 
புராணம்‌ பதினெட்டு 305 
புநரவ சரிதை 26 
வூந்தாழை- ஊர்‌ 133 
பூமாதேவி 74 
பூர்வ- உத்தர காண்ட அமைப்பு 8 
பெண்ணை நாடு 197 
பெத்த பெருமாள்‌ 297 
பெரிய புராணம்‌ 81 
பெரியாழ்வார்‌ 353 
பெருஞ்சேரி 64 
பெருந்தேவனார்‌ பாரத 
வெண்பா 274 
மகாபலி கதை 50 
மகாபாகவதம்‌ 232 
மகா பாரதம்‌ 287 
மங்கையர்க்கரசி 146 
மச்ச புராணம்‌ 305 
மணவாளதாசர்‌ 146 
மணவைவீரபத்திரன்‌ த்தி 
மணிமேகலை 264 
மதுரை தமிழ்ச்‌ சங்கம்‌ 2 
மயிலே றும்‌ பெருமான்‌ 65 
மழுவாடி ப்‌ புராணம்‌ 79 
மறைஞான சம்பந்தர்‌ 78 
மன்றை - மன்றச்ச நகர்‌ 215 
மனுதீதிச்‌ சோழன்‌ காயத்தோடு 
குயிலை சென்றது ச்சீ 
மாகபுராண அம்மானை 56 
மாக புராணம்‌ 53 
மாணிக்கவாசகர்‌ 13 
மாதவ டாண்டி தர்‌ 234 
மாமணவாள ரங்காசாரி 276 
மார்க்கண்டேய புராணம்‌ 54 
மாலிக்‌ காபூர்‌ 1 
மாவலி வாணன்‌ 37 


மாறன்‌ அகப்பொருள்‌ 275 
“அலங்காரம்‌ 275 
-திரு அவதாரச்சரிதை 276 
-பாப்பாவினம்‌ 275 

மானைநகர்‌ நடராசசபை 69 


மிருத்தியுஞ்சயதோத்திரம்‌ 54 
மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை, 


மகாவித்துவான்‌ 13 
மீனாட்சிசுந்தரனார்‌,தெ.பொ.168 
முத்கல புராணம்‌ 306 
முத்துத்தாண்டவராய 

பின்னை 737 
முது மக்கட்‌ சாடி வைத்தவன்‌ 157 
மெய்‌ கண்ட சந்தானம்‌ 77 
மெய்கண்ட பரம்பரை 203 
மெய்கண்டார்‌ 78 
மெய்‌ கண்டார்‌ துதி 

(புராண சாரமாக) 154 
மெய்ப்‌ பாத புராணிகர்‌ 173 
ராதை 264 
ராஜவுடையார்‌, மைசூர்‌ 217 
ரேவண சித்தர்‌ 225 
வச்சிரபஞ்சர கவசம்‌ 47 


வடபெருங்கோயிலுடையான்‌ 74 
வடமலையண்ணகளையன்‌ 292 


வடிவழகிய நம்பி 297 
வடி வழகியதம்பி தாசர்‌ 297 
வடுக நாத முதலி 

அன்னமிட்டது 213 
வதிட்டையாயன்‌ 251 
வரகுண ராம பாண்டியர்‌ 2 
வரதராச ஐயங்கார்‌ 249 
வரதுங்க ராம பாண்டியர்‌ 22 

-மனைவி 7 
வல்லாள மகாராசன் கதை 750 
வழித்துணை மருந்து 166 
வ i சர்‌ 
வதன்‌ க்தை 249 
வாதவூரடிகள்‌ ஆதிசேடனாக 

உருவகம்‌ 103 
வாதாபி கணபதி 167 
வாயு சங்கிதை 7 
வால்மீகி 119 
வானமாமலை 72 


க தர்கெொழன்‌, 2 
நண்டு பாகவதம்‌ 235 


201 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நாற்றாண்டு - பாகம்‌ 1 


வித்தியாபதி - தடாதகைப்‌ 
பிராட்டியின்‌ தாய்‌ 

விந்தை மாநகர்‌ அரசி 

வியாபோகனத்‌ தோத்திரம்‌ 

வில்லிபாரதம்‌ 

வில்லிபுத்தூர்‌ 

வினாவிடைப்‌ புராணம்‌ 

விஷ்ணு புராணம்‌ 

விஷ்ணு யாமள பாகவதம்‌ 

விஷ்ணு ரகசிய பாகவதம்‌ 

வீரணப்புலவர்‌ 

வீர மாறன்‌ 

வீரவநல்லூர்‌ 

வீர வெண்பா மாலை 

வெள்ளியார்‌ 

வெற்றி வேற்கை 

வேணங்கடபதிராயார்‌ 

வேணுவன புராணம்‌ 

வேதகிரி முதலியார்‌ 


டத 


வேதவியாசர்‌ 53 
வேதாந்த தேசிகர்‌ 227 
வேதியர்‌ பொன்‌ கவர்தல்‌ 68 
வேப்பற்றுரர்‌ 232 
வேலாயுத பண்டிதன்‌ 774 
வேலாயுதம்‌ முருகன்‌ 

பெற்றது 799,203 


வேளாளர்‌ செய்தி புதுமை 203 
வைகுந்தக்‌ காவலர்‌ நாலு 


திசையும்‌ 277 
வைகையாற்றின்‌ முப்பெயர்‌ 
- வேகவதி வையை 
கிருதமாலை 289 
வைச்சுவ தேவர்‌ 289 


வைணவப்‌ புராண அசிரியர்‌ 312 
வைணவாகமம்‌ இரண்டு 284 
வைத்தியநாதர்‌- மழபாடியில்‌ 83 
ஸ்ரீ இருந்தவள முடையார்‌ 284 


சொல்லும்‌ பொருளும்‌ 


அகராதி 
அகாரணோபகாரி 
அருணாசலம்‌ 
அனுக்ரெமணி 
ஆரணி 
இருந்தையூர்‌ 
ஊர்பாகங்‌ கொண்டவர்‌ 
ஊருடையான்‌ 
உடாங்கனை 
கண்டம்‌ 
கம்பகரேசுவரர்‌ 
கமலை 

கரிகாலன்‌ 

கன்னை 

காண்டம்‌ 

கக்கம்‌ 

கும்பன்‌ 

சங்கிதை 


202 


ஹரிதாஸ்‌ 294 
ட 
செப்பேசம்‌ 128 
தந்திவனம்‌ 85 
தாதகி 168 
தாருகாவனம்‌ 5 
நயினார்‌ 724 
நான்மாடக்கூடல்‌ 220 
நிம்பை 5,28 
நிரம்ப அழகியர்‌ 88 
பின்னிரக்கம்‌ செய்யும்‌ 
பெருமாள்‌ 2] 
புராண சாரம்‌ 158 
வயதி 59 
மழுவாடு. 79 
மாகஸ்நானம்‌ 53 
விசயாபிடேகம்‌ 73 
விலாசம்‌ [22] 
வையை 243 
விளக்கிடு கல்யாணம்‌ 197 


மேற்கோள்‌ செய்யுள்‌ முதற்குறிப்பு 


அங்கதுபோய 
அங்கயற்க 
அச்சமும்‌ 
அஞ்சுபேர்‌ 
அடைந்தமக்‌ 
அடைந்து வலம்‌ 
அடைவாகும்‌ 
அண்டங்க 
அண்டமுழு 
அண்ணலைப்போ 
அந்தரியாமளை 
அப்பொழுது 
அரவநீள்‌ 
அரியசதா 
அருமறைகள்‌ 
அருளறிந்து 
அருளினது 
அழுக்காறில 
அறந்தலை 
அறந்திகழா 
அறமிருக்கும்‌ 
அறிவரிதாய்‌ 
அறியாமை 
அறிவென்று 
அறிவென 
அன்பர்க்கரு 
அன்னைதயை 
அனகன்‌ அச்சு 
ஆக்கமுற 

ஆக ஆகமம்‌ 
ஆகம்‌ சடம்‌ 
அகம்‌ சிறை 
ஆகமம்‌ தமிழ்‌ 


ஆசையறாய்‌ 
ஆடாததோ 
ஆண்டுகலி 
அதரிக்கும்‌ 
ஆதரித்து 
அதாரமான 
ஆர்க்கும்‌ 
ஆர்புனைசடை 
அர்பெரியர்‌ 
ஆரார்‌ பகை 
ஆரிடத்தில்‌ 
அரியனால்‌ 
ஆரியனும்‌ 
ஆழிகசூலுலசு 
அழியான்‌ 
ஆற்றுதலெ 
ஆறாறு 
ஆறுகரண 
அறென 
அனிடை 
இக்ஙனம்‌ 
இங்ஙனம்‌ இயற்‌ 
இட்டாசன 
இதந்தரு 
இந்தளமு 
இம்மையம்‌ 
இயம்புகின்ற 
இருக்குமுதற்‌ 
'இருவகையா 
இவர்ந்த பூ 
இறந்தது 
இன்பதுன்‌ 
இன்னவினை 


246 

6 
764,165 
18 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


ஈசன்‌ பல 
ஈசன்‌ வாழ 
ஈதல்‌ அறி 
ஈரப்பல 
ஈராறுதிங்‌ 
உகைத்தாடும்‌ 
உண்டிக்க 
உத்தமத்து 
உரவுநீரூல 
உருவாகி 
உரையிழந்‌ 
உலகநீதி 
உலகம்யாவை 
உலகியலாயி 
உலகினர்‌ 
உலகுயிர்‌ 
உழவர்க்‌ 
உன்ன மல 
உள்ளமலம்‌ 
உளநொர்‌ 
உள்ளதுதான்‌ 
உள்ளமார்‌ 
உறுமலம்‌ 
உன்னைச்சிங்‌ 
எங்கும்‌ இரு 
எல்லயர்கரு 
எவ்வுயிரும்‌ 
எழிலார்‌ 
என்ளுகளுதி 
என்றும்‌ திரு 
என்னால்‌ உனை 
என்னை அறி 
ஏகமாய 
ஏந்திழை 
ஏறாத விண்‌ 
ஐந்திணைசோர்‌ 
ஐயநீயாடு 
ஒருங்காக 
ஒருங்குள 
ஒரு நாழி 

ஒரு தாள்பழ 
ஒரு போது 


204 


249 
249,258 
101 

250 

241 

260 
245 

251 

243 
247,273 
52 


ஒற்றைமதி 
ஓங்கும்‌ பரை 
ஓடாதே 
ஓதுமுப்பொ 
ஓர வழக்‌ 
ஓவாநில 
கச்சியம்பதி 
கடாட்சம்‌ 
கடிமலர்‌ 
கண்ணீற்றெ 
கண்ணுக்கினி 
கமலையும்‌ 
கயிறற்ற 
கருணாகரன்‌ 
கருதுபொரு 
கருதுயிர்‌ 
கரும்புங்‌ 
கருமுகில்‌ 
கருவிகணா 
கல்‌ மூடு 
கல்லது 
கலையாவை 
கவுளியமார்‌ 
கள்ளங்கொலை 
கள்ளீரம்‌ 
கள்ளுணவிரு 
கற்கஇடர்‌ 
கற்பார்‌ 
கற்புடை 
கனக்கும்‌ 
காரூர்பொழி 
கும்பமெனும்‌ 
குமிழ்‌ மிசை 
குருவாரந்‌ 
கூந்தற்‌ கமு 
கூன்தரும்‌ 
கையாற்டரி 
கொங்கேறு 
கொடியோடி 
கொண்டல்‌ 
சத்தியம்‌ எக்‌ 
சதுத்ததிமி 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


சாற்றினனே 
சான்றோரில்‌ 
சித்திசேர்‌ 
சித்திதரு 
சித்திரசேன 
சித்திர மென்‌ 
சிவசத்தி 
சிற்குணச்‌ 
சிற்குணத்தி 
சிற்றறிவை 
சீஎழுத்தொ 
சீலநற்றரு 
சுத்தங்கல 
சந்தரநின்‌ 
சும்மா இருக்‌ 


சும்மா இருசொல்‌ 


சும்மாதனு 
சூதாடல்‌ 
சூலபாணி 
குழிருஞ்சடை 
செகமெனும்‌ 
செங்கமல 
செங்கைபயில்‌ 
செப்பருமா 
செத்திப்படு 
செறிந்தபே 
செறிமா 
செறிவரிய 
சேறுபாய்‌ 
சைவசமய 
சொல்லொடு 
ஞாலத்திரு 
ஞானதீர்த்‌ 
தங்கமுடி 
தண்‌ கவிதை 
தந்தை சிவ 
தந்தை புல 
தந்தையும்‌ 
தரவே எரு 
தருகாளமே 
தருமையும்‌ 


தழைவிரி 
தன்‌ ஆயுத 
தன்மசன்ம 
தன்னை அறி 
தாமும்கொடார்‌ 
தானந்தம்‌ 
தானேவர 
திணை நிலம்‌ 
திருந்திய 
திருப்பட்டீ 
திருமேற்ற 
திருவார்‌ 
தில்லைவனம்‌ 
திறந்தெரி 
இட்டேல்‌ 
துரத்திஉனை 
துன்றியகரு 
தெரிசிக்கு 
தென்னவன்‌ 
தேகிகனும்‌ 
தேவர்‌ திரு 
தொக்கவேதி 
தொடை துற 
தொண்டை 
நகரமே 
நற்கவிதை 
தற்றவன்‌ 
நறவுகொ ப்பு 
நாக்கடிப்‌ 
தாகாபர 
நாத்திகர்‌ 
தாமதப்‌ 
நாலான 
நானோதனு 
நிகண்டு சூடா 
திரந்தர 

நிலம்‌ விளக்‌ 
நிலவு பொழி 
திலவுலாவி 
நிவந்தவரை 
நின்றும்‌ இருந்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 76ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


நின்னளவி 245 பேரன்பன்‌ 245 
நின்னைமதி 249 பொருவரிய 164 
நினைக்கும்‌ அர 15 பொல்லா 27 
நினைத்த நன்‌ 168 பொறிசெறி 44 
நெருப்பென்‌ 250 பொறிவாய்‌ 27 
நெறியின்‌ அன்‌ 16 பொன்பதி 242 
நேரலார்‌ 45 பொன்னும்நன்‌ 79 
நேற்றுப்பிற 19 போதகனு 163 
பகர்தரும்‌ 93 மகரகேத 77 
பகர்ந்தகம 225 மண்களித்‌ 42 
பவனே 87 மதவவிதத 94 
பஞ்சிகுடி 34 மதுப்பொழி 126 
பட்டிகை 22 மந்திரமும்‌ 61 
படைபுக்கா 706 மரவரழாம்‌ 140 
படைபுக்கு 106  மல்லலுற 133 
படைமயக்கு 3 மலத்தை 777 
பண்டை நிக 76 மறைமுரசம்‌ 138 
பதியிழந்த 16 மன்னவனே 32 
பரப்புதீர்‌ 22 மன்னிடஉர௬ 34 
பரபரக்க 249 மன்னிருமக 266 
பருதியொன்‌ 77 மன்னும்‌ அக 723 
பவ மறத்‌ 94 மாசிலாகம்‌ 7185 
பறவைகள்‌ 45 மாசிலாவயி 217 
பனியால்‌ 16 மாயாாகதனு 260 
பாடும்‌ கவி 102 கார்க்கண்‌ 93 
பாடும்படி 16 மிடியகற்றி 93 
பாதிவிருத்‌ 247 முடிவிலின்‌ ட்‌ 
பார்த்தான்‌ 3 முத்திக்‌ கவ 121 
பிரணவப்‌ 50 மூத்திநிலை 181 
பிரமபுரத்‌ 726 முத்திநெறி 273 
புத்திரமார்‌ 2௭ முப்புரிநூல்‌ 121 
புலன்கள்‌ 32 முழுமதி லக்‌ 
புலியூர்ச்தெ 22 முற்றவுணர்‌ 132 
புவனியிற்‌ 2௮ முன்னமாதி 168 
புள்ளியந்தனி 2 முன்னோர்‌ பொரு 703 . 
ங்கமலக்‌ 739 மூன்றுகண்‌ 72 
பூட்டுவித்‌ 1776 மெத்திய 222 
பூம்லிஅசோ 79 மெய்யாய்‌ ௮7 
பூமேவு 770 மேலைமலை 143 
பெரும்பதி 262 மேழித்துவ 94 
பெரும்புகழ்‌ 9 யாரையிஸி 180 


206 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


வடதிசைவே 
வடவரைக்‌ 
வண்டமிழோ 
வரமிகுவல 
வல்லாடாய 
வல்லான்கம்‌ 
வழியே ஏகு 
வளையும்‌ 
வாக்கிலுரை 
வாய்ந்ததிரு 
வாரிமணி 
வாரொன்று 
வாவு மிள 
வான்மறந்‌ 
விசுவ மித்‌ 
வித்தும்‌ 
விதியினரசி 


723 
774 
742 

93 


விரவிய 
வில்லம்‌ அறு 
வெய்யன்பத 
வெற்றிவேற்‌ 
வேடிக்கை 
வேண்டுவா 
வேதவன 
வேதவாச 
வேதியராதி 
வேற்றரசர்‌ 
வைகறைத்‌ 
வையம்புரக்‌ 
காசிக்ஷேத்ரம்‌ 
கார்யேஷு 
த்ரவ்யசுத்யா 
தமாயாதனு 
ஸ்ரீ கர்ணாடர 


207 


பொருள்‌ அகராதி 


அகராதி 2 
அகம்பிரமம்‌ 787 
அகரமோனை 138 
அச்சம்‌ நாணம்‌ மடம்‌ பயிர்ப்பு 77 
அட்டவீரட்டம்‌ 238 
அட்டாங்க யோகம்‌ 179,182 
அடிமை வேலை 2 
அணியிலக்கணத்துக்குப்‌ 
பேராசிரியர்‌ மறுப்பு 134 
அதிவரணாச்சிரமி 190 
அந்தாதி விகற்பம்‌ 138 
அம்மானைப்பாடல்‌ 4 
மடக்கு 141 
அமாத்தியன்‌ 154 
அரக்கு 84 
அரங்கேற்றம்‌ 101 
அருந்தல்‌ 84 
அருளிப்பாடியர்‌ 71 
அல்கு 89 
அலங்காரம்‌ 148 
அலங்காரம்‌ ஒரு சாஸ்திரம்‌ 148 
அவப்பிரபஞ்சம்‌ 150 
(அபப்பிரம்சம்‌) 750 
அறங்கள்‌ கில 778 
அறுசமயம்‌ 71 
அன்னே 198 
அன்னம்‌ தூது செலல்‌ 45 
ஆசிரியர்‌ இயல்பு 174 
அடே முன்னிலை 198 
ஆன்ம இலக்கணம்‌ 199 
ஆன்மார்த்த பூசை 175189 
ஆன்மார்த்த முத்தி 159 
இதிகாசக்‌ காப்பியம்‌ 1 


204 


இந்திய இதிகாசங்கள்‌ 1 
இராமானுசருக்குத்‌ தேசிகர்‌ 

ஐவர்‌ 740 
இலக்கண வளர்ச்சி 72 
இறைவனின்‌ மூன்று நிலைகள்‌ 

-சத்தன்‌ உத்தியுத்தன்‌ 

பிர விருத்தன்‌ 796 
உண்மையும்‌ பொய்யும்‌ a 
உணவுமுறை ல்‌ 


உரிச்சொல்‌ என்ற பெயர்‌ 78 
உருத்திராக்கச்‌ செய்திகள்‌ 777 


உவமான சங்ரெகம்‌ 713 
உவமைவிளக்கம்‌ 775 
எதுகை அகராதி 86,87 
எழு கூற்றிருக்கை 142 
ஏட்டை ஓமம்‌ செய்தல்‌ 169 
ஐந்திர வியாகரணம்‌ 

உணர்ந்தவன்‌ அனுமன்‌ 140 
ஒருவந்தம்‌ & 
ஓடச்‌ செய்திகள்‌ 28 
ககரமோனைத்‌ தொடை 738 
கங்கை குலம்‌ 94 
கட்டியங்காரன்‌ கதை 154 
கண்கட்டி 158 
கண்ணின்‌ வருணனை 4243 
கருவூர்‌ 88 
காப்பிய உறுப்புக்கள்‌ 3 
காப்பியக்‌ கலித்‌ துறை 9 
காப்பிய நெறி 138 
காப்பியம்‌ மூன்றின்‌ 

பொது இயல்பு 2,4 
காரிகை 83 


“காரிகை கற்றுக்‌ கவிபாடுதல்‌ 87 


காளியின்‌ பெயர்கள்‌ ்‌] 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


காளி வணக்கம்‌ 8 
கானீனன்‌ 98 
கரம்‌ 30 
குகை 185 
குணசாகரர்‌ 95 
குருகை 178 
குறட்பா நூல்கள்‌ 162,165 
குலவரவு 108 
கெடிமன்னர்‌ 8&2 
கேசாதி பாதவகுப்பு 2 
கொக்கு & 
கொடை மடம்‌ 87 
கொம்மை - கும்மி ஏ 
கைவல்விய நிலை 83 
கைக்கிளை விளக்கம்‌ 69 
கைவல்லிய நிலை ௮ 
சக்கரவர்த்தி அறுவர்‌ 3 
சங்காரம்‌ 196 
சங்கம சாதிகள்‌ 22 
சடையன்‌ 778 
சந்நியாசமும்‌ இல்லறமும்‌ 190 
சும்புகாவியம்‌ 2 
சரகம்‌ - சாகம்‌ 3 
சாயல்‌ கர்‌ 
சித்திரக்கவி 142 
சிதம்பரம்‌ 77 
சிதம்பர தீர்த்தவகை 70 
சிந்தாமணி கட்டுக்கதை 

அன்று 154 
கிவசமதாமுத்தி 159 
சிவஞானதானம்‌ 169 
சிறப்புப்‌ பாயிரம்‌ 

கூறுதற்குரியார்‌ 151 
சில்லந்தட்டுதல்‌ 154 
சிவன்‌ மூத்தர்‌ இலக்கணம்‌ 129 
சன தர்ப்பணம்‌ 179 
சும்மா 56 
சூத்திரர்‌ 58 
சூதின்‌ கேடு 44 
சூடாமணி 78,79 
ஞுனை & 
சைவ சமய நெறிநான்கு 156 
சைவநூற்‌ பிரிவுகள்‌ 155 
சைனர்‌ நூல்கள்‌ 75 


சொல்லத்‌ தகாத சொற்கள்‌ 122 


சொக்கப்பனை 7 
சோடசகலை 255 
சோமன்‌ 94 
ஞான ஆவரணம்‌ 258 
தசக்கிரமம்‌ 256 
தசகாரியம்‌ 197,222 
தசாங்கம்‌ 16,138 
தசாங்க வாழ்த்து 138 
தந்திவனம்‌ 62 
தமிழ்க்குலப்‌ பெண்‌ 101 
தமிழுக்கே உரிய காப்பியம்‌ 1 
தராசு 84 
தரிசு 27 
தானம்‌ ஐந்து 6 
திகம்பர சைனர்‌ 60 
திரி பதார்த்தம்‌ 234,238,255 
திருவறம்‌ 50 
இருப்பணிக்கு நிதிஉதவுதல்‌ 175 
தீப்புகுதல்‌ 25 
தீக்ஷை 175 
துதிப்பாடல்கள்‌ 2 

-சிவதருமோத்தரம்‌ 777 
துவாதசகலை 254 
கூதுக்குரியவை 775 
தொகை அகராதி 55 
தொல்காப்பியம்‌ - சிவமயம்‌ 162 
தகர்‌ நீங்குதல்‌ 74 
நகர்ச்சிறப்பு 70 
தடனக் காட்சி 33,34 
நறுந்தொகை 50 
நரகம்‌ 770,272 
நாட்டுவருணனை 70. 
நால்வரும்‌ சிரமங்களும்‌ 190 
நிகண்டின்‌ தொகுதிகள்‌ 85 
நிசுண்டு 7378 
நிகண்டு நூல்‌ வளர்ச்சி 72 
நிரைகோள்‌, காப்பியத்தில்‌ 139 
நிரோட்டியம்‌ 142 
நூல்‌ - ஆகமம்‌ 199 
நூற்கு அதிகாரி 163 
நூற்குற்றங்கள்‌ 160 
நீதிக்கதைகள்‌ 59 
நீதிநரல்‌ வரவாறு 48 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 75ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


நூல்‌ கற்பிக்கத்‌ தகாதவர்‌ 7௪3,764 
பக்தி இலக்கியம்‌ 48 
பஞ்ச தந்திரக்‌ கதை 59 
பஞ்சாக்கர மந்திரிஷி 196 
பண்டாரம்‌ 206 
பண்ணின்‌ பெயர்கள்‌ 740 
பதியின்‌ இலக்கணம்‌ 796,797 
பதினாறு ஒடுக்கம்‌ 255 
பரஞ்சோதி 704 
பறிசில்‌ வழங்காதான்‌ அழிவு 707 
பழமொழி 64 
பல்லவர்‌ 66,88135 
பாட்டியல்‌ 73,74 
பாட்டியல்‌ நூல்‌ வளர்ச்‌ 74 
பாட்டியற்‌ பொருள்கள்‌ no 
பாடலின்‌ உறுப்புக்கள்‌ 127,128 
பாடலும்‌ தேவாலயமும்‌ 133 
பாண்டிநாடு 30 
பாரத கிளைக்கதை 2,3 
பாவினங்கள்‌ 139 
பாவையார்‌ 63,154 
பிரபந்த வரையறை 707 
பிராகிருதம்‌ 750 
பிராசாத கலைகள்‌ 270 
பிராமண சந்நியாகிகள்‌ 190,191 
புத்தக தானம்‌ 169 
புராண இலக்கியம்‌ 155,766 
புராண எழுச்சி 4 
புராண காவியம்‌ 1 
புராணம்‌ 702 
புலவர்‌ கொடி. 83 
புரூரவ 18 
பெண்கள்‌ கைத்தொழில்‌ ns 
பெண்கள்‌ பருவமும்‌ 

தொகை பெயரும்‌ 15 
பெண்களுக்குத்‌ தீட்சை Vs 
பெண்ணைப்‌ பழித்தல்‌ 57 
பெரியமடம்‌ 192 
பெருங்காப்பியம்‌ 149 
பெரும்பற்றப்‌ புலியூர்‌ 70 
பெரும்‌ பாவங்கள்‌ 6 
பேதை வருணணை 68,69 


210 


பேதை -விளக்கம்‌ [22] 
பொது மகளிர்‌ ஒழுக்கம்‌ 32,33 
பொருளணி 132,139 
பொருளணிசொல்லணி 7137, 
139,141 

பொருளைக்காட்டித்‌ 
தரலாகாது 770 
போலிக்‌ குருக்கள்‌ 248 
மக முன்னிலை 90,112,198 
மடம்‌ 226 
மடக்கணி 747 
மணிப்பிரவாளம்‌ 200 
மரப்பெயர்கள்‌ 740 
மரபு 702 
மயான காண்டம்‌ 16 


மனப்பாடத்துக்குஇசை கிர்‌ 
மாணாக்கர்‌ இலக்கணம்‌ 773,775 


மீளி 6௦ 
முத்தி உபாயம்‌ மூன்று 796 
முத்திப்‌ பெண்‌ மணத்தல்‌ 89. 
முத்தி மார்க்கம்‌ நான்கு 764 
முத்தி வகை மூன்று 272 
மூன்றடுக்கிச்‌ சொல்லுதல்‌ 2 
யாகம்‌ ஐந்து வகை 769 
யோசு மார்க்கம்‌ 219 
ரேவண சித்தர்‌ 50 
லகுட்கை 194,203 
வடமொழிக்‌ காவியம்‌ 2 
வழுவமைதி 144 
வள்ளல்‌ மூவகை 89 
விதிபெரிதா மதிபெரிதா 24,31 
வியாமோகம்‌ 77 
விருத்த யாப்பு 84 
வீதசோகன்‌ 87 
வீரசைவ பஞ்சாசாரியர்‌ 274 
வீரை 7௪ 
வெள்ளுடை 720 
வெற்றேடு தானம்‌ 169 
வேளாளருக்குத்‌ துவசம்‌ 94 
வைப்புத்‌ தலங்கள்‌ 769 
ஜீவசமாதி 236 
ஸ்மிராதியும்‌ ஆகமமும்‌ 7902 


ஷ்ஷ்‌ 


சிறப்புப்‌ பெயர்‌ அகராதி 


அகச்சந்தான குரவர்‌ 229 
அகத்தியம்‌ 754 
அகத்தியார்‌ 60,101,102 


அகத்தியர்‌ அணியிலக்கணம்‌ 733 
அகத்தியர்‌ கூறிய ஐந்துறுப்பு 130 


அகத்தியார்‌ பாட்டியல்‌ 702 
அகத்தியர்‌ வணக்கம்‌ 186 
அகநானூறு 153 
அகராதி நிகண்டு 90 
அகோர பத்ததி 183 
அச்சுக்கலை 13 
அச்சுதநந்தி 747 
அச்சுதேந்திரன்‌ 56 
அட்டாங்கயோகக்குறன்‌ 182 
அடியார்க்கு நல்லார்‌ 156 
அண்ணாமலைக்கோவை 225 
அண்டகோள விலாசம்‌ 766 
அணியிலக்கண வினா விடை 748 
அத்துவாக்‌ கட்டளை 215 
அத்துவித சாரம்‌ ்‌ 215 
அதிவீரராமர்‌ 2 
அப்பாண்டைநாதர்‌ உலா 75 
அம்பலவாண நாவலர்‌ 204 
அம்மைதுதி 8 
அமிதசாகரர்‌ 73 
அரங்கநாத முதலியார்‌ 77 
அரதத்தர்‌, கஞ்சனூர்‌ 176 
அரிச்சந்திர சரித்திரம்‌ 25 

- இலக்கியநயம்‌ 9 

-நாடகம்‌ 18 

“புராணம்‌ 5517 

-வெண்பா 1 
அரிதாசர்‌ 282 
அருங்கலச்‌ செப்பு 165 


அருணகிரிநாதர்‌ 56 


அருணகிரிப்‌ புராணம்‌ 162165 
அருணகிரி மான்மியம்‌ 162 
அருணந்தி சிவம்‌ 786 
அருணமசிவாயர்‌ 787 
அரும்பதவிவேகம்‌ 758 
அல்லியரசாணி மாலை 114 
அவ்வை 49 
அவவை குறள்‌ 165 
அவிநயம்‌ 154 
அவிநயனார்‌ 712 
அவிரோத உந்தியார்‌ 200 
அளகைச்‌் சம்பந்தர்‌ 272 
அழகிய திருச்சிற்றம்பல 
தேசிகர்‌ 237 
அறநெறிச்சாரம்‌ 37 
அறிவனார்‌ 102 
அனதாரி 283 


அனவரத விநாயகம்‌ பிள்ளை 200 
அஸ்பஷ்டபதபோதநீயம்‌ 258 


அசுமத்திரட்டு 198 
ஆசாரக்கோவை 154 
ஆசுகவிராயர்‌ 6 
ஆண்டாள்‌ 227 
ஆத்திசூடி 49 
ஆமூக்தமால்யதா 82 
ஆயிரப்‌ பாடல்‌ 215 
அயிரப்பிரபந்தம்‌ 222 
ஆழ்வார்திருநகரி 74 
ஆறுமுகசுவாமி 749 
ஆறுமுக நாவலர்‌ 47 
அன்மலிங்கமாலை 268,212 
ஆன்மார்த்த பூஜாபத்ததி 
அனந்தபரவசர்‌ 236 
இரத்தினச்சுருக்கம்‌ 74 


al 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


இரத்தின நாயகர்‌ பதிப்பு 8 
இராகவ ஐயங்கார்‌ மு. 83 
இராசராசன்‌ 67 
இராமாசாஸ்திரி போலகம்‌ 202 
இராமாயணம்‌ வெண்பா 7 


இராமானுச ஐயங்கார்‌ 21 
இராமானுச கவிராயர்‌ 52 
இராமானுசர்‌ 779 
இலக்கணவிளக்கம்‌ 147 
இலிங்க புராணம்‌ 47 
இளங்கோவடிகள்‌ 153 
இனம்பூரணம்‌ 75 
இளம்பூரணர்‌ 75 
இறையனார்‌ அகப்பொருள்‌ 72 
இறைவனூற்பயன்‌ 166 
ஈக்காடு இரத்தினவேல்‌ 
முதலியார்‌ 8 
ஈரடி முக்கால்‌ 13 
உண்பைநெறி விளக்கம்‌ 255 
உத்தண்டன்‌, மாவை ச்சீ 
உத்தர ராமாயணம்‌ ரீ 
உமாபதிசிவம்‌ 70 
உரிச்சொல்‌ நிகண்டு % 
உருத்திராக்கவிசிட்ட ம்‌ 166 
உலகநாத பண்டிதர்‌ 67,270 
உலகநாத பிள்ளை 184 
உலகநாத முதலியார்‌ 187 
உலகநீதி 49,67 
- புராணம்‌ 64 
உவமான சங்கிரகம்‌ 774 
ஒந்திலக்கணம்‌ 73 
ஓஐயம்பெருமாள்‌ 2 
ஐயம்பெருமான்‌ இறந்த 
கவிராசர்‌ 19 
ஐயரவர்கள்‌ 77 
ஐயனார்‌ 72 
ஒட்டக்கூத்தர்‌ 67169 
கங்கைமெய்கண்டார்‌ 156 
கண்கட்டி பண்டாரம்‌ 250 
கண்கட்டி மடம்‌ 213,158,186 
கண்ணப்ப பண்டாரம்‌ 158 
கணதரர்‌ 79 
சுதிரைவேற்பின்ளை 47 
கத்தப்பையர்‌ 9s 


212 


கந்தபரம்பரை 156 
கந்தபுராணச்‌ சருக்கம்‌ 237 
கந்தபுராணம்‌ 2 
கபிலரகவல்‌ கச்‌ 
கம்பர்‌ H 
கம்பராமாயணம்‌ 1 
கமலாலய புராணம்‌ 262 
கமலாலயம்‌ 220 
கமலாலய மான்மியம்‌ 162 
கயாதரம்‌ 77.84 
கருணானந்த சுவாமி 149 
கருவூர்ப்புராண அசிரியர்‌ 212 
கல்லாடர்‌ பாட்டியல்‌ 165 
கலாரத்தாகர அச்சுக்கூடம்‌ 773 
கலாரத்நாகரம்‌ பதிப்பு 712 
கவித்தொகை 48 
கலைஞான தீபம்‌ 268 
கழிநெடில்‌ 147 
களந்தை 158 
களவழிப்பாக்‌ கொண்டவன்‌ 68 
களவியற்‌ காரிகை 724 
கா 272 
கன்னா தேவன்‌ 83 
கற்பம்‌ 166,183 
காசி கண்டம்‌ 47 
காசிராமையன்‌ 20 
காமிகாகமம்‌ 767 
கார்காத்த வேளாளர்‌ 187 
காரிரத்தினக்‌ கவிராயர்‌ 746,151 
காரைக்காலம்மையார்‌ 163 
காவியாதர்சம்‌ 74 
காவை அம்பலநாதத்‌ 

தம்பிரான்‌ 213 
காழி மறைஞான தேசிகர்‌ 185 
காளிதாசன்‌ 36 
கானப்‌ பேர்‌ 210 
கிரியா தீபிகை 7191194 
கிருஷ்ணதேவராயர்‌ 82,214 
குகை நமசிவாய தேசிகர்‌ 185 
குகைமடம்‌ 161,162 


குகை மறைஞான தேசிகர்‌ 785 
குடந்தைச்‌ சிவப்பிரகாசர்‌ 9 
குண்டலகேசி) 1,10 
குணசாகரர்‌ 96 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 76ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


குணபத்திராசாரியர்‌ 86 
குமரகுருபர சுவாமி 728 
குமாரசாமி தேசிகர்‌ ச்‌ 
குமாரசுவாமி மடம்‌, கா 237 
குருஞான சம்பந்தர்‌ 156 
-அட்டகம்‌ 238 

- சரித்திர சங்கிரகம்‌ 209 
-தச்மணிமாலை 263 

- பள்ளி எழுச்சி 263 
சமுகமாலை தாலாட்டு 263 
குலசேகரன்‌ 50 


குவமுறை கிளத்து படலம்‌ 108 
குலோத்துங்க சோழ நல்லூர்‌ ந்‌ 
- சோழன்‌ 11 


- சோழன்‌ உலா உரை ன்‌ 
குவலயானந்தம்‌ 205 
குறுந்தொகை 153 
குஜிவிப்பதிப்பு 8 
கூர்மபுராணம்‌ 4 
கொக்கோகம்‌ ரத 47 
கொங்குவேள்‌ 67 
கொலைமறுத்தல்‌ 5 
கொன்ன்றவேந்தன்‌ 9 
கோயிற்கலம்பகம்‌ 729 

“புராணம்‌ உரை க 
கோவிந்த தீட்சிதர்‌ 96 
கோவிந்தப்பிள்ளை உரை 8 
கோவூர்‌ 55 
சகலாகம சாரம்‌ 159 
சங்கப்பரிபாடல்‌ 129 
சங்கரர்‌ 272 
சங்கற்ப நிராகரணம்‌ 159,166 

சச்சிதானந்த தேசிகர்‌ 236 
சடகோபர்‌ 779 
சடகோப ராமானுசாசாரியர்‌ 

ஆழமா. 131 
சடவைரிவைபவதிவாகரம்‌ 133 
சடைக்குட்டி 719 
சடையன்‌ 778 
சண்முக சுவாமிகள்‌ 239,276 
சண்முக தேசிக பராமசாரிய 

சுவாமிகள்‌ 237 
சண்முகம்பிள்ளை, 

வித்துவான்‌ 174 


சத்தியஞான தரிசனிகள்‌ 284 


சத்திய ஞான பண்டாரம்‌ 156 

-களந்தை 160 

- பின்ளைத்தமிழ்‌ 273 
சதமணிக்கோவை 264280 
சதாசிவ பரம்பரை 188 
சதாசிவராயர்‌ 193,203,214 
சதாசிவாசாரியர்‌ 203 
சதுரகராதி 103 
சந்தான ஆசாரியர்‌ 156 
சந்திரசேகரர்‌, திருவையாறு 187 
சந்திரமதி புலம்பல்‌ 7௪ 
சம்பந்தர்‌ 748 
சம்பந்தர்‌ தேவாரம்‌ 78 
சம்பந்த சரணாலயர்‌ 237,253 
சம்பந்த முனிவர்‌ 156 
சர்வோக்த ஆகமம்‌ 167 
சர்வஞானோத்தரம்‌ 189 
சரவணப் பெருமாள்‌ ஐயர்‌ 72 
சனற்‌ குமார முனிவர்‌ 229 
சனி 3 
சாதிநூல்‌ 20 
சாந்தலிங்க சுவாமி 59 
சாத்திபுராணம்‌ 1 
சாமிநாத தேசிகர்‌ 

திருவையாறு 187 
சாமிநாதையர்‌ & 
நூல்நிலையம்‌ 222 
சாரம்‌ 773 
சாலிவாடீசுவர ஓதுவார்‌ 774 
சாளுக்கியர்‌ 43 
சித்தர்‌ சிவப்பிரகாசர்‌ 156787 
சித்தாந்த சாராவளி 199 
சித்தாந்தபோதம்‌ 799 
சித்தாமூர்‌ மடம்‌ &2 
சித்தியார்‌ உரை 204 
இத்‌திச்‌ அரம்‌ 207 
சிதம்பரசுவாமிகள்‌ 59 
சிதம்பரநாத பூபதி 272 
சிதம்பரநாதன்‌ -206 
சிதம்பரப்‌. பாட்டியல்‌ 24 
சிதம்பர புராணம்‌ 770 
சிதம்பரரேவண சித்தன்‌ 94 
சிந்தாமணி ' 1 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


சிலப்பதிகாரம்‌ 1 
சிவக்கொழுந்து 188 
கிவஞானகத்தி 70 
- தரை , 784 
சிவஞான சாமி 204 
சிவஞான தீபம்‌ 96,269 
சிவஞானதுபம்‌ - வீரசைவப்‌ 
பாடல்‌ 98 
சிவஞான தேசிகர்‌ 237 
சிவஞானபோத உரை 204 
சிவஞான போதம்‌ 182,194 
“வடமொழி 189 
-வடமொழிபெயர்ப்பு 204 
சிவஞான போதமா பாடிய 
வெளியீடு 205 
-லகுடீகை 194,203 


சிவஞானபோதவிருத்தி 204 
சிவதருமோத்தா உபாகமம்‌ 762 


சிவநெறிப்பிரகாசம்‌ 194 
சிவப்பிரகாசம்‌ 197 
சிவப்பிரகாசமும்‌ 

சிவநெறிப்‌ பிரகாசமும்‌ 197,198 
சிவப்பிரகாச முனிவர்‌ 133 
சிவப்பிரகாசர்‌ 798 
சிவபுண்ணியத்‌ தெளிவு 183,186 
சிவபூசாபத்ததி 2௪ 
சிவபூசை அந்தாதி 277 
சிவபூசை அகவல்‌ 210,216 
சிவபூசைத்‌ திரட்டு 72 
சிவபோகசாரம்‌ 211,246 
சிவமார்க்கப்‌ பிரகாசர்‌ 188 
சிவராத்திரி கற்பம்‌ 166 
சிவாக்ரெபத்ததி 202 
சிவாக்கிரபாஷ்யம்‌ 794,200 
சிவாக்கிர யோகி 156,187 
சிவானந்த போதசாரம்‌ 222 
சிவானந்த போதம்‌ 215,222 
சிவானந்த மாலை 230 
சிற்றம்பல நாடி 187 
சிற்றம்பல நாடி (வேறு) 157 
சிறிய இரத்தினக்‌ கவிராயர்‌ 757 
சிறுத்தோண்டர்‌ 109 
சிறுபாணாற்றுப்‌ படை 153 
சீகாழி சிற்றம்பலநாடி 56 
சிவசம்போதனை 53 


24 


சிவிலிபுத்தூர்‌ 226,263 
சீவைகுண்டம்‌ 231 
சீனிவாசராகவசாரியர்‌ 145 
சுந்தரபாண்டியம்‌ 50 
கந்தரபாண்டியன்‌ தொகுதி 50 
சுப்பிரமணிய சாஸ்திரி 145 
-இக்கதெர்‌ 149 
-தேசிகர்‌ 149 
- பிள்ளை 227 
சுருதி சூக்தி மாலை 194 
சுவாமிநாத பண்டிதர்‌ ர 
சுவானந்த நாச்சியார்‌ 194 
சூடாமணி உள்ளமுடையான்‌ 78 
சூடாமணி நிகண்டு 73 
சூத்திர அகராதி 98 
சூரியனார்‌ கோயில்‌ 188,189 
- ஆதீனத்தின்‌ 
திருக்கோயில்கள்‌ 133 
சூளாமணி 3 
செகவீர பாண்டியன்‌ 54 
செங்கணான்‌ 68 
செங்கமலப்‌ பொற்பாதன்‌ 211 
செந்தமிழ்ப்‌ பத்திரிகை 253 
செப்பறை மடம்‌ 187 
செம்பூட்‌ சேய்‌ 147 
சேக்கிழார்‌ g 70 
புராணம்‌ 70 
சேதுபுராணம்‌ 281 
சேவப்ப நாயக்கன்‌ % 
சேவயாச்சுதன்‌ 194 
சேறைக்கவிராசபின்னை 283 
சைவ சந்நியாச பத்ததி 797 
சைவ சமய நெறி 159,167 
சைவஞான பீடங்கள்‌ 226 
சைவ தத்துவார்த்த தீபிகை 203 
சைவ பரிபாஷை 194,200 


சைவாகமாந்தரங்காசயம்‌ 203 
சைவாத்ம ஞானசிவாசாரியர்‌ 203 
சைவானுட்டான அகவல்‌ 275 
சொக்கநாதக்‌ கவித்துறை 228,238 


சொக்கலிங்க தேசிகர்‌ 797 
சொர்க்கபுரம்‌ 302 
சோடசகலாப்‌ 

பிராசாதசட்கம்‌ 238 
சோமசுந்தர தேசிகர்‌ 158,207 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


சோமவார கற்பம்‌ 166,184 
சோமவார சிவராத்திரி கற்பம்‌ 183 
சோமன்‌ 55 
சோழமண்டல சதகம்‌ 222 
ஞானக்கூத்தர்‌ 212 
ஞானப்பள்ளு 222 
ஞானப்பிரகாச மாலை 231 
- மான்மியம்‌ 207 
ஞானப்பிரகாசர்‌ 207 
ஞானப்பிரகாசர்‌ கமலை 205 
-களந்தை 225 
-காஞ்சி 7 
-திவபுரம்‌ 1586 
- திருவாரூர்‌ 164 
-திருவொற்றியூர்‌ 172 
- பழுதை கட்டி 156 
ஞானபுர்சர்‌ 235 
ஞான பூசாகரணம்‌ 230 
ஞானாவரணதீபிகை 258 
ஞாணாவரண பாடியம்‌ 
(வடமொழி) 166 
ஞானாவரண விளக்கம்‌ 239 
டிக்ஷனரி 90 
தக்கயாகப்‌ பரணி 169 
தஞ்சைச்‌ சரசுவதி மகால்‌ 184 
தஞ்சைவாணன்‌ கோவை 124 
தண்ட.பாணிதேகிகர்‌ 153 
தண்டியலங்கார உரை 148 
தண்டியலங்காரம்‌ 74144 
தண்டியலங்காரம்‌ 
வடமொழி) 133 
தத்துவ ஞானப்பிரகாசர்‌ 770 
தத்துவப்‌ பிரகாசர்‌ 197 
-கிவபுரம்‌ 265 
-திருவொற்றியூர்‌ 212 
தத்துவ ரத்நாகரம்‌ அத்‌ 
தந்திவனப்‌ புராணம்‌ 62 
தமிழ்க்கடல்‌ வெளியீடு 65 
-நூவலர்‌ சரிதை 83 
- நெறி விளக்கம்‌ 49 
- முத்தரையர்‌ கோவை 149 
- லெக்சிகன்‌ 9 
தருமபுர ஆதீனம்‌ 1 
பதிப்பு 182 
பண்டார சாத்திரம்‌ 238 


தருமபுரம்‌ 159,202 
குன்மசன்மர்‌ 95 
தாண்டவன்‌ 50 
தாயுமானவர்‌ 7 
தானம்‌ மூவகை 90 
திண்டிமசாதி 222 
தியாகராசட்பன்ளு 223 
தியாகராச கழிதெடில்‌ 275,220 
தியாகராசலீலை 215 
திரிபதார்த்த ரூபாதிதச 
காரிய அகவல்‌ 234 
இரு அம்பலத்‌ தம்பிரான்‌ 213 
திரு அம்பல தேசிகர்‌ 237 
திரு ஆனைக்கா 215 
-கருவை பதிற்றுப்‌ பத்தந்தாதி 43 
- கலம்பகம்‌ 75 
- கரனத்திநாதர்‌ 187 
-குறன்‌ 165 
- குறள்‌ உரைவளம்‌ 153 
- குறள்‌ நுண்‌ பொருள்‌ மாலை 
153 
-கோட்டியூர்‌ நம்பி 78 
- கோவை 153,169 
-செங்காட்டங்குடி. 199 
- செந்தூரகவல்‌ 157 
- தக்கதேவர்‌ 153 
- தொண்டர்‌ புராணம்‌ 155 
- நீறுங்குன்றம்‌ 76 
- நூற்றந்தாதி 75 
- பட்ச புராணம்‌ 95 
“புகழ்‌ 155 
- புகழ்ப்‌ புராணம்‌ 78,79 
- புல்லாணி 54 
- புல்லாணித்‌ திருமால்‌ 6 
- புவனம்‌ 83 
- மந்திரம்‌ க்‌ 
- மழபாடிப்‌ புராணம்‌ ட 
- மாளிகைத்‌ தேவர்‌ வணக்கம்‌ 
163,176 
- மேற்றனிப்‌ புராணம்‌ 95 
திருவருட்பயன்‌ 165 
- வலஞ்சுழிப்‌ புராணம்‌ 95 
-வாசகம்‌ 70 
- வாதவூரர்‌ புராணம்‌ 2 


25 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


திருவாரூர்‌ 

-பள்ளு 210,224 

- புராணம்‌ 272,272 
திருவாலங்காட்டுப்‌ பதிகம்‌ 168 
திருவாவடுதுறை 156,187 

- ஆதீனம்‌ 200 

வெளியீடு 184 
திருவானைக்கா புராணம்‌ 215 
இருவிசைப்பா 182 
திருவிருக்குக்‌ குறள்‌ 748 
திருவீழி மிழலை 191 
திருவெம்பாவை 747,772,754 
திவாகரம்‌ 73 
தினகரப்பிள்ளை 213 

-வெண்டா 54 
தஅகளறுபோதம்‌ 797 
துழாவூராதீனம்‌ 188,212 
தெண்டி. 752 
தென்திருப்பேரை 151 
தென்காசிப்பாண்டியர்‌ 155 
தேவாரம்‌ 155 
தேவகோட்டை 

சிவாகமசங்கம்‌ 201 * 
தேவிகாலோத்தரம்‌ 194 

தொண்டைமண்டல சகதம்‌ 7 

தொல்காப்பியம்‌ 67 
தொல்காப்பியம்‌ சிவமயம்‌ 162 
தொல்காப்பியர்‌ 48 
தொனிவினக்கு 45 
தக்கர்‌ 182 
தச்சினார்க்கினியர்‌ 703 
தந்தி பரம்பரை 187 
தம்பி அகப்பொருள்‌ 75 
தம்பி திருவிளையாடல்‌ 2 
தம்மாழ்வார்‌ 74 
நமசிவாய முதலியார்‌ 52 
நல்லந்துவனார்‌ 52 
தல்லுரர்‌ ச்‌ 
நல்வழி 57 
தவநீதப்‌ பாட்டியல்‌ 74 
தவரத்தினமாலை 245 
நளவெண்பா இ 
நளன்‌ சரிதை ஜி 
தனோபாக்கியானம்‌. 36 


216 


நற்றத்தனார்‌ 712 
நற்றிணை 154 
நன்னூல்‌ 72 
தாக குமாரகாவியம்‌ 1 
நாகராசன்‌ 53 
நாகலிங்கத்தம்பிரான்‌ 219 
நாகேசுவர பூசை 184 
நாரத சரிதை ர 
நாராயண ஐயங்கார்‌ 2 
நாலடி. 52798 
நான்மணிக்கடிகை 154 
நான்முகக்‌ கடவுள்‌ - அருகன்‌ ௯ 
நிரம்ப அழகிய தேசிகர்‌ 188,794 
நீதிசாரம்‌ 49 
நீதி சாஸ்திரம்‌ 58 
நீதி நூல்‌ பக்‌ 
நீதிநெறிவிளக்கம்‌ 4 
நீதிவெண்பா 4957 
நீலகண்ட சிவம்‌ 188 
நீலகண்டர்‌ 72 
நீலகேசி 1 
நெல்லூர்‌ 6 
நேமிநாதம்‌ 70,72 

- நூலின்‌ சருக்கம்‌ 38,41 
நொண்டி கதை 22 
பவர்‌ 157 
பஞ்சகாவியம்‌ ( வடமொழி) 3% 
பஞ்சமரபு 102 
பஞ்சாக்கர தரிசனம்‌ 180 
பட்டினத்தார்‌ 52 
பட்டினப்பாலை 156 
பட்டீச்சுரப்‌ புராணம்‌ 98 
பட்.உச்சுரன்‌ 22 
பண்டாரக்‌ கலித்துறை 213 
பதஞ்சலி சூத்திரம்‌ 218 
பதிபகுபாச தொகை 182 
பதிபாசுபாசப்‌ பனுவல்‌ 162 
பதினெண்‌ ஈழ்க்‌ கணக்கு 159 
பதினோராவது நிகண்டு 84 
பயோ தரப்பத்து 153 
பரணி உறுப்புக்கள்‌ 707 
பார்த்திருகரி நீதிசதகம்‌ 60 
பரஞ்சோதி . 708 
பரஞ்சோதி முனிவர்‌ 770 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 76ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


பர்ததிமிரபானு 159,166,180 
பரமோபதேசம்‌ 159 
பரிபாடல்‌ 67 
பரிமேலழகர்‌ 153 

-உறை நுண்பொருள்‌ மாலை 152 
பழமொழி நானூறு 198 
பழமுதைகட்டி 156 
பள்ளேசல்‌ 223 
பன்னிருபடலம்‌ 72 
பன்னிரு பாட்டியல்‌ 74 
பாட்டியல்‌ மரபு 102 
பாண்டிக்கோவை 126 


பாண்டிமண்டல சதகம்‌ 263 
பாண்டியர்‌ ஆட்சி முடிவு 6 
பாப்பாவினம்‌ 74 


பாரதம்‌ 7 
பாரகவெண்பா 1 
பால்வண்ண முதலியார்‌ 182 
பாவநாசப்‌ புராண ஆசிரியர்‌ 272 
பாவையார்‌ (எம்பாவை) 154 
பிங்கலம்‌ 73 
பிட்சாபாத்திரக்‌ கதை 7192 
பிரபந்தமரபியல்‌ 74 
பிரமகதை 181 
பிரெிபோத சந்திரோதயம்‌ ரீ 
பிரமோத்தர காண்டம்‌ 167 
பிரயோக விவேகம்‌ 149 
பிராசாத அகவல்‌ 218 

-சட்கம்‌ 219,254 
பிராசாத சந்திரிகை 199,219 

-இடாம்‌ 219 

-நான்‌ மணிகள்‌ 219 

-மாலை 216,217 
புகழேந்தி 214 
புட்டபலன்‌ 216 
பூட்பவிதி 215 
புத்தமித்திரன்‌ 73 
புராணத்திருமலை நாதர்‌ 702 
புரூரவன்‌ 4 
புரூரவன்‌ அம்மானை 4 

-நாடகம்‌ 19 

-வாசகப்பா 4 
புலவனுக்கு வறுமையே தாய்‌ 707 
புவியூர்‌ 2 


புறநானூறு 48 
புறப்பொருள்‌ வெண்பாமாலை 72 
பூமாலை 215 
பூஜாஸ்தவம்‌ 199 
பெரிய புராணம்‌ 70. 
பெரியாழ்வார்‌ 226 
பெருங்கதை 2 
பெரும்பற்றப்புலியூர்‌ 70 
பெரும்பாணாற்றுப்படை 753 
பேரளம்‌ 95 
பேராசிரியர்‌ 

-கோவையுரை 154 
பொய்கையார்‌ 67,68 
பொருநராற்றுப்படை 153 
பொல்லாப்பிள்ளையார்‌ 774 
போசராசன்‌ 767 
பெளஷ்கரம்‌ 200 
மகடூஉ முன்னிலை 9 
மகாசிவராத்திரி கற்பம்‌ 183 
மகாத்மா காந்தி 78 
மச்சபுராணம்‌ 167 
மச்சுச்‌ செட்டியார்‌ 155 
மச்சுறை வணிகயோகி 187 
மண்டலபுருடர்‌ 75 
மண்டலவன்‌ 75,77 
மணிமேகலை 48 
மதனக்கோவை ட 
மதுரகவியாழ்வார்‌ 129 
மதுரை 358 
மயேச்சுவரர்‌ யாப்பு 727 
மருத நிலவருணனை 70 
மல்லைய பூபன்‌ 224 
மறைஞான சம்பந்தர்‌ 156,158 

- நூல்கள்‌ . 213 
மாசிலாமணீிச்‌ சம்பந்தர்‌ 213 
மாணிக்கவாசகர்‌ 773 
மாதகவெராத்திரி கற்பம்‌ 183 
மாபுராண முடையார்‌ 772 
மாயாவாதம்‌ 84 
மாறன்‌ அகப்பொருள்‌ 74 

- அலங்கார உரை 44 
மாறன்கிளவி மணிமாலை 


-பாப்பாவினம்‌ 127 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 76ஆம்‌ நூற்றாண்டு - யாகம்‌ 2 


மாறனேர்‌ நம்பி 120 
மிருகேந்திரம்‌ 200 
மமீனாட்சிசுந்தர தேசிகர்‌ 200 
மீனாட்சி சுந்தரம்பிள்ளை 482 
-சிவதருமோத்தரம்‌ படித்தது 773 
தச, 184 
முக்கூடற்பள்ளு 223 
முகம்மதியராட்சி 6 
முசுகுந்தச்‌ சக்கரவர்த்தி 
அம்மானை 4 
முத்திநிச்சயம்‌ 256 
முத்திநிச்சயப்பேருரை 159 
முத்திநிலை 159,166,181 
முத்துக்குமாரத்தம்பிரான்‌ 203 
முத்துசாமி ஐயங்கார்‌ 45 
முத்துதாண்டவராயப்பிள்ளை 
222 
முத்தொன்ளாயிரம்‌ 703 
முரஞ்சியூர்‌ முடி நாகராயர்‌ 48 
முருகாற்றுப்படை 753 
முனிவர்‌ நால்வர்‌ 795 
மூதுரை 52 
மூவர்பாடல்‌ 161 
மெய்கண்டார்‌ 162 
மைசூர்‌ பல்கலைக்கழகம்‌ 201 
யசோதர காவியம்‌ 1 
யதிதருமம்‌ சிராவகதருமம்‌ 22 
யாப்பதிகாரம்‌ 728 
யாப்பருங்கலக்காரிகை 84 
யாப்பருங்கலம்‌ 75 
யாப்பருங்கல விருத்தி 102 
ராமராச வேங்கட பதி 5 
ராஜம்‌ பதிப்பு 65 
ரேவணசித்தர்‌ 90,269 
ரேவணாத்திரியர்‌ 28 
“சூத்திரம்‌ 9 
ரெளரவாகமம்‌ 189,203 
வச்சணழ்திமாலை 74 
வடமலையப்பார்‌ 751 
வரதுங்கராமார்‌ 3 
166 


வருத்தமற உய்யும்‌ வழி 


218 


வல்லைக்‌ கச்சியப்பர்‌ 7 
வளையாபதி 1 
வாக்குண்டாம்‌ 58 
வாதவூரடிகள்‌ 54 
வாமதேவ பரம்பரை 188,156 
வாமதேவ முனிவர்‌ 188 
வாமதேவர்‌ 195 
வாயு சங்கிதை 767 
வாருணபத்ததி 199 
வால்மீகி ராமாயணம்‌ 45 
விக்கிரமசோழன்‌ [14 
விசயநகர அழிவு [22 

“ஆட்சி [22] 
விசயாலயசோழன்‌ & 
விசாகப்‌ பெருமாளையர்‌ 145 
விசுவசாரோத்தரம்‌ 161 
விசுவேசுவர சிவசாரியர்‌ 188 
வித்தியாபதி முதலி 224 
விரையாத கண்டன்‌ என்ற அனர்‌ 7 
வில்லிபாரதம்‌ 1 
விவேக சிந்தாமணி 2. 
விளாஞ்சோலைப்பின்னை 720 
விஷ்ணுதேவராயர்‌ 82 
வீரசைவம்‌ 157 
வீரசோழியம்‌ 72 
வீரபுரம்‌ 76 
வீரை 76 
விழிச்‌ சிவாக்கிரயோகி 190 
வெண்ணெய்நல்லூர்‌ 1774 
வெண்பாப்பாட்டியல்‌ 702 
வெற்றிவேற்கை 30 
வேங்கடசாமி நாயுடு 4 
வேதநாயகம்‌ 42 
வேலாயுதப்‌ புவைர்‌ 79 
வைத்தியநாத தேசிகர்‌ 745 
வையாபுரிப்பிள்ளை ச்சீ 
ஹர்ஷர்‌ 36 
ஸ்ரீபுராணம்‌ 8 
ஸ்ரீசண்டருத்திரர்‌ 197 
ஸ்மிருதியும்‌ அகமமும்‌' 791 


மேற்கோள்‌ செய்யுள்‌ முதற்குறிப்பு 


அங்கையிற்‌ 

அடல்‌ வலை 
அடியேன்‌ 

அடுத்த நட்பா 
அண்டமாய்‌ 
அண்ணாமலைமா 
அண்ணாமலையார்‌ 
அணுவினும்‌ 
அத்திரி சூழ்‌ 
அந்தணர்க்கு 
அபிசந்திர 
அம்பலவா 
அம்மனைதங்‌ 
அம்மானைகை 
அமுதமதி 
அரியாசன 
அருணகிரி அந்‌ 
அருணாசல 
அருவுருவாய்‌ 
அருள்மேவு 
அருளா 
அருமறையா 
அல்லலாகிய 
அல்லும்பகலும்‌ அனு 
அல்லும்‌ பகலுமொ 
அலங்கல்‌ அணி 
அவனுரைத்த 
அழித்துப்பிற 
அழுக்கற்ற 
அள்ளற்கம 
அளவைகாண்‌ 
அறமின்றி 
அறியும்பொரு 
அன்பால்‌ நுவ 
அன்பிற்றீர்‌ 


181 
133 
747 

10 


அன்றெனின்‌ 
அன்னை நுகர்‌ 
ஆகும்‌ ஆசு 
ஆடகமாட 
அடுங்கள்‌ 
அதலால்‌ 
ஆதியந்தம்‌ 
அதியுநடு 
ஆதியென்ற 
ஆதிவட வே 
ஆயபசவுந்‌ 
ஆயிரத்தெட்‌. 
ஆயிரவர்புல 
அராலும்‌ 
அரூரிலே புவி 
அல்பழுத்து 
அறுமுகனா 
ஆனைமுகன்‌ 
இடிக்குக்‌ 
இயலிசை 
இரவியெழுந்‌ 
இராகமறி 
இருகுழை 
இலகு புகழ்‌ 
இலகேழகி 
இறைப்பொழுது 
இன்றோ எதி 
இன்னதன்‌ 
இன்னதிது 
ஈசன்பசு 
ஈயும்‌ ஆரி 
உடலொலி 
உண்டவயி 
உணராத 
உத்திவாள 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 3 


உதித்து வெளி 
உயிரிறந்த 
உரையுணர்‌ 
உலகமெல்‌ 
உலகமே 
உலைக்குரிய 
உள்‌ விரிந்த 
உள்ளத்தினுள்‌ 
உள்ளும்புற 
உளமகிழ்‌ 
உறையும்‌ பதி 
உன்பாடல்‌ நீ 
உனதுசரற்‌ 
ஊத்தைச்ச[ட_ 
ஊழித்துலு 
ஊன்பயிலும்‌ 
ஊனமிலா 
எடுத்த பிற 
எண்ணினை 
எந்தை 

எவன்‌ உயிர்‌ 
எல்லார்‌ பிறப்பு 
என்னையா 
என்‌ கவிகை 
என்செயலா 
என்றும்‌ அரு 
என்னெஞ்சில்‌ 
எனக்குத்‌ 
ஏகமெனும்‌ 
ஏடியன்பாலை 
ஏத்திய மூவர்‌ 
ஏமமதினி 
ஏரார்சிவ 
ஏழாயிர 
ஏழைபனாதி 
ஏறிய சகாத்த 
ஒரு லமூ 
ஒன்றும்‌ அறி 
ஓதநெடும்‌ 
கஞ்சமலர்‌ 
கடல்தனில்‌ 
கண்டகண்‌ 
கண்டங்கரி 
கண்டமட்டில்‌ 


கண்ணார்‌ மதி 
கண்ணூறு 
குற்தர்கை 
கமனமொன்‌ 
கருத்தறுமா 
கருவான 
கவிற்றுயிர்‌ 
கல்லுருகும்‌ 
கலிங்கம்‌ 
கவடிகளாக 
கற்றணர்ந்‌ 
கன்னலன்றி 
கன்னியிறை 
காட்டுபைசா 
காதலனும்‌ ' 
காதலுடன்‌ 
காலாயுத 
காலையில்‌ 
கானம்‌ பயிலா 
கிளர்கதிர்‌ 
குகையினில்‌ 
குட்டுதற்கோ 
குடைகளென்‌ 
குத்திரப்பர 
குயில்போல 
குரங்களலில்‌ 
குரங்குமாய்‌ 
குலநாத 
குறியென்ற 
கூத்தாடி 
கேசவனார்‌ 
கொண்டற்பரு 
கொண்டு வந்தே 
கொழுதியிசை 
கொற்றமறை 
கொற்றவ 
கொன்றவன்‌ 
கோதையே 
கோபுரங்கள்‌ 
சங்கமரா 
சங்கரன்‌ 
சத்தியமே 
சத்தியும்‌ 
சத்தும்‌ அசத்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 3 


சந்ததியில்லா 
சந்திரனும்‌ 
சமயமிகு 
சாதித்து 
சித்தமிழுக்‌ 
கித்திதன்‌ 
சிந்தனை 
சிரத்தா 

சிவ கருமம்‌ 
சிவமுறநம 
சிவமெனும்‌ 
சிவனடியாரை 
கிறக்கத்தக்‌ 
சறிநற்பஞ்ச 
சீர்கொண்ட 
சீர்பெருகும்‌ 
சீரார்புரா 
சீவன்‌ முத்தி 
சும்மா சிடைக்கு 
சுரக்கும்‌ பசு 
சூரன்‌ குல 
செண்பகமல 
செந்தமிழ்ச்‌ 
செந்தமிழின்‌ 
செந்தமிழைச்‌ 
செந்தமிழோர்‌ 
செந்தாதி 
செந்நெறி 
செப்பரிய 
செய்யகிவ 
செவிராசி 
சென்றது காலங்‌ 
சேணிற்கொடி 
சேணுலவு 
சேமநிதி 
சேற்றுக்கமல 
சேனை தழை 
செயரிநாட்ட 
சைவத்தின்‌ 
சொல்லில்தா 
சொல்வதென்‌ 
தந்த சிவ 
தமிழ்சம்ஸ்‌ 
தமிழ்மணி 


தருணமங்க 
தருமந்தவ 
தவிராத 
தனர்வுவந்‌ 
தன்னாற்பிர 
தாயிருக்க 
தாரம்மனைமட்‌ 
தானான 
திக்குநோக்‌ 
திணையாதி 


தென்பாராளும்‌ 
தென்னருணை 
தென்னவா 
தேசிகனாக 
தேரிளந்தென்‌ 
தேரும்சிவ 
தேருளைப்புர 
தேன்பயினு 
தேனிடுகூடு 
தொகுத்தல்‌ 
தொடையிற்‌ 
தொண்டர்கள்‌ 
தொழவாரும்‌ 
தோற்றுமனந்த 
தோன்றிய 
நகரமே 
த்குதத்தா 
தண்புற்றெ 
தத்துவயல்‌ 
நல்லோர்க்கு 
நலங்கூர்‌ 
நறைகமமும்‌ 
நன்கவிஞ 
நன்றிபுனையும்‌ 
தன்று தன்று 
நாசப்படு 


74,743 
254 
253. 
760 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 76ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 3 


நாட்டிலுள்ள 31 பாவையர்‌ 243 
நாணென்றால்‌ 377 பிரமம்‌ ௮9 
நாம்பெற்ற 20. பிரியாத 152 
நாயேன்‌ 231 பிழைப்பதற்கு 796 
தாவலன்பின்‌ 81  பிறைதவழும்‌ 14,141 
தானாழி 197 பிறைபுனைத்‌ 12 
நிலமுதலைந்‌ 286 பிறையணி 776 
நிலையடைய 23 பிக்கிலாட்‌ 794 
நிழல்‌ கொடு 88 புகலுவார்‌ 204 
நிற்குணமா 277 புகுவது 159 
நினைவுகவி 271 புகைக்கொடி 131 
நீடாழி 279 புண்ணியன்‌ 44 
நீதித்தனி 144 பூலியுரியா 3 
நீர்மேவும்‌ 49 புவனத்தட 149 
நீற்றையணி 177 பூணித்திலத்து 162 
தூஸாமரு 259 பூரணமாகி 147 
நெஞ்சகந்‌ 745 பூரணமே 195 
நெடுமாத 264 பூரணிமா 194 
நேசத்தடி 62 பெண்ணப்பன்‌ 254 
பச்சைப்பகுதி 208 பெருவாழ்வு 44 
பண்டுமுளை 208 பேணித்தொழு 160 
பண்டுவாற்‌ 292 பேதைதன 220 
பணிமாறு 797 பேரரசர்‌ 301 
பத்திசெய்‌ 294 பேராதமும்‌ 150 
பத்தியினால்‌ 185 பேறு பெற்றேன்‌ 161 
பத்துப்பரும்‌ 72 பொய்யாமலை 313 
பதிபக பா 73 பொய்யென்று 175 
பந்தவினை 5௦ பொற்பமரா க 
பரந்த சாதி 294 பொறியொடு 128 
பவநெறியை 4 பொன்கோவை 267 
பற்பமென 89 பொன்னிறக்‌ 64 
பற்பலதுய 263 போதவூர்‌ 63 
பற்றலர்‌ 283 மங்கைமுது 194 
பறியாரோ 275 மத்தகச 280 
பனிப்பிறை ௪ மணிநிறம்‌ 752 
பணிமாறு 797 மருவுபிரா ௮ 
பனியால்‌ இடி 3% மருவுபுகழ்‌ 273 
பாடுவதுன்‌ 158 மலர்த்தாளை 256 
பா னை 301 மலர்ந்த 183 
பாணன்‌ மது 307 மமலைமுழை a 
பாப்பட்ட 145 மற்றாருதவி 233 
பாம்புகடி. 276 மற்றிடங்‌ 228 
பாயபுகழ்‌ 287 மற்றுமெண்‌ 126 
பாவிலும்‌ 258 மறைவழி 15 


2 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 15ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 3 


மன்கவிதா 
மன்னருணை 
மன்னுபுகழ்‌ 
மன்னுயிர்‌ 
மாசில்‌ உப 
மாணிக்க 
மாதூர மட. 
மாதுநின்‌ 
மாப்யபைந்தார்‌ 
மாமாதவ 
மாலை எய்த 
மான்றோலின்‌ 
மானபிலி 
மிகைபடு 
மிதித்த 
மின்னும்படி. 
முண்டத்தில 
முத்தநதி 
முத்தராம்‌ 
முத்திக்கொரு 
முத்தூரும்‌ 
முத்தொழிற்‌ 
முற்றத்தில்‌ 
முறைமை 
முன்னாள்‌ 
முன்னைப்பிற 
மூட்மை_ கலம்‌ 
மூவகைக்கட 
மெல்லியபஞ்‌ 
மோவியதோர்‌ 
மேற்கோள்‌ 
மைகண்ட 
யகாரம்‌ 
யதிராசன்‌ 
வந்தீச்வர 
வம்பவிழ்தார்‌ 
வழங்குதெய்‌ 
வழுத்துதல்‌ 
வளப்பங்கே 
வளர்சிகை 


276 
777 
770 
707 
24 
263 
250 
753 
298 
773 
295 
133 
166 
125 
171 


வன்‌ பெருக்கில்‌ 
வாக்காலே 
வாங்கிஎழு 
வாசிக்குன்‌ 
வாட்டானை 
வாணன்‌ புகழ்க்‌ 
வாணன்‌ புகழெ 
வாரிபுடை 
வாலைக்கு 
வாழ்த்திட 
வாழிதிருப்‌ 
வாழிநலந்‌ 
வாழிமறை 
வானத்து 
வானப்ரகாச 
வானென்ற 
விண்ணாடர்‌ 
விண்ணிடுவில்‌ 
விதிமுன்னா 
விரித்தசடா 
விருப்பாய்‌ 
விழியுங்கனப்‌ 
வீடுதரும்‌ 
வீறுடைச்‌ 
வெய்யபிறவி 
வெற்பனைய 
வெற்றிப்பாடு 
வெற்றிபுனை 
வேதநுண்‌ 
வேதறூற்‌ 
வேதாந்தங்‌ 
வேம்பாகிலும்‌ 


165 
772 


377 
301 


243 


சொல்லாட்சியும்‌ பொருளும்‌ 


அசூயாளுக்கள்‌ 
அட்ட மாசித்தி 
அணுவிரதம்‌ 
அத்திரி 
அபிராமி 
அழுது 
அர்த்தபஞ்சகம்‌ 
அரவணை 
அருளுவுதீர்‌ 
அரையன்‌ 
அன்றாடும்‌ 
ஆரியஷமன்‌ 
அன்மா 

இபம்‌ 

இயமம்‌ 
ஈரத்தமிழ்‌ 
உண்டுமே 
உந்தீபற 
உபலாளித்தல்‌ 
எம்பார்‌ 

எருக்க 
எல்லப்பன்‌ 
ஐம்பெரும்பாதகம்‌ 
ஐயங்கார்‌ 
ஓயானனன்‌ 


702 
2 
133 
77 
138 


724 
145,154 


கல்லியமாமிசம்‌ 
கலிங்கம்‌ 

கவசம்‌ 

கள்வன்‌ 
களிற்றுப்படி 
காலாட்கள்‌ தோழர்‌ 
காலாயம்‌ 
இடுதல்‌ 

கிரந்தி 
குடைமங்கலம்‌ 
குரவை 
குலாமன்‌ 
குளபதம்‌ 
கொக்கிறகு - மலர்‌ 
ஞாயிறுபாடு 
சங்கரன்‌ 

சட்ட 
சட்டைமுனி 
சத்தமாதர்‌ 
சந்தக்குழிப்பு 
சந்தி 

சமாதி 

சயிக்க விடுதல்‌ 
சாதம்‌ 
காரலிவாடீகரபும்‌ 
சித்தூர்‌ 
சிறாங்கித்தல்‌ 
சீவலவேள்‌ 
சுதை 

சேயூர்‌ 

சேறை 
செளந்தரியலகரி 
ஞாயிறுபாடு 


283 
mm 
269-270 
பச 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 3 


மிருத்தியுஞ்சயதோத்திரம்‌ 183 
மீனலோசனி அச்சுக்கூடம்‌ 260 
மீனாட்சி சுந்தரம்பிள்ளை, த.௪. 45 


முத்திநிச்சயம்‌ ட. 312 
முப்பால்‌ ஓதி 79 
மும்முடிச்‌ சோழன்‌ 224 
மூயாட்சுப்படி 772 
முருகன்‌ தலங்கள்‌ 251 
முருகேச முதலியார்‌ 309 
மூவரம்மானை 303 
மெய்கண்ட சிவாசாரிய 

சந்தான பீடம்‌ 278 
மெய்கண்டார்‌ 2,9 
மெய்ஞ்ஞானப்பயன்‌ 205 
மேருமந்தர புராணம்‌ 772. 
மோட்ச காரிகை 54 
யசோதர காவியம்‌ 772 
யதீந்திரப்பிரவணப்‌ 

பிரபாவம்‌ 84,97 
யமுனை 74 
யமுனைத்துறைவர்‌ 74 
யாப்பருங்கலக்‌ காரிகை 772 
யாப்பருங்கலம்‌ 772 

-விருத்தி 1 
யாழ்ப்பாணம்‌ 57 
யூகிமுனி . 192 
யோகசாரம்‌ 285 
யோகவாசிட்டம்‌ 797 
யோகி முனி வைத்தியம்‌ 792 
ரகஸ்யத்ரயம்‌ 15 
ரங்க மண்டபம்‌ 238 
ரத்தினத்திரயம்‌ 54 
ரதிசாஸ்திரம்‌ 297 
ரதிமஞ்சரி 297 
ரமண மகரிஷி 4 
ராகவையங்கார்‌ 266 
ராமகண்ட குரு 54 
ரிப்பன்பிரஸ்‌ 20 
ரெளரவாகமம்‌ 24 


வீலாதிலகம்‌ 116 
லோகதேசிகர்‌ 712 
வகுனபூஷண பாஸ்கரோதயம்‌ 109 
வச்சணந்தி மாலை 119 
வச்சிர பஞ்சரம்‌ 181 
வசிட்ட சங்கிதை 15 


வடக்குத்‌ திருவீதிப்‌ பிள்ளை 97 
வடமலை அண்ணகளையன்‌ 99 


வடமலையார்‌ 268 
வண்ணக்கட்சி 242 
வண்ணச்‌ களஞ்சியம்‌ 240 
வர்த்தமான சுவாமி 

தோத்திரம்‌ 132 


வரகுணராம டாண்டியா்‌ 135 
வரதுங்கராம பாண்டியர்‌ 135 


வராகிமாலை 144 
வருக்க அமைப்பு 1776 
வல்லமங்கலம்‌ 236 
வலவேந்திரதுரை 207 
வலிவல மும்மணிக்‌ கோவை 218 
வள்ளல்‌ பரம்பரை 272 
வாசே முனிவர்‌ 2 
வாச முனி 727 
வாசிமுனி 205 
வாசுகி 207 
வாட்போக்கிப்‌ 

பண்டிதர்வாணர்‌ 248 
வாணன்‌ மனைவி 299 
வாத்ஸ்யாயனர்‌ 291 
வாதாபி கதை 193 
வாமகேசர தந்திரம்‌ 37 
வாமதேவரிஷி 49 
வாயுசங்கிதை 135 
வால்மீகி 790 
வாலகோகிலம்‌ 276,281 
வாலைக்கும்மி 207 
வாற்சாயன முனிவர்‌ 298 
வானமாமலை தாசர்‌ 105 
விக்கிரம சோழன்‌ 244 
விசயநகர்‌ 262 

-அதிக்கம்‌ 5 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 76ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 8 


விசுவ சாரோத்தராகமம்‌ 3 
விசுவேசுர சிவாசாரியார்‌ 49 
விஞ்ஞான சாரம்‌ 74 
வித்தியாரணியர்‌ 24 
விநாயக கவசம்‌ 181 
ராணம்‌ 787 
விம்பிசார கதை 70 
வியாக்கிரமர்‌ 210 
விருத்தாசலபுராணம்‌ 776 
வில்வகவசம்‌ 180 
விவேக புவனகோசம்‌ 288 
விளஞ்சோலைப்பிள்ளை 75 
விறலிவிடு தூது 218,235 
விஷ்ணு புராணம்‌ 
புராண ரத்னம்‌ 105 
வீரசதாசிவ தேவராயர்‌ 238 
வீரசோழன்‌ ரீ 
வீரதந்திரம்‌ 37 
வீரபாண்டியன்‌ 7162 
வீரமாலை 267 
வீரமாறன்‌ 762 
வீரவல்லதேவராச பட்டர்‌. 266 
வீரவெண்பா மாலை 267,282 
வீராணத்‌ தேரி 95 
வீரை 136 
வெங்கள நாய்க்கர்‌ 267 
வெண்ணெய்‌ நல்லூர்‌ 38 
வெண்டாப்‌ பாட்டியல்‌ 119 
வெள்ளியம்பலவாணத்‌ 
தம்பிரான்‌ $2,286 
வெள்ளைவாரணர்‌ உரை 53 
வெற்றிவேற்கை 4 


வேங்கடபதிராயர்‌ 77 
வேங்கட ராயமுதலியார்‌ 241 
வேங்கடாசாரியர்‌ 115 
வேணுவன புராணம்‌ 260 
வேதவன முனி 32 
வேதாந்த தேசிகர்‌ 75 
வேம்பத்தூர்‌ 136 
வேம்பத்தூரார்‌ பாடல்‌ 259 
வேல்விருத்தம்‌ 255 
வேலங்குடி. 273 
வேலப்‌்பண்டாரம்‌ உரை 62 


வேலாயுதன்‌ என்ற வன்னல்‌ 247 
வைணவ சொல்லாட்சிகள்‌ 101 


வைச்திய சிந்தாமணி 191 
நிகண்டு 192 

வையாபுரிப்பிள்ளை 239 
வைராக்கிய சதகம்‌ 746 
ஸ்கந்த சந்தானம்‌ 4 
ஐயதேவர்‌ 29 
ஜனனகருவிமாலை 286 
ஜைன தந்திரம்‌ 37 
ஸ்ரீபாதரேணு 99 
ஸ்ரீபால்‌ 121 
ஸ்ரீபாஷ்யம்‌ 96 
ஸ்ரீபுராணம்‌ 179 
ஸ்ரீவசன பூஷணம்‌ 98 
ஸ்ரீவர்த்த மானர்‌ 

தோத்திரப்‌ பதிகம்‌ 128 
ஸ்ரீவைஷ்ணவ சமயாசார 

நிஷ்கர்ஷம்‌ 84 
ஸ்ரீவைஷ்ணவக்‌ கிரந்த 

முத்ராபக சபை 77 


அ 


242 


மேற்கோள்‌ செய்யுள்‌ அகராதி 


அருவருக்கு 
ஆட்டுகின்‌ 
ஆடலறுபத்து 
ஆட்பாலவர்க்‌ 
ஆரங்கண்டிகை 
ஆய்ந்தபுகழ்‌ 
ஆதலின்‌ 
ஆனந்தவல்லி 
இடங்கொண்ட 
இலையமில்‌ 
இருபதமும்‌ 
இருவருக்கும்‌ 
இல்லாளே 
உம்பர்‌ பணி 
உன்னிவான்‌ 
ஐந்து பேரறி 
ஒருவனாய்‌ 
ஒருவன்‌ காணா 
ஒழியாத 
கங்கைகசூழ்‌ 
கங்கைச்‌ 
கடம்பவன 
கணிகண்ணன்‌ 
கண்ணோக்கரும்‌ 
கந்துக மதக்‌ 
கருமம்‌ சிதையா 
கயரோகமுடன்‌ 
கழியே 

கற்றறிவ 


108 
105 
85 
154 
109 
52 
174 
778 
84 
52 
80 
53 
776 
49 
114 
19 
16 
106 
101 
177 
180 
123 
75 
92,93 
162 
92 
100 
181 
85 


கற்றுத்துறை 
காசியிலிறத்தல்‌ 
காணும்‌ காணும்‌ 
காலத்தொடு 
காலமறிந்து 
குலவு புலவோர்‌ 
கூடல்‌ புனவாயில்‌ 
கூற்றிருக்கும்‌ 
கூனேறு 

கேடும்‌ ஆக்க 
கைம்மான்‌ 
கொழுங்கொடி 
சாலெல்லாம்‌ 
சிவனடியே 
சிற்றிடை 
சீர்மலி 
செம்பொனடி 
செல்வம்‌ 
செழுமறை 
தகுமே கடம்ப 
தருமையும்‌ 
தருமை வளர்‌ 
தன்னந்‌ 

திங்கள்‌ முடி 
திருக்கோல 
திருமகள்‌ 
திருமுடியிற்‌ 
தீர்த்தமேன்‌ 
தூக்கும்‌ 


94 
28 
776 
13,77 
90 
53 
724 
787 
99 
109 
182 
125 
52 
168 
78 
64 
100 
106 
25,77 
723 
m 
56 
180 
125 
99 
62 
107 
108 
120 


243 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 17ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


தேமாம்‌ 
தொடுக்கும்‌ 
தொண்டரஞ்சு 
நங்கள்‌ 
நாவுண்டு 
நாற்பொருளும்‌ 
தீர்வாழி 
பணிகொண்ட 
பணியா என 
பல்கோடி 
பல்லுயிர்‌ 
பழமறைகள்‌ 
பாசத்தளை 
பாசுபதன்‌ 
பாலுண்குழவி 
புழுகாலே 
புழுகுநெய்‌ 
பூணுதற்கு 
பூதங்கடந்த 
பூமலி 

மேவு 
பெருந்தேன்‌ 
பேராயிரம்‌ 


244. 


780 


பொன்பூத்த 
பொன்னிறப்‌ 
போற்றுமின்‌ 
மண்கண்ட 
மணம்‌ பேசி 
மரணப்‌ பிரமாதம்‌ 
மருவுலகம்‌ 
மல்லலம்‌ 
மறைநாறும்‌ 
மாசிலாமணி 
மாதவத்துயர்ந்தா 
மாற்றொன்றிலை 
முட்டையில்‌ 
முந்நான்கறியு 
மெய்ப்‌ பொருள்‌ 
மெய்‌ வருத்தம்‌ 
வகுத்தான்‌ 
வண்ண மேனி 
வந்த வினையும்‌ 
வம்மின்‌ 

வளியுன்‌ 

வைக்குந்‌ தவம்‌ 
வாலவிருத்த 
வாழிதிரு 


24 
104 
108 
120 

85 

86 
142 
704 
127 

773 

138, 740 

83 
705 

63 
109 

90 

5 
717 
71 
770 
703 

82 

85 
108 


9ஆம்‌ நூற்றாண்டு 
முதல்‌ 


16ஆம்‌ நூற்றாண்டு 


வரையான 
வரலாற்றுத்‌ தொகுதிகளில்‌ 
ஆராயப்‌ பெற்ற 
நூல்களின்‌ பட்டியல்‌ 


இவ்வரலாற்றுத்‌ தொகுதிகளில்‌ ஆராய்ந்த நூல்கள்‌ 


9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


அம்பிகை அந்தாதி 
இந்திரகாளியம்‌ 

இரும்பல்‌ காஞ்சி 

கபிலர்‌ பாட்டியல்‌ 
கல்லாடர்‌ பாட்டியல்‌ 
கலியாணன்‌ கதை 

கோவூர்‌ கிழார்‌ பாட்டியல்‌ 
சங்கயாப்பு 

சித்தாந்தத்‌ தொகை 
சிறுகாக்கை பாடினியம்‌ 
சீத்தலையார்‌ பாட்டியல்‌ 
செய்யுள்‌ வகைமை 
செய்யுளியல்‌ 
சேந்தம்பூதனார்‌ பாட்டியல்‌ 
தமிழ்‌ நெறி விளக்கவுரை * 
தமிழ்‌ நெறி விளக்கம்‌ * 
திருப்பதிகம்‌ 
திருப்பிரவாசிரியர்‌ தூக்கியல்‌ 
திவாகரம்‌ * 
நந்திக்கலம்பகம்‌ * 
பஞ்சமரபு * 

பஞ்சமரபு உரை * 

பரணர்‌ பாட்டியல்‌ 
பருப்பதம்‌ 

பன்னிரு படலம்‌ 

பன்னிரு பாட்டியல்‌ * 
பாட்டியல்‌ மரபு 


318 
218 

43 
236 
232 
264 
236 
234 
303 
230 
236 
235 
227 
236 
260 
772 
303 
237 

9d 
268 
237 
262 
236 
313 


‘200 


235 
233 


247 


248 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - ஆராய்ந்த நூல்கள்‌ 


பாவைப்பாட்டு 

பாரதம்‌ 

பாரதவெண்பா* 

புத்த நூல்‌ 

புத்தமத கண்டன நூல்‌ 
புராணசாகரம்‌ 

புறப்பொருள்‌ வெண்பாமாலை * 
பெருங்குன்றூர்‌ கிழார்‌ பாட்டியல்‌ 
மாபூதனார்‌ பாட்டியல்‌ 

மாழூலர்‌ பாட்டியல்‌ 

மாவிந்தம்‌* 

மானாவூர்ப்‌ பதிகம்‌ 

மூப்பேட்டுச்‌ செய்யுள்‌ 
முள்ளியார்‌ கவித்தொகை 
வளையாபதி 

விம்பிசார கதை 


*இவை மட்டுமே இன்று உன்ன நூல்கள்‌. 


0 


இவ்வரலாற்றுத்‌ தொகுதிகளில்‌ ஆராய்ந்த குரல்கள்‌ 
9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 
திருவிருத்தம்‌ 
திருவாசிரியம்‌ 


பெரிய திருவந்தாதி 
திருவாய்மொழி 


90 


இவ்வரலாற்றுத்‌ தொகுதிகளில்‌ ஆராய்ந்த கூல்கள்‌ 
70ஆம்‌ நூற்றாண்டு 
அமிர்தபதி 
இறையனார்‌ களவியலுரை 
இன்னிலை - கைந்நிலை 
ஒன்பதாத்‌ திருமுறை 


23 
25 


320 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - ஆராய்ந்த நூல்கள்‌ 


கண்டராதித்தர்‌ திருவிசைப்பா 
கயிலைபாதி காளத்திபாதி அந்தாதி 
கார்‌ எட்டு 

குண்டலகேசி 

கோபப்‌ பிரசாதம்‌ 

கோயில்‌ நான்மணிமாலை 
சிராமலையந்தாதி 

சிவபெருமான்‌ திரு அந்தாதி (கபிலர்‌) 
சிவபெருமான்‌ திரு அந்தாதி (பரணர்‌) 
சிவபெருறான்‌ திரு இரட்டை மணிமாலை 
சனேந்திர மாலை 

சூளாமணி 

சேந்தனார்‌ திருவிசைப்பா 

சோதிட நூல்கள்‌ 

தருக்க நூல்கள்‌ 

இரு ஈங்கோய்மலை எழுபது 

இரு எழுகூற்றிருக்கை 

திரு ஏகம்பமூடையார்‌ திரு அந்தாதி 
திரு ஒற்றியூர்‌ ஒருபா ஒருபஃது 

இருக்‌ கண்ணப்பதேவர்‌ திருமறம்‌ ( கல்லாடர்‌) 
திருக்‌ கண்ணப்பதேவார்‌ திருமறம்‌ ( நக்‌) 
திருக்‌ கழுமலை மும்மணிக்‌ கோவை 
திருப்பல்லாண்டு 

திருமாளிகைத்‌ தேவர்‌ திருவிசைப்பா 
திருவலஞ்சுழி மும்மணிக்கோவை 
இருவாலி அமுதனார்‌ திருவிசைப்பா 
திருவிசைப்பா ்‌ 
திருவிடைமருதூர்‌ மும்மணிக்கோவை 
திரையக்காணம்‌ 

தேசிகமாலை 

தொல்காப்பியப்‌ பொ; -துப்பாயிர உரை 
நாரத சரிதை 

நாலாயிரத்‌ தனியன்‌ 

நீலகேசி 

காற்றெட்டுத்‌ திருப்பதிக்‌ கோவை 
பட்டினத்தார்‌ திருவிசைப்பா 


249 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - ஆராய்ந்த நூல்கள்‌ 


பதினொராம்‌ திருமுறை 

பன்னிரு பாட்டியல்‌ 

பாண்டி க்கோவை 

பிங்கல சரிதை 

பிங்கல நிகண்டு 

பெருந்தேவ பாணி 
பெரும்பொருள்‌ விளக்கம்‌ 
போற்றிக்‌ கலிவெண்டாா 
மணக்குடவர்‌ குறளுரை 

மூத்த நாயனார்‌ திருவிரட்டை மணிமாலை 
வாமன சரிதை 

வேணாட்டடிகள்‌ திருவிசைப்பா 


௦௦ 


இவ்வரலாற்றுத்‌ தொகுதிகளில்‌ ஆராய்ந்த நூல்கள்‌ 
71ஆம்‌ நூற்றாண்டு 

அரிசமய தீபம்‌ 
ஆளுடைய பிள்ளையார்‌ திருஅந்தாதி 
ஆளுடைய பிள்ளையார்‌ திருஉலாமாலை 
ஆளுடைய பிள்ளையார்திருக்கலம்பகம்‌ 
ஆளுடைய பின்னையார்‌ திருச்சண்பை விருத்தம்‌ 
ஆளுடைய பிள்ளையார்‌ திருத்தொகை 
ஆளுடைய பிள்ளையார்‌ திருமும்மணிக்கோவை 
இராமானுச சரிதை 
இராமானுசாரிய திவ்விய சரிதம்‌ 
ஒன்பதாம்‌ திருமூறை 
ஓவியநூல்‌ 
கல்லாடம்‌ 
குருபரம்பறாப்‌ பிரபாவம்‌ 
குருபரம்பரைப்‌ புராணம்‌ 
கூடல்‌சங்கமத்துப்பரணி 
கொப்பத்துப்பரணி 
கோயிற்‌ பண்ணியர்‌ திருவிருத்தம்‌ 
சிலப்பதிகார அரும்பதவுரை 


250 


320 
148 
199 
402 
115 
232 
78 
237 
95 
254 
402 
337 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - ஆராய்ந்த நால்கள்‌ 


திருநாரையூர்‌ விநாயகர்‌ திருஇரட்டைமணிமாலை 
திருவள்ளுவமாலை 

திருத்தொண்டர்‌ திருவந்தாதி 
திருநாவுக்கரசுதேவர்‌ திருஏகாதச மாலை 
திவ்வியசூரி சரிதம்‌ 

ப்ரமயோகி விலாசம்‌ 

புத்தமித்திரனார்‌ - வீரசோழியம்‌ 

பெரிய திருமுடி யடைவு 

பொன்னவன்‌ கனாநூல்‌ 
யதீந்திரப்ரணப்ரபாவம்‌ 

யாப்பருங்கலம்‌ 

யாப்பருங்கலக்‌ காரிகை 

யாப்பருங்கல விருத்தியுரை 


ooo 


இவ்வரலாற்றுத்‌ தொகுதிகளில்‌ ஆராய்ந்த மால்கள்‌ 
12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


அசதிக்‌ கோவை 
அருங்கலச்‌ செப்பு 
அரும்பைத்‌ தொள்ளாயிரம்‌ 
அவ்வை பாடல்‌ 
ஆத்திசூடி 

ஆத்திசூடி திறவுகோல்‌ 
ஆத்திசூடி வெண்பா 
இசையாயிரம்‌ 
இராசராசன்‌ உலா 
ஈட்டி எழுபது 

உத்தர காண்டம்‌ 

எதிர்‌ நூல்‌ 
எழுப்பெழுபது 
கண்டன்‌ அலங்காரம்‌ 
கண்டன்‌ கோவை 
கந்தி பாடல்கள்‌ 
கலிங்கத்துப்‌ பரணி 


21 


22 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - ஆராய்ந்த நூல்கள்‌ 


கலிங்கத்துப்‌ பரணி (வேறு) 
கன்னிவன புராணம்‌ 
குலோத்துங்கன்‌ உலா 


குலோத்துங்க பிள்ளைத்தமிழ்‌ 


கொன்றை வேந்தன்‌ 
சரசுவதி அந்தாதி 
சிலப்பதிகார உரை 
ஞானாமிர்தம்‌ 
தக்கயாகப்பரணி 
தண்டியலங்காரம்‌ 
திருக்களிற்றுப்படியார்‌ 
திருக்கை வழக்கம்‌ 
திருத்தொண்டர்‌ புராணம்‌ 
திருப்பதிக்‌ கோவை 
திருவாசகம்‌ 
தில்லையுலா 

நல்வழி 

நாலாயிரக்‌ கோவை 
பந்தனந்தாதி 
பூம்புலியூர்‌ நாடகம்‌ 
மூதுரை 

மூவருலா 

வச்சணந்தி மாலை 
விக்கிரமசோழன்‌ உலா 
வீரசிங்காதன புராணம்‌ 


இவ்வரலாற்றுத்‌ தொகுதிகளில்‌ ஆராய்ந்த நூல்கள்‌ 
72ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


அகத்தியம்‌ 
அட்டாங்கயோகம்‌ 
அணிஇலக்கணம்‌ 
அணியியல்‌ 
அம்பிகாபதிக்கோவை 


௨௦௦ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - ஆராய்ந்த நூல்கள்‌ 


அருங்கலச்‌ செப்பு 
அரும்பதவுரை 
இந்திரகாளியம்‌ 
ஏரெழுபது 
கலித்துறை 
கண்டன்கோவை 
கண்டனலங்காரம்‌ 
குணநூல்‌ 

கூத்தநூல்‌ 

கைகிகப் புராண உரை 
சமயந்தம்‌ 
சடகோபரந்தாதி 
சரசுவதி அந்தாதி 
சிலப்பதிகாரம்‌ 
செயிற்றியம்‌ 
ஞானாரமிர்தம்‌ 
தண்டியலங்காரம்‌ 
இிருஉந்தியார்‌. 
திருக்கோவை 
திருக்கை வழக்கம்‌ 
திருப்பதிக்கோவை 
திருப்புகலூரந்தாதி 
தில்லையுலா 
இபங்குடிப்‌ பத்து 
நறுங்குஞ்௪ி வியாக்கியாணம்‌ 
நேமிநாதம்‌ 

பஞ்ச பாரதீயம்‌ 
பஞ்சமர்‌ 
பரதசேனாபதீயம்‌ 
பரதம்‌ 
மதிவாணனார்‌ நாடக த்தமிழ்‌ 
மணிப்பிரவாளம்‌ 
முறுவல்‌ 
வச்சணந்திமாலை 
வீரசோழியவுரை 
வச்சத்தொள்ளாயிரம்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - ஆராய்ந்த நூல்கள்‌ 


இவ்வரலாற்றுத்‌ தொகுதிகளில்‌ ஆராய்ந்த நூல்கள்‌ 


13ஆம்‌ நூற்றாண்டு 


அகநானூறு பழைய உரை 
அகப்பொருள்‌ விளக்கம்‌ (நம்பி) 
அமலனாதிபிரான்‌ வியாக்கியானம்‌ 
அல்லியரசாணிமாலை* 
அவிநய உரை* 
அறநெறிச்சாரம்‌ 
ஆசாரக்கோவை பழைய உரை 
இரணியவதைப்‌ பரணி 
இரத்தினச்‌ சுருக்கம்‌ 
இருபா இருபது 
இன்னா நாற்பது பழையவுரை 
இனியவை தாற்பது பழையவுரை 
உண்மை விளக்கம்‌ 
எட்டுத்தொகை உரைகள்‌ 
ஏலாதி பழைய உரை 
ஐங்குறு நாறு பழையவுரை 
ஐந்திணை எழுபது பழையவுரை 
ஐந்திணை ஐம்பது பழையவுரை 

*ஓரான்வழித்‌ திருமுடி. அடைவுகவியனருள்பாடு 
களவழிநாற்பது பழையவுரை 
காங்கேயன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌* 
கார்நாற்பது பழையவுரை 
காரணை விழுப்பரையன்மடல்‌* 
காலிங்கர்‌ குறன்‌ உரை 
குருபரம்பரை ஆறாயிரப்படி. 
குலோத்துங்கன்‌ கோவை 
குறள்‌ காலிங்கர்‌ உரை 
தருமர்‌ தாமத்தர்‌ நச்சர்‌ 
பரிமேலழகர்‌ உரை 
குறுந்தொகை உரை 
கைந்நிலை பழையவுரை 
கோவையார்‌ பேராசிரியர்‌ உரை 
சங்கரசோழன்‌ உலா 


254 


328 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - ஆராய்ந்த நூல்கள்‌ 


சித்தர்‌ ஆரூடம்‌* 
சிந்துப்பிரபந்தம்‌* 
சிவஞான சித்தியார்‌ 
சிவஞானபோத உரை 
சிவஞானபோதம்‌ 
சிற்றட்டகம்‌* 
சிறுபஞ்சமூலம்‌ பழையவுரை 
செஞ்சிக்‌ கலம்பகம்‌* 
சேனாவரையர்‌ தொல்காப்பிய உரை 
தஞ்சைவாணன்‌ கோவை 
திணைமாலை நூற்றைம்பது 
திணைமொழி ஐம்பது 
திரிகடுகம்‌ பழையவுரை 
திருப்பல்லாண்டு வியாக்கியானம்‌ 
திருப்பாவை மூவாயிரப்படி 
திருமுருகாற்றுப்படை பரிமேலழகர்‌ உரை 
திருமுருகாற்றுப்படை பழைய உரை 
திருவாய்மொழி இருபத்து நாலாயிரப்படி. 
முப்பத்தாறாயிரப்படட 
திருவாய்மொழி வியாக்கியானங்கள்‌ 
திருவாய்மொழி வாசகமாலை 
தொல்காப்பியம்‌ சொல்லதிகாரம்‌ சேனாவரையம்‌ 
தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம்‌ பேராசிரியம்‌ 
நம்பி திருவிளையாடல்‌ 
நளவெண்பா 
தன்னூல்‌ 
நன்னூல்‌ உரைகள்‌“ 
நாலடியார்‌ 

-தருமர்‌ உரை 

- பதுமனார்‌ உரை 

- மதிவரர்‌ உரை 

- விளக்கவுரை 
நான்மணிக்‌ கடிகை பழையவுரை 
பதிற்றுப்பத்து பழையவுரை 
பதினெண்கழ்க்கணக்கு உரைகள்‌ 
பரமார்த்த தரிசனம்‌ உரை 
பரமார்த்த தரிசனம்‌ (தமிழ்‌ பகவத்‌ தை) 


255 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - ஆராய்ந்த நூல்கள்‌ 


பரிபாடல்‌ உரை 

பரிமேலழகர்‌ குறள்‌ உரை 
பழமொழி நானூறு பழையவுரை 
பேராசிரியர்‌ தொல்காப்பிய உரை 
மணிப்பிரவாளம்‌ 
முதுமொழிக்காஞ்சி பழையவுரை 
யசோதர காவியம்‌ 
வச்சணந்திமாலை பழையவுரை 
வார்த்தாமாலை 

வைணவ குருபரம்பரை நூல்கள்‌ 


* இல்லாத நூல்கள்‌, * வேறு நூற்றாண்டுக்குரியவை. 


ooo 


இவ்வரலாற்றுத்‌ தொகுதிகளில்‌ ஆராய்ந்த நூல்கள்‌ 
14ஆம்‌ நூற்றாண்டு 


அதுபூதி விளக்கம்‌ 
அவ்வைகுறன்‌ 
அறிவானத்த எத்தியார்‌ 
இரங்கல்‌ மூன்று 
உண்மைநெறி விளக்கம்‌ 
உரிச்சொல்‌ நிகண்டு 
உருப சொரூப அகவல்‌ 
ஏகாம்பரநாதர்‌ உலா 
ஏகாம்பரநாதர்‌ வண்ணம்‌ 
கச்சிக்‌ கலம்பகம்‌ 
கச்சியுலா 
கந்தபுராணம்‌ 
கப்பல்கோலை 
களவியற்‌ காரிகை 
கொடிக்கவி 
கோயிற்புராணம்‌ 
சங்கற்பநிராகரணம்‌ 
சதமணிக்கோவை 
சதரத்தின சங்ரெகம்‌ 


256 


(அ. இ. 


156 
242 

94 
300 
164 
288 
235 


தமிழ்‌ இலக்கிய ஷூலாறு - ஆராய்ந்த நூல்கள்‌ 


சத்தி நிபாத அகவல்‌ 

சப்தகாதை 

சர்வஞானோத்தரம்‌ 
சரசோதிமாலை 

சிவப்பிரகாச கொளு 
சிவப்பிரகாசம்‌ 

சிவவாக்கியம்‌ 

சிவஸ்தல சிவநாம சத்திநாமக்‌ கலிவெண்டா 
சிவார்ச்சனபோதம்‌ 
சிற்றம்பலநாடி சாத்திரக்‌ கொத்து 
௪ற்றம்பலநாடி கட்டளை 
கிற்றம்பலநாடி, கலித்துறை 
சிற்றம்பலநாடி வெண்பா 
சிற்றம்பலநாடு தாலாட்டு 
சீவசம்போதனை 

சேக்கிழார்‌ புராணம்‌ 

சைன ராமாயணம்‌ 

ஞானப்‌ பஃ்றொடை 
திருஆமாத்தூர்க்‌ கலம்பகம்‌ 
திருஎம்பாவை 
இருச்செந்தாரகவல்‌ 
திருநூற்றந்தாதி 

திருப்புலம்பல்‌ 

திருப்புன்முறுவல்‌ 
திருமுறைத்திரட்டு 

திருமுறை கண்ட... புராணம்‌ 
தில்லைக்‌ கலம்பகம்‌ 
திருவருட்பயன்‌ 

திருவொற்றியூர்‌ தியாகேசர்‌ பஞ்ச ரத்தினம்‌ 
வடிவுடையம்மை பஞ்சரத்தினம்‌ 
துகளறுபோதக்கட்டனை 
துகளறுபோதம்‌ 

தேவி காலோத்தரம்‌ 

நவநீதப்‌ பாட்டி யல்‌ 

நீலகேசி விருத்தியுரை 
நெஞ்சுவிடுதாது 

பகவத்‌ கதை வெண்பா 


27 


254 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - ஆராய்ந்த நூல்கள்‌ 


பட்டினத்தார்‌ புராணம்‌ 
பல்சந்தமாலை 

பிரசாத அகவல்‌ 
பெளஷ்கர பாஷ்யம்‌ 
போற்றிப்‌ பஃறொடை 
மூவர்‌ அம்மானை 
மெய்ஞ்ஞானவிளக்கம்‌ 
மெய்ம்மொழிச்‌ சரிதை 
மேருமந்தர புராணம்‌ 
வரையறுத்த பாட்டியல்‌ 
விநாயகர்‌ அகவல்‌ 
வில்லிபாரதம்‌ 
வினாவெண்பா 
வீரசிங்காதன புராணம்‌ 


லய 


இவ்வரலாற்றுத்‌ தொகுதிகளில்‌ ஆராய்ந்த நூல்கள்‌ 
15ஆம்‌ நூற்றாண்டு 


அஞ்ஞவனதைப்‌ பரணி 
அட்டாங்க யோகக்‌ குறள்‌ 
அத்துவிதக்‌ கலிவெண்பா 
அத்தியூர்க்கோவை 
அதிகாரப்‌ பிள்ளை அட்டவணை 
அதிரகசியம்‌ 

அமிர்தசாரம்‌ 

அரிச்சந்திர வெண்பா 
அளவை விளக்கம்‌ 
ஆதிநாதர்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 
ஆர்த்திப்‌ பிரபந்தம்‌ 
இரட்டை மணிமாலை 
இராமாயண வெண்பா 
இராமிசீகுரக்‌ கோவை 
இருபா இருபதுரை 

ஈசுர கதை 

உதயண குமார காவியம்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - ஆராய்ந்த நூல்கள்‌ 


உடஙற்கூற்று வண்ணம்‌ 
உபதேச ரத்தின மாலை 
உபதேச காண்டம்‌ 
உபதேச மாலை 

உலா 

உவமான சங்கிரகம்‌ 
ஒழிவிலொடுக்கம்‌ 
ஓங்கு கோவில்‌ புராணம்‌ 
கணக்கதிகாரம்‌ 
கந்தரந்தாதி 
கந்தரலங்காரம்‌ 
கந்தரனுபூதி 
கபிலரகவல்‌ 

கயாதர நிகண்டு 
கருணாமிர்தம்‌ 
கலித்துறை அந்தாதி 
களவகுப்பு 

கலிப்பா 

கலிமடல்‌ 

காதம்பரி 

குறுந்திரட்டு 

சகலாகம சாரம்‌ 
சகிவர்ண போதம்‌ 
சசிவன்ன போதம்‌ 
சத்தியஞான பண்டார பிள்ளைத்தமிழ்‌ 
சத்தியஞான போதம்‌ 
சமுத்திர விலாசம்‌ 
சித்தர்‌ பாடல்கள்‌ 
சித்தாந்த தரிசனம்‌ 
சித்தரந்தாதி 
சித்தராரூடம்‌ 

சித்திர மடல்‌ 

சிந்தனை வெண்பா 
சிந்தாமணிச்‌ சுருக்கம்‌ 
சிவஞானப்‌ பிரகாச வெண்பா 
சிவஞானபோத விருத்தம்‌ 
சிவப்பிரகாச உரை 


259 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - ஆராய்ந்த நூல்கள்‌ 


சிவப்பிரகாச வெண்பா 

சிவானந்த போதம்‌ 

சிவாகமக்‌ கச்சிமாலை 

சிலேடையுலா 

கிராமலையந்தாதி 

சின்னபூ வெண்பா 

சுருதிசார விளக்கம்‌ 

சேவல்‌ விருத்தம்‌ 

சொருபசாரம்‌ 

ஞானசாரம்‌ 

ஞான விளக்கம்‌ 

ஞான வினோதகன்‌ கலம்பகம்‌ 
தக்கயாகப்பரணி உரை 

தசகாரியம்‌ 

தசாங்கம்‌ 

தத்துவாமிர்தம்‌ 

திரு ஆணைக்கா உலா 

திரு எழுகூற்றிருக்கை 

திருக்கலம்பகம்‌ 

திருக்களிற்றுப்‌ படியார்‌ அனுபூதி உரை 
திருக்குறள்‌ பரிதியார்‌ உரை 
திருச்செந்தூர்‌ முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 
திருத்தாலாட்டு 

திருநெறிவிளக்கம்‌ 

திருப்புகழ்‌ 

திருமுகப்‌ பாசுரம்‌ 
திருமுருகாற்றுப்படை பரிதியார்‌ உரை 
திருவகுப்பு 

திருவாய்‌ மொழி நூற்றந்தாதி 
திருவாதவூரர்‌ புராணம்‌ 

திருவிடை வாய்த்‌ தேவாரம்‌ 
தெய்வச்சிலையார்‌ உரை 2 
தொல்காப்பிய சொல்லதிகார கல்லாடர்‌ உரை 
தொல்காப்பிய சொல்லதிகார பழைய உரை 
தேவையந்தாதி 

தேவார உரை 

நவலிங்க லீலை 

நான்மணி மாலை 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - ஆராய்ந்த நூல்கள்‌ 


நியதிப்‌ பயன்‌ 

நிராமய அந்தாதி 
நெஞ்சுவிடுதாது 
நேமிநாத உரை 
பஞ்சமலக்‌ கழற்றி 
பஞ்சாக்கர மாலை 
பதிபசுபாச விளக்கம்‌ 
பாடுதுறை 
பாய்ச்சலூர்‌ பதிகம்‌ 
பிரம கதை 

பிராசாத தீபம்‌ 
பிள்ளைத்‌ திருநாமம்‌ 
புறத்திரட்டு 
புறப்பொருள்‌ வெண்பாமாலை உரை 
பெருந்திரட்டு 
பேரானந்த வித்தியார்‌ 
மயில்‌ விருத்தம்‌ 
மாயாப்‌ பிரலாபம்‌ 
முக்தி விநாயகர்‌ அகவல்‌ 
மும்மணிக்‌ கோவை 
மோகவதைப்‌ பரணி 
வருணகுலாதித்தன்‌ மடல்‌ 
வெண்பா அந்தாதி 
வேல்விருத்தும்‌ 

ஸ்ரீ புராணம்‌ 


9௦ 


இவ்வரலாற்றுத்‌ தொகுதிகளில்‌ ஆராய்ந்த கால்கள்‌ 
76ஆம்‌ நாற்றாண்டு - பாகம்‌ 1 


அம்பிகை மாலை 
அருணகிரிப்‌ புராணம்‌ 
அருணகிரிப்‌ புராணம்‌ (வேறு! 
அருணாசலப்‌ புராணம்‌ 
அருளானதாசார்‌ பாகவதம்‌ 
இதிகாச பாகவதம்‌ 


261 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - ஆராய்ந்த நூல்கள்‌ 


இருசமய விளக்கம்‌ 

இலக்குமி தோத்திரம்‌“ 

இவிங்க புராணம்‌ 

இறைசைப்‌ புராணம்‌* 
(இறைவாச நல்லூர்ப்‌ புராணம்‌?) 
கமலாலய புராணம்‌ 

காகி கண்டம்‌ 

கூடற்‌ புராணம்‌ 

கூர்ம புராணம்‌ 

சங்கர விலாசம்‌ 

சத்தி கவசம்‌ 

சரப புராணம்‌ 

சிதம்பர புராணம்‌ 

சிவகவசம்‌* 

வமாக புராணம்‌ 

சுவாட்டகம்‌* 

சீவலமாறன்‌ கதை* 

சுந்தர பாண்டியம்‌ 

செப்பேச புராணம்‌ 

செவ்வந்திப்‌ புராணம்‌ 

செவ்வைச்‌ சூடுவார்‌ பாகவதம்‌ 
சேது புராணம்‌ 

தச மணி மாலைச்‌ 

ததீசி புராணம்‌” 

திருஆரூர்ப்‌ புராணம்‌ 

திரு ஆனைக்காப்‌ புராணம்‌? 

திரு ஐயாற்றுப்‌ புராணம்‌ (ஞானக்‌ கூத்தர்‌) 
திரு ஐயாற்றுப்‌ புராணம்‌” (நிரம்ப அழகியர்‌) 
திருஒற்றியூர்ப்‌ புராணம்‌ 
திருக்கானத்திப்‌ புராணம்‌ 
திருக்குருகை மான்மியம்‌? 
திருச்செங்காட்டங்குடிப்‌ புராணம்‌? 
திருப்பரங்கிரிப்‌ புராணம்‌ 
திருமழுவாடிப்‌ புராணம்‌ 
திருமேற்றளிப்‌ புராணம்‌' 
திருவலஞ்சுழிப்‌ புராணம்‌! 
திருவிரிஞ்சைப்‌ புராணம்‌ 

திரு வெண்காட்டுப்‌ புராணசாரம்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - ஆராய்ந்த நூல்கள்‌ 


திருவெண்காட்டுப்‌ புராணம்‌ 
இர்த்தகிரிப்‌ புராணம்‌ 
நாராயண கவசம்‌ 
பட்டீச்சுரப்‌ புராணம்‌” 
பிரமோத்தர புராணம்‌! 
புராண பாகவதம்‌ 

மாக புராணம்‌ 
மிருத்தியுஞ்சய தோத்திரம்‌* 
வாயு சங்கிதை 
வினாவிடைப்‌ புராணம்‌ 
வேணுவனப்‌ புராணம்‌ 


7. இல்லாத நூல்கள்‌, 2. அச்சாகாத நூல்கள்‌ 
3.புத்தக வடிவில்‌ வராத நூல்‌, 4. புராணமல்வாத நரல்‌. 


OG 


இவ்வரலாற்றுத்‌ தொகுதிகளில்‌ ஆராய்ந்த நூல்கள்‌ 
76ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


அகராதி நிகண்டு 

அட்டாங்க யோகக்குறள்‌ 
அண்ணாமலைக்‌ கோவை! 
அத்துவாக்கட்டனை 

அத்துவித சாரம்‌ 

அரிச்சந்திர சரித்திரம்‌(புராணம்‌) 
ஆயிரப்‌ பிரபந்தம்‌' 

ஆன்மலிங்க மாலை 
ஆன்மார்த்த பூஜா பத்ததி” 
இரத்தினச்‌ கருக்கம்‌ 
இறைவனூற்பயன்‌' 
உருத்திராக்க விசட்டம்‌ 
உலகநீதி 

ஐக்கியவியல்‌ 

கிரியா தீபிகை" 

குலோத்துங்க சோழனுலா உரை 
கோயிற்‌ புராண உரை 


243 


264 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - ஆராய்ந்த நூல்கள்‌ 


சங்கற்ப நிராகரணம்‌ 

காதி நூல்‌ 
சிதம்பரப்பாட்டியல்‌ 
சிதம்பரப்‌ பாட்டியல்‌ உரை 
சிவஞான தீபம்‌ 

சிவஞான போத லகுடீகை 
சிவதருமோத்தரம்‌ 
கிவநெறிப்‌ பிரகாசம்‌ 
சிவபுண்ணியத்‌ தெளிவு 
சிவெபூசாபத்ததி* 
சிவபூசையகவல்‌ 
சிவபோகசாரம்‌ 

சிவராத்திரி கற்பம்‌ முதலியன 
சிவாக்கிர பாஷ்யம்‌ 
சிவானந்த போதசாரம்‌ 
சூடாமணி நிகண்டு 

சைவ சந்நியாச பத்ததி* 
சைவ சமய நெறி 

சைவ பரிபாஷை 
சைவானுட்டான அகவல்‌ 
சொக்கநாதக்‌ கலித்துறை 
சொக்கநாதக்‌ வெண்பா 
சோடசகலாப்‌ பிராசாத சட்கம்‌ 
ஞானப்‌ பள்ளு! 

ஞானப்‌ பிரகாசமாலை 
ஞானாவரண விளக்கம்‌ 
தண்டியலங்கார உரை 
தியாகராசர்‌ கழிநெடில்‌ 
தியாகராசர்‌ லீலை 
திரிபதார்த்த ரூபாதி தசகாரிய அகவல்‌ 
திருக்குறள்‌ நுண்பொருள்‌ மாலை? 
திருச்செந்தூர கவல்‌ 
திருப்புகழ்ப்‌ புராணம்‌! 
தினகரவெண்பா 

நவரத்தின மாலை 
நீதிவெண்பா 

நைடதம்‌ 

பஞ்சாக்கர தரிசனம்‌! 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - ஆராய்ந்த நூல்கள்‌ 


பதிபசு பாசத்‌ தொகை 
பதிபசு பாசப்‌ பனுவல்‌ 
பரமத திமிர பானு? 
பரமோபதேசம்‌ 
பாப்பாவினம்‌ 
பிரபந்த மரபியல்‌? 
பிராசாத சட்கம்‌ 
பிராசாத மாலை 
புட்பபலன்‌ 

புட்பவிதி 

புரூரவ சரிதை” 
பூமாலை! 

மகா சிவராத்திரி கற்பம்‌ 
மாறனகப்‌ பொருள்‌ 
மாறனலங்காரம்‌ 
மாறனலங்காரவுரை 
மூத்தி நிச்சயம்‌ 
மூத்திநிலை 
வருத்தமற உய்யும்‌ வழி 
வெற்றி வேற்கை 


1. இல்லாதநூல்கள்‌, 2. அச்சாகாத நூல்கள்‌, 
3. புத்தக வடிவில்‌ வராத நூல்கள்‌, 4. வடமொழி நூல்கள்‌ 


௦௦௦ 


இவ்வரலாற்றுத்‌ தொகுதிகளில்‌ ஆராய்ந்த நூல்கள்‌ 
16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 3 


அகத்தியர்‌ ஞானம்‌ 

தீட்சாவிதி 

அண்ணாமலையார்‌ வண்ணம்‌ 
அண்ணாமலை வெண்பா 
அர்த்த பஞ்சக வியாக்கியானம்‌ 
அருணகிரி அந்தாதி 

ஆர்த்திப்‌ பிரபந்த வியாக்கியானம்‌ 
ஆனந்த மாலை” 


195 
197 
255 
172 
104 
164 
no 
143 


265 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - ஆராய்ந்த நால்கள்‌ 


இராம தேவர்‌ பூசாவிதி 198 
இராமானுச நூற்றந்தாதி வியாக்கியானம்‌ 102 
இராமனுசார்ய திவ்ய சரிதை 85 
இலக்குமிதோத்திரம்‌ 182 
உபதேசத்‌ திருநாமம்‌? 777 
உபதேச ரத்தின மாலை வியாக்கியானம்‌ 107 
உரோமரிஷி ஞானம்‌ 128 
கச்சிக்‌ கலம்பகம்‌! 287 
கந்தர்‌ சஷ்டி, கவசம்‌ 183 
கருவூரார்‌ பூசாவிதி 203 
கலைஞான தீபம்‌ 146 
காகபுசுண்டர்‌ நூல்‌ 204 
கொக்கோகம்‌ 290 
கொங்கணர்‌ நூல்‌ 207 
சங்கற்ப நிராகரண உரை 68 
சட்டைமுனி நரல்‌ 209 
சண்முக கவசம்‌ 184 
சத்தி கவசம்‌ 181 
சப்த காதை வியாக்கி 105 
சர்வஞானோத்தர உரை' 46 
சித்தியார்‌ சுபக்கம்‌ 23 
அண்ணாமலை ஞானப்பிரகாசர்‌ உரை 51 

-சிவாச்கிர யோகி உரை 24 

- நிரம்ப அழகிய தேசிகர்‌ உரை 

- மறைஞான தேசிகர்‌ உரை 21 

- சித்தியார்‌ பரபக்கம்‌ 

- சிவாக்கிரயோகி உரை” 47 
திருவொற்றியூர்‌ ஞானப்பிரகாசர்‌ உரை 63 

“தத்துவப்‌ பிரகாசர்‌ 6 
சிதம்பர வெண்பா 774 
சிவகவசம்‌ 181 
சிவதருமோத்தர உரை 28 
சிவ நெறிப்பிரகாச உரை 4 
சிவப்பிரகாசம்‌ - அருள்‌ நந்திதேவர்‌ உரை 50 
சவெகேஷேத்திரக்‌ கோவை வெண்டா 176 
சிவாட்டகம்‌ 182 
சுந்தரானந்தர்‌ பாடல்‌ 217 


சுப்பிரமணியர்‌ ஞானம்‌ 212 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - ஆராய்ந்த நால்கள்‌ 


சுருதி சூக்திமாலை 
குரியதேரத்திரம்‌ 
சூரியானந்தர்‌ நூல்‌ 
சேயூர்‌ முருகன்‌ உலா? 
செளந்தரிய லகரி 
- உரை 
ஞானாமிர்த உரை 
தசதர்மம்‌ 
தர்க்கடரிபாடை' 
தனியன்‌ வியாக்கியானம்‌ 
திரு அதிகைக்‌ கலம்பகம்‌” 
- அருணை அந்தாதி 
- கலம்பகம்‌ 
- தனி வெண்பா 
- ஆரூர்க்‌ கோவை 
- உந்தியார்‌ உரை 
-கருவை கலித்துறை அந்தாதி 
பதிற்றுப்‌ பத்தந்தாதி 
- வெண்பா அந்தாதி 
- களிற்றுப்படி யார்‌ உரை 
- காளத்திநாதர்‌ இட்ட காமிய மாலை 
-காளத்தி உலா 
- தறுங்கொண்டை மலைப்பதிகம்‌ 
- திக்கலம்பாகும்‌? 
பதிக்கோவை 
- பாலைப்பந்தல்‌ உலா? 
- மந்திரம்‌ சட்டை முனி கம்பளிச்சித்தர்‌ உரை 
திருமந்திரார்த்த அரும்பதம்‌ 
- மயிலாப்பூர்‌ பத்தும்பதிகம்‌ 
- மூலர்‌ ஞானம்‌ 
திருவருட்பயன்‌ நிரம்ப அழகிய தேசிகர்‌ உரை 
திருவள்ளுவர்‌ ஞானம்‌ 
-வாட்‌ போக்கி நாதர்‌ உவா 
திருவாய்மொழி நூற்றந்தாதி வியாக்கியானம்‌ 
- வேங்கட உவா 
தெய்வச்சிலையார்‌ விறலி விடுதூது 
தேவிகாலோத்தர உரை' 
தையூர்‌ உத்தண்டன்‌ கோவை 


267 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - ஆராய்ந்த நூல்கள்‌ 


நந்திதேவர்‌ பூசாவிதி 214 
நம்பெருமாள்‌ மும்மணிக்‌ கோவை” 79 
நமசிவாய மாலை 776 
நாககுமார காவியம்‌ 121 
நாராயண கவசம்‌ 183 
நிராமய தேவர்‌ நூல்‌' 288 
நெல்லை வருக்கக்‌ கோவை 258 
பதார்த்த குண சிந்தாமணி” 796 
பதிபசு பாசத்‌ தொகை உரை 31 
பதிபசு பாசப்‌ பனுவல்‌ உரை' 32 
பரமராசியுாயாலை 175 
பராபரை மாலை 260 
பழனிக்‌ கோவை” 262 
பார்த்திபம்‌' 285 
புவனகோசம்‌ 287 
மஞ்சரிப்பா' 281 
மதுரைச்‌ சொக்கநாதர்‌ உலா 221 
மாறன்‌ களவி மபணிமானை a 
மிருத்தியுஞ்சய தோத்திரம்‌ 183 
மூவர்‌ அம்மானை 303 
யதீந்திரப்‌ பிரவணப்‌ பிரபாவம்‌ 9 
யோக சாரம்‌? 287 
ரகஸ்யத்ரயம்‌ 15 
வர்த்தமான சுவாமி தோத்திரம்‌ 132 
வராகிமாலை 144 
வலிவல மும்மணிக்கோவை 230 
வால்மீகர்‌ ஞானம்‌ 216 
வாலைக்கும்பரி 207 
விநாயக கவசம்‌ 181 
வீரமாலை! 267 
வீரமாறன்‌ குடை, நாள்‌, வாண்மங்கலம்‌ 253 
வீரவெண்டா மாலை 282 
ஜனனகருவிமாலை! 286 
ஸ்ரீவைஷ்ணவ சமயாசார நிஷ்கர்ஷம்‌ 113 


1.இல்லாத நூல்‌, 2. அச்சாகாத நூல்‌, 3. புத்தக வடிவில்‌ வராத நூல்‌ 
டை 
268 


9ஆம்‌ நூற்றாண்டு 
முதல்‌ 
16ஆம்‌ நூற்றாண்டு 
வரையான 
வரலாற்றுத்‌ தொகுதிகளில்‌ இடம்பெற்ற 
அட்டவணைகளின்‌ 


தொகுப்பு 


- 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


(ue ire Naf (மய ம 
woe BPRS மம பரா(2 மடம்‌ 
wg மாப 


ஒ யா SLL 
(டியி இ ம Mp ப்ர 

சூர? ym ௫ 
‘tose ஈறரீபசத igo 


uP 
Migs நச 


TIL Da} 


se - 001! 


dng mde 


uhtoo) 1098 (நு 1யர்கு 
மாமு piounsya Guo முன்பா ரமாமமாமரு உமா wring Dro 
WAST -ர௬ பற மர புரு IT gud மாசிக்‌ இர மீ பீம mn rn preg மா 
wn if 
qSiur MG Onde பாடு] 
தரி) செறு ரய ற்‌ முயதி மம்ம 
ரய BraQ பிட பஎடுரிி சயமா௫ு்0ட0 
அிள்ாரரிராச ரல்ர்பாயள, மாறுக Sg 
FU OPT are grouse UE TO ஏம்‌ grok Jur DFO 
ம்ஜ்ரடு எயிறு மயிறு 20-1௯ ப 1 ப்பபப்ப்தட்பா்ப்த மிரர்‌) இசா ப 
ட்ட BGs சாப்டு] 67 எமபுரிபிடு | மரி தெர நார ட்டி பப்‌ 
wing ஏற்பா ஈறர்மரி ௦௫ paw ஒரிரபஸ்ள | Moog | eres | 1 


yw தாடு 


270 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


wun) Sass 


ப 11813) 
ராடரில்‌ more Ds 


மலா 

Td ios யாரா 
whos ‘sss (gp ம 
மரு முழ மு.மு 


முழம்குமப ௫0 1௦ சீறா பம்ர 


9 இடு பாழழுபமாற 


மர்ம மழு ராஐ ர 
tig soe sour pfiorg 


த்த] 
ரீழடி-மயீர்மா மழு 
ஏ ஒட ஏயும்‌ 
loves" TLDS 
WET usps 


யாழ ஏலி 
ஏழும்‌ ழை 
மாம்மருமு 

Tew 688 

கரோ ரச்ற்ற பரா 
ராழதூ“ர 
தழு 9 
பாமர 819 
யப தாட்டு] 
ஏரியூர்‌ 
grhouragsret 
ஏதில்‌ 


unspreg 
CEE 
சழுவகய்பரார்௫. 


அர9ஜிபாற கா்‌ 


மார்ல 
484027 Mn Ei unwporoog in 


ரகிம்பாராமிறாள்‌ 


ம்ம௫ீவ்ற படசச 


மனா hos - ன டட திமு னாக 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு- 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


10851 ‘Teen Looked) டு முழி ராஜீராபம்‌ 'பு,ிமுுமாராழம்‌ பாரும்‌ 


gor qiiroLs norofiure அழ 
சமூ௱மமு | சல WORSE | ash megs 
WD wo 
சோமு இடியா 010507 மழழாக எழா (தட ஏற்க 
போ Dur ன | | 
முழுக moos [ffiaole அமக உ 


ட ந்‌ 
ட 


மாரு 


(சதி) moe மாடு dvegeg 


872 


- 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


a 
6 
8 
சீ 
2 
[4 
§ 
ர்‌ 
[3 


ம்மா ரஜ 
ரேர்‌ 


மாறு மொழு யாடு மா 
ணா யொடு 
மரா 0பச0 இலி 


umn min gE 
uno dn மாசு 
வாடு mgd hoger 
umn mre bre சம்மு 
ஹோடு யொ 
மாமு 

Jar (in 

AD இறும்‌ 

நடு அதா 


த) 


ஏரும்‌ 
197020௪572] 2 


puso பாச 


சம முடுபாமு மாயச்‌ 
சனா 020- 
ஏனடி mie -/மழழா Tr 


சுரு மம்மு மலா 
சம இலி! பழம ழே 


Peon PLB 
முய! 
சுயமி பாயறுாப்ரா 


காடி மாமு ரய 


srg Qué 
சாம ொழுனோ 
Arp யோடு 
மாங்கு 


பாடு ஈமீள் மு 
வாடு ஈழ மாரு 
யாற எழக வமா 


yang ராரன்ற usin 


ராறு - யாடு மா 
வாடு ராடு 
யாடு ஏம்ரா 


Arm 4D Hogs 


[த து. ன உ நத: - அன ந. த. அத்‌ 


மனுகமுகரிள்‌ முரு மை 
ப்பா மாயப்‌ 


POT LG 


மாடி நமி 
re பய re 


mn 
முரு நீயெற்கு 06 
ரமா 


mT ahs - hyo mys Dmg 


e 


[ச நன்‌ ன த ட்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


நிகண்டுகளின்‌ யாப்பு வளர்ச்சி 


திவாகரம்‌ 
பிங்கலத்தை 
உரிச்‌ சொல்‌ 
கயாதரம்‌ 


திவாகரர்‌ 
பிங்கலர்‌ 


காங்கேயர்‌ 


கயாதரர்‌ 


சூடாமணி மண்டல 
நிகண்டு புருடர்‌ 

6. அகராதி ரேவணகிந்தர்‌ 
நிகண்டு 


274 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


காமமாய்‌, 
(யா மம ப$ யசோ) 
கறம நாமல்‌ முத 


resp fying sous 
GG ypu 
பிசிர்சற சரிமா, 


முய (ம்ம பாரு 
ரபா மீழ.டி ன்ரிசமி. ௧126) 


முரச முறாசமர்மம/௪ ஒர GL 
சீத GFT மலரா தரா 
weds சன்று மாற 


ப்பத்‌ ப தது] 

சய யார்‌ பச இயர்‌ 

"சிழுஜ்ம Dasrod wouropeig பாள்‌ 
மாம Jr 


ய்ரரதஷரரு மறபசதர்ளத 
மச மறக 219 மயிறு 


மாயா யமன்‌ 
TLS) 
முுயமுதாரலிது 
qn 
ராசியாக 
PF 
Muooire gE 
Fadudrowme 


597 PS OTTO 


எமி 


ஹையா மாடு மம ௮6925 


மதமும்‌ 
(பபப பி 
(பபதட்டு 
(ர்ர்ரதமாகு 


பப்லு 

சமர்‌ ஐம்பராடிய்மு 

ப பய்பதபப்பர்ர] 
mpd சரசர 
‘nog i SagE 


முசி முள்‌ 
TAS யச 
மததீத்தத DE பாரான்‌ 
ர்ட்ர்டி மவாருகருி 
ட்ப டது! ப 


மசித்து 
neFs 


தூற்ற pwd 
zprotfitg ஐறீராச்‌ 
MLNS . EYop 
Aoife Plushie 
1] 
Efe 
wf {op முாரிசரு 
JunsSd so இளி? 


கர 
Fog fen, 


gree 


wuditg ya 


275 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


owl] [sre [lel] or] — ole 


2௪௪௮ - அம்ரா 7 WE LOI yD OD ௮0௮௪௪ 


276 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நாற்றாண்டு - பாகம்‌ 1 


TN 

Lrg 

Lingo முரு ம.பாு(௫ 

பப்பு] qeurigor i - oF TOY 

யால LTT) Hoop FS 

யால fide (பார மரல்‌ - மம மம 

ய்பாஹாமடு WL dingo Fur Tse? 

ப்ரமிஜாமறு - முய மறற யாடு ஏழு 21 
Wagers 1 மூயர கழு டி யாடு பரத iu 
ய்ராமணமரு i மருியாகு 0 01 
ர தப்பட்டு ! LTT 6 6 
UNTO ர்‌ முப 9 9 
nage i og ச்‌ ச்‌ 
ப்ரரமுஹணாமறு. ம்‌ (மட்டப்‌ 9 ஓ 
LURE i சசம்யீம ப்‌ ப்‌ 
unger t குழிய ச்‌ ந்‌ 
SD] ! குடிடி € 8 
பாரமமாமறு ர்‌ ப்ப்பாற ப 2 2 
Lnigoroe) (2 எ ராகு று i ்‌ 

மாயம்‌ atgnunnhndig 


மாரமஷுமறு Rgds usho—e 


(ஜீ 
[ool] ௭௮௪] த] ௭௯௫ | ப [ம [மை 
க] த. “] ணன கட்ட 


ஊட dw அமைதி - மம்ம VN மெடம்‌ 


27 


278 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நாற்றாண்டு - பாகம்‌ 1 


பல்லவர்‌ பரம்பரை 


நந்திவர்மன்‌ 11 770 - 775 


தந்திவர்மன்‌ 775 - 825 


(திருமங்கையாழ்வார்‌ காலம்‌) 


நந்திவர்மன்‌ 111 825 - 850 


(கலம்பகம்‌ கொண்டவன்‌) 


நிருபதுங்கவர்மன்‌ 850 - 882 (கம்பவர்மன்‌ 870-912) 


அபராசித வர்மன்‌ 872 - 890 (பல்லவ வயி௫ முடிவு 


கம்பவர்மனைக்‌ குறித்த செய்திகளுக்கு விளக்கமில்லை; 
இவன்‌ நிருபதுங்கனோடு உடனாக 
மற்றொரு பகுதியில்‌ ஆட்சி புரிந்தானென்றும்‌ 
சொல்வர்‌, 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


பாண்டியர்‌ பரம்பரை 


நெடுஞ்சடையன்‌ பராந்தகன்‌ 763 - 790 


இராசசிம்மன்‌ 11 790 - 800 


வரகுணன்‌ 1 3800 - 830 


இமாறன்‌ சீவல்லபன்‌ 830 - 862 


வரகுணன்‌ 11 பராந்தகன்‌ 
862 - 880 880 - 900 
(மாணிக்கவாசகர்‌ காலம்‌) 
இராச சிம்மன்‌ 111 
9200 - 920 


சோழர்‌ பரம்பரை 


(விசயாலயன்‌ 846 இல்‌ தஞ்சையைக்‌ கைப்பற்றிச்‌ சோழ அரசை 
நிலைநாட்டுகிற வரையில்‌ சோழர்‌ வரலாறு விளக்கமில்லை 


1. பரகேசரி விசயாலய சோழன்‌ 846 - 887 


2. இராசகேசரி அதித்த சோழன்‌ 3871 - 907 


3. பரகேசரி பராந்தக கன்னர தேவன்‌ 
சோழன்‌ 907 - 953 யட்டரில்லை) 


279 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 7 


ae TTS ராமு ரா படு பம்‌ 
Weg SIE பற மட 
சரமா முழாஐ பாமா Tie eh 
Wrens GFN 

bungoneys :tuore uns) 719 Gig] BD 


Amigo 22000) 
ooops 


பரசி ரழமம gH 


மாறு பற யண்ாசமு ௭2௫9௪24௪௪௪ orm fe querer The 


qa மீட. 1202 
முமரடுள்ப்ரரு மச (EGON Tig 
றும்‌ பாத பர றாக 
ட்ட ப்பு 
ஒன்‌ usm Ng oo 

TEU ‘Horn WoL TAO 
ஈீர்ழஏ மழ ஏடு ஜி 08 யர்ழழிர 
TO pro புறஜீர்ர்‌ pir rood toss படு பபா 
uw EPS Fuori 

சமயச்முச்கு 1௩௫ ஏாடநயா9 சதா 
ஸ்ம ph ner Gf 
கரச ஏழெய9தரும்‌ ௦080௪௫ 1௦ பாடு 
wre i ரர மய 

PUGET Mog Uiigolo ராசிஸ்மம Tee 

சியர்‌ LOE TBE fig TE fur, 


ந, கன... பட சகட படைப்பாக 


OTT) LE Ener 


மமாரிமய்கிளி (ரர 


ரர டிகஙகிவ்மறட | டுமா ஏ oe முரமுமமுமி 


LumreogDng | மாாாமுமா 


ர ரப்பு 


wnsrotofong 
ர்யா$்பா 


280 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 7 


மதமா 
ryhumress 


ww ௫௪/2” 


CCT AIT EL 
முதம்‌ 


“ire nog Foowrgg 


wpe LI 
ஏமா? 


Dee 
ககக 


யாம 
ராயற்ட மபர்‌ 


பபப ட்டா அ யப ஊட | Oo | 


0008 


00087 


00097. 


00082 


0004 


00202 


000 
004 


0056 


ome GOI Myo Ov 


தது 1) 
ழூ | முழ eye 


துமி 

குர்யாத்‌ ய ழுது 
குமா 

அணத | மாத்தயா 

OI 

பயம சமது 

sree மும்‌ 

ப ப்பது 

ர முர 

ore fry (ட்டது 

ஏவி மமம்‌ 

(is மளா 


ப்போ ராம்சீபாச 
மணா 

Amepgws ஒயர 
மடய முசா 


அம்மாள்‌ ரசப்‌ 


- பாகம்‌ 7 


9ஆம்‌ நூற்றாண்டு 


க்கிய வரலாறு - 


தமிழ்‌ இல 


மலடி ஓம ௬2 ரி.யராரு 
மம ழு சரும எர ௫௫ ஈமூடுயர்ச ரூ உ ரூயரிரு மூய நாறு நிகரி ப்ர 


“நமம அரு ஒரி) ரம்மி : ஓ மழதம , 


இதிலயாடு ஏலக்‌ தருமம்‌ -ம்ூதஷ்‌ ஏலிருமமி மூட்‌! பீம மிழக: மம றர ம. எயா 
ர்வு ணleun won “நபி மம குருமா ஒல 08 ஏ ஞு பாபு ம ழுல்மாழு உழும்‌ மமையு 


ழர்யாாகமை தஒஒர்றற ஒழு முழுகும்‌ பசு மழு ஒகர ரிம்‌ புக மகி ஒர - 811-51 


ய்ய 
னி ழமக 
COC சபத! 
ஏ 
கும்மு ரச 


ELT 


321) 


0002: 


9822 
00041 


சீ 

yosroudi 

(012 211010) 
மாமுனி ழகுஸ்ற 
ones? 
quero G Frou 


யமா மம 
அழற 

yaa dg 
uae! 
LIED 
மப 
உாழடராம்றாபகாத 
é 

இப்பா 
Msp 


85௪ பவழய 


01 - L மச wpa AS 


மழு ாகுயாற 


egifoygs 
முமமசழிபயாதழுழுள்மற 
Owe 

மரபி 
rug மாசறு 
சழ கபக்‌ 


பொரு Ege 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


ரா பாமை TDG 
ங்ஜசீசெற 


மரகுபாவாகி2௫ 


yop 


PUSS பாட 


006-525 
05-508 
006-928 
92-08 
05-529 
Sc -058 
006 - 59 


502-009 


${-059 
22-08 


006-648 


மாம்மபாமஞ்‌ 
ட 
முஷரயரது மாமத 


A 


TMI ww 
gM UN 

செயா பரயம்‌(௫] 
xT 


SLUT) 
ம்முமாறுாம்‌/ 


சதியால்‌ 
hiner 


பாமர 
யாதுமாகி 
புரச்ற ரன்ன 
முதசிற்சற 
நானாக முழ யு 
rue 

nae 


பதாக 


பியரின்‌ மானி 


Aurore 


299 


ஊடு? ற மாடு பழசு 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


Twi 
urediuogig 


ed 


[emir peed 
II sonyrog gai 
ப்பா பிண 
[ர ரபாக 


www நசரக , 


058-628 
098-508 
5(8-058 
058-548 


006-548 


xPOoROLSGITUS 
aime 
0722. 501 


haus fig nasi yoo ogo 


பழுப்பு 
வு ஜொழாமு 
ஏர்‌ ௫ ஏதத்‌ 
ராசி பரா rior) LT 
ராஜம்‌ giedigs 


சரா PGI 


பகி? 
Wren 
Hoelped NEL 


ம்மாமரிபரர0 


ய்ய்மரு்றாமாறு 


284 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


முகப்‌ பாஜ PAWS + 


(மபகறூஞ) 
சமுகப்‌ | புசைபாமசமமனபுரா hirer ater 


(OU LTT) 


சமயமா ள்‌ ல்‌ uD + 20218 FLT 


x Sor Jas 

+ மத பாமா 

unygmt 0 * யச மாரு 
+ ரழர்யா ய , 

ட்ட 7115] nwo) Eun 

xy grersepgid 

OTT worse 
4 TdT AT Le x MeL மமயமி7 
ரச வமர pido உனா 


MOU ௫0௫ mye ராம்‌ 


யய 


- பாகம்‌ 2 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு 


prods mogrbrrgioey 
ப்ப 
YS STYLING ப்ரம்‌ 
சோடு 
சழக நமா 
மால மசி உ நா 
HOST -1P LoL 
ம ஐ pL 
IEE ATCT TIE) 
பசி ஏரு 


மயன்கி எடு எழு உமா தா 
முரற பச ஐய] Lows Hogg 


ராஞராழு Ler 


கமல ர நம்மு ஏ 
மரா 

இம்‌ ஐ தபாக MYT 
AMR SUTIN 

யக த[ ஈர்‌ மமக 
8! mgd 
த நயா 

ரொ WE ZL சலக்‌ 


40சரமாமாராத யாழும்‌ fivnsrnro DE 


பாத சரய 
qe 


பாதி மம்‌ 


மமதா 


ப்ரஸ்‌ ing 


UD 
மல்டி musk 


இய ஏத 
drag EEN 


Trdg 
FEnDE 


ன்னா 


விரும - 


Dorrit ude 


206 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


சேத நாத ஏர்ப்மாமரர(8 
புமசழுமர்‌) பரா பாடி மீரா Wore FOF ஐ. gn பபரும்‌? ரய ழு me எப பரமன்‌ 
91/03 புசறூயசம்பரச முழ NG பிப. ளப. ஈறு ம. பரி பராராமி poe LE TRE LOE insur 
no HUT ரமி ஏ ரகாள்றியிஞ. ஈழாடு ஈழரீஸீ) ழீ முழு பயம 


(முய) சங்‌ மூசப்மீரா முப 
மாமரமும்‌ மரியம்‌ Wurediuargid uunodiorag i 
மரியாத | யாலும்‌ மாப JurdiimewrாDத மழுங்க | 0 
ர்யாகுரரம்‌ பாபு ம்பா ராவின்‌ பரி பராரடும்‌ மிப மிள 6 
(WoW uonofe) Jurediumyrno மாறும்‌. முப uredfiumyrnoy ஓ 
urodiumyro yer வ டடம ட்டு ப ம்‌ 
மரியாத மும்ம மமாடரிபாழுாடு tung hips 9 
ம்பாடிரிபராராம்‌ ிபரரிபராரார0/ ம்ம்மருமுட குழல்‌ பி 
அமரா சினி, அமுரி ப்ட்‌ பாட்டா Dg ர்‌ 


ழ்ய்ரர்‌1 முக்‌ ழ்மாமரிபமச0 rode? yumodiLns EdD) 


முய ஏர்பு 
முாமகு/ சச்றாக 
Uo (057), பர7 படி. பாம.மமரா 


மமம்‌ ரர 
ரம்பா Frid 
முசு பக 


பபப பட்டர்‌ 
ம்மரஏரம் இடி-பாத 


Oud Te 
கும்மி பராயமப( 
ப்பாக) EPpy [iro 


goo 
மயளலிம ருசி ழா 


Good? Payro yurofife 


20/ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நாற்றாண்டு - பாகம்‌ 2 


இராமானுச நூற்றந்தாதி வரிசை முறை 
எண்‌ (ஆழ்வார்‌ - ஆசாரியர்‌ அந்தாதிப்‌ நூற்‌ 
பாடல்‌ | றாண்டு 
எண்‌ 
ஆழ்வார்‌ 
1. திருவிளக்கு எரித்த பொய்கைப்பிரான்‌ 8 5-6 
2. ஞானமென்னும்‌ விளக்கேற்றிய பூதம்‌ 9 5-6 
3. கோவலுள்‌ மாமலராள்‌ தன்னொடும்‌ 
மாயனைச்‌ கண்டமை காட்டும்‌ 
தமிழ்த்‌ தலைவன்‌ ்‌ 10 5-6 
4. நான்மறைச்‌ செம்பொருள்‌ 
செந்தமிழாலளித்த பாண்‌ பெருமான்‌ ய 
3. மழிசைக்‌ கிறைவன்‌ 72 7 
6. துளபத்தொழில்‌ மாலையும்‌ தமிழ்‌ 
மாலையும்‌ அணியும்‌ 
தொண்டரடிப்‌ பொடி 33 7 
7. கொல்லி காவலன்‌ குலசேகரன்‌ 74 8 
8. பல்லாண்டு காப்பிடும்‌ பான்மையன்‌ ச] 8 
9. மாலையைச்‌ சூடிக்‌ கொடுத்தவள்‌ 16 8 
10. தண்டமிழ்‌ செய்த நீலன்‌ (திருமங்கை) 7 8 
11. மறைகளை அயிரம்‌ இன்தமிழால்‌ 
செய்தற்கு வரும்‌ சடகோபன்‌ 18 
72. மதுரகவி யாழ்வார்‌ 78 
ஆசாரியர்‌ 
தாதமுனிகள்‌ . 20 
யமுனைத்‌ துறைவர்‌ 27 
இராமானுசர்‌ (1017-1137) 
எல்லாப்‌ பாடல்களிலும்‌ 


268 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


to! 4a 
OL fiuarardi 
6 உமன்‌ 
pe of 
ஓயாது 
ச 50S 


NMOS OK 


வவ ரூ.௦ கரு அ] 


யாடு 


wuss | கமர்‌ | மயா ஹரா | கர்ம | பூளின்‌ | ஈரோடு | மாரா 


Le Fre 


Good POLIO yref Fe ரபமலமுரமி 


289 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


ரீயள்முலத 4யாதுசபரு 


மயா i 


ome 


(ம மயா) 
மீயனமாலதியயாரியாயாகஓ 01 ம்மரரிமாழாடு 
Fu மி. பரோ 6 yurediuirroy nd சீ 
குசுபு 8 
மூப்பு urediurr ture 
பார்ம்‌ moo 9 
ரள எக்கு ஓ 
மி. பகிற்ம0௫ 10௭00 mT ஓ மப்பில்‌ பு 
பர்மா இயம ந்‌ மாரிப்‌ ந்‌ 
இபத ராபமுடா02 FE புமாரை பாராத 12 
குயி தனும படர ச்‌ ம்யாடரி பண்ண? ச 
ஞு.பகிஜின மரு முஸ்‌ ம்யாமரிபாகமாாபாறா 1 
POLES WN NFENID DLE 


290 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 9ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


0௦00 


ஜக AI 


000r 
80l 


பாண்இற 


ரியலா 1 ஏமீழயச்ரி 7 


pe பதகரசில் பமந 
Gus ga ம்‌ அபரா pz 


£1 சரபு சட்‌ 


Luss சரடு 


haus gid ig spine உர ய்யா gosta | zr 
யு மத சச 
குபகற்மலகோ யாடு ச 
ளாழழுய௩மு்‌ 02 


ஏக்தமுமுல்நு ஏ 


யாடிய 1ம்‌ 
ஜோரா ஈயாடு 9 
மரரகக 4 
சம்ம மருக ௮ 
qu GOO ஏ 
qe Ts FOODS Hi 


ஜய ஈழாகு ம்ப்மர்் பரமர்‌ 


291 


வரகுண மங்கை 
வரகுண மங்கையை ஆழ்வார்‌ குறிப்பிடுவது இவர்‌ வர 
லாற்றை நிர்ணயிப்பதற்கு மற்றொரு முக்கிய சான்றாகும்‌. 


இவ்வரகுண மங்கை என்ற திருப்பதி ஆழ்வார்‌ அவதரித்த 
திருக்குருகூருக்கு அருகிலும்‌ சவைகுண்டம்‌ என்ற மற்றொரு 
திருப்பதிக்கும்‌ அருகிலும்‌ உள்ளது. 


வரகுண மங்கை வரகுண மங்கலம்‌, இது, ஸ்ரீ வர பாண்டி 
யன்‌ அமைத்த ஊர்‌ ஸ்ரீவர எனப்‌ பெயர்‌ பெற்றாற்‌ போல்‌ வர 
குண பாண்டியனால்‌ அமைக்கப்‌ பெற்று வரகுண மங்கலம்‌ 
எனப்பெயர்‌ பெற்றது. 


இப்பாண்டியர்‌ வரலாற்றை அறிவதற்குக்‌ கல்வெட்டு ஆய்‌ 


வாளர்‌ வகுத்து உள்ள பாண்டியர்‌ பரம்பரை அட்டவணை 
துணை புரியும்‌. 


மாறவர்மன்‌ அரிகேசரி பராங்குசன்‌ கி.பி, 710-765 
நெடுஞ்சடையன்‌ பராந்தகன்‌ - வைணவன்‌ 765-790 
இராசசிம்ம பாண்டியன்‌ 11 790-792 
வரகுண பாண்டியன்‌ [- சைவன்‌ 792-835 
ஸ்ரீமாறன்‌ சீவல்லபன்‌ 835-862 
வரகுண பாண்டியன்‌ 11 862- 880 
பராந்தக பாண்டியன்‌ 880-900 
இராசசிம்மன்‌ 111 900- 920 
(௫1௧1௫) 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நாற்றாண்டு 


LEFT பேஷா பரப்‌. LEE 21 


முமரிருச௪ற | ரககம பப்பா தட] zi 


ruse | ஏதத்‌ ares) | ui 
Fe குறம்‌ | ம 
பம ககுறம மாடு | மு 
முடைய 0. 


ம்‌ 
பபச பளி 
JreF offre) 


48/2 


(112718 மயிரு ripe சர்ப 6 

ன்‌ ச்‌ ர பாரபரமாம 6 

070 uae TLL 8 

3 #SIE soos yEF DG ுயsதசாeத | 6 

qiroeas | gered | |0EZOL யு ீசஙடோறு 8 

gE vor ராமி | பஹ; பப ஜப. ACCS 1] WTO Zz 
10726 Joe tie பசதஙம(௫] FITTS RCE) 


qe § 


nook 4 "மூே(5(௫] மர்‌ + 


DO TIE mans gdp 


294 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 20ஆம்‌ நூற்றாண்டு 


ப்பர்‌ ரசஙுமுதும்மு- 
கீஞாபரா 


MALE yoo De 
மிமமுிதயமைய 
அரச கமா ரயம்ர்மி்‌ 
யரா பாடு 


aise ios go 
தடு 


AroyeodD Lat பதர 
யாய்யசயாமழு ! பாத 
Aire ghigsays 

Gad 
sfipehrdidng Dro 
ம்‌ 
ட்ட்ப்பட டது 


amin Gi்ச கபாது ரமா 
ரூம யார 

ரூல்மையா 

ராச-ரமம 

கலகமும்‌ 
qmasouihigdir pyle 
urge 

x ரோழம பச பராபர 
ராமு பச பபர்‌ = 
சொய்‌ ஙா 

ராமப பம்பம்‌ 
ராமா ப/ 18௪ 

ராக்ப்மா 


wrung 
gmpore diELggm 
Lore) Hed 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


{ ச | சீ ஓ மழு சீ 
ol மரத்த 


ட] 
ஜ்‌ 
= 


மருதா நு 
st மாதப்‌ உ. ச மாகு. 9 [4 தொகுப்‌... 9 


௦2 Pur Dun 


86 6 3 

i ones ர. | மாழை ர ! மாழை ந 
8 மார்ட்‌ உ. ஐ pms உ ஜ்‌ wmode 
0 மாரே] ச 08 பப ச. ஏ mpd  ச 
ச்‌ ஏம்மா 7 ர்‌ டாமா | ச்‌ பயா | 


er aun gale 


மக 


ரப்பி மாக LITE, மரக மங ராமமல MDI 


எ முரமராதுழா படி த ‘weir Wu கம ஐ நாமா ர இ மரா 


WOT 0/௪ WME wun - நாமல்‌ 


295 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


261 


ப்‌ 


84 


02 


EL 


மார்ச 


மாமல 


magi 


தோழசமநு/ச்‌ 


227 


04 


மால௫ 
படத) 
மாமன்‌ 


Gz மயா Ene 


மாநா 


மாறாம 
[ட 


(WD) 07௪ 


tl 


(43 


it 


ol 
[i] 


8 


(227 


ம்ம்‌ 


சிர்‌ 


மாதா 


மறு 


(4 


i 


04 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நாற்றாண்டு 


நிகண்டுகளின்‌ வளர்ச்சி 


ரேவணசித்தர்‌ | நூற்பா 


297 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


os hoy 
Duaruddid gr 
ரமாக 


TDS MN DEE Te 
ஒரமா | Zi முழு பா Dur 
ANY பாடு PUTS DUTP மாமு 
முல்‌ | ப ய்‌ TDA போகு WE 
PO Pus 


raring gs® | of 


பணம ஈடு மாமு | 6 drag Midi ore - 
amie mgd har | உ. | Fore காக தோலா ராமு gid Hugort 
வாடு (ire hire 

ஒழுக] | ச umn Dre-bire சமர்சையு | 4 
வாடு Durga | ஓ PUTS ௪.பாரது/05/2- பாகு படுமா | 9 
yang | 6 பது mor S| 9 
JM Tin | ச POST LMT பரா rg rbot [ச 
mig முழுநுமுாம | 2 PUSS LMG LOT marge sotpracoge | € 
ர பொட்ட தி்‌ ஒரு பாடாக பரு பரா | 2 


9] பலமா 
dd 
- தேயகமுகழக 


rio ராம்‌ | / 


Fr | &b 


hey ச 
சமா கெழு மிழக? 


யாகு mgidin pas 


Pare பாம மபா 
டபப்பா்பாப்‌ 


LI TONED 


நாாஓாதீஓயகிறு | மம 


Oro TIC whe -Fogg ys மாதி 


295 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


மாமு ப 


மூழூழுழுகய ௪/2” 


‘firs தமய 


ஷமி 


மக சரா 
fiw 


படி EA 
மமம்‌ POE 


ம] 
myhumroas 


பூமா 
றாம்‌ மரா 


மமதா தாமு 


umf AD 
muir mDLE 


மாலிகா 


000'EL 
000'SL 


00022 


00014 


00501 


0022 
0021 


00௪ 


தேரு மீதில்‌ 


ளாதீ 
[212712] 
மும்‌ 
சரகம்‌ 
மும்‌ 
ஈழத்‌ 
மும்‌ 
Gulbelke 


மழ 
முய 


nim 


மும்‌ 
வுய்சமாதுழுக 
பய 10) 


ரம்சயமுது 


ROW TIP OGL 1 OTD TE 


209 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


ய்யா 
qemu 
க.ராடி ஊச 


யதமூதழா 


myhimroes 
hr பயா. 
ட] 


qe. 
FIT Fil 


1 
ழு பறம 


மய! 
myhumrous 


(ரத 


0002 


00021. 


சாமு 
சதியும்‌ 


இச 
தீன்‌ 
மம 
மாமு 
கா | ஓத 
ராழுமமரா சழக 
ம்ழாராக WD 


ge | Omg 
தயிரும்‌ | சமுகுயாமா 


mui | மய 
தமா ae 

முகமது 

usp Peg 

més. EDIE] 
gon Die 101௮ 

முப 

கும்பா யாடு 
பாடகன்‌ னா 


- 10ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


மயா று 1௦௦9/8 $00. மிர) மி. பானு 'ப்மரமு அம்மு ரடரீ) iP 59 Moo ந 


சஞ்சு. ப2ஐ PWT IPE moog ute ite ரூடறுமி pun பாடுழமமிி பரம கீர 
ஏமம்‌ கும பாமை ராடு” மம [முசு பு மலாய்‌ மலர்ப்‌ எதமா 
இராமர்‌ ரபா மிரிடுமுரசம10 grou ror row TIS EDLs 290060௪107 மிமி பாம 


மதசர்ாமுிமெடு (முமுழுரச ய பதற 1 மாகு எஸ ராவ டி முடுகு 2 - 9116 19 12 2 மாடு 


ரழி yum 
(520 ழு 


மசுரு LB 


எலு. 
துயேமீறு ராக பூ 


மமம்‌ 
(EID 
யாழும்‌) 
முகுக்றை | பயாழகுகாகற 
19009 HoT E 
ராசஙம5 ஓக! 
Mf | மமையLர்ழு 
முர பமரிழு 
பய Thome 
ஏய தழ 
மய்ய | சமயச்‌ 
சதுர 
ம | அரணும்‌ 
Lge சர்ச 


பு] 


. தமிழ்‌ இலக்கிய வரலாறா - 10ஆம்‌ நூற்றாண்டு 


பாட்டியல்‌- அட்டவணை 
(க “1 


எண்‌ | நூற்பெயர்‌ 


அகத்தியர்‌ பாட்டியல்‌ 
அவிநயனாரர்‌, கபிலர்‌, 
பரணர்‌, பொய்கையார்‌, 
இந்திரகாளியம்‌ 
முதலான பல 

2. கல்லாடனார்‌ 
பாட்டியல்‌ 


பன்னிரு பாட்டியல்‌ 
வச்சணந்திமாலை 
என்னும்‌ 

வெண்டாப்‌ பாட்டியல்‌ 
நவநீதப்‌ பாட்டியல்‌ 


வரையறுத்த பாட்டியல்‌ 
ஒரு பகுதி மட்டும்‌ 
சிதம்பரப்‌ பாட்டியல்‌ 
பிரபந்த மரபியல்‌ 
இலக்கண 

விளக்கப்‌ பாட்டியல்‌ 


ஒவ 


பிரபந்த தீபிகை 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


பன்னிருபாட்டியல்‌ - ஆசிரியா்‌. பாடல்‌ தொகை 


பன்னிருபாட்டியல்‌ 


எண்‌ | ஆசிரியர்‌ பெயர்‌ 


நவநீதப்‌ பாட்டியல்‌ 
தல்லார்‌ உரை 


எழுத்துஇயல்‌ 
உரை 


அடியார்க்கு 


அகத்தியர்‌ 
அவிநயனார்‌ 
இந்திரகாளியார்‌ 
கபிலர்‌ 
கல்லாடர்‌ 
கோவூர்கிழார்‌ 
சத்தலையார்‌ 
செயிற்றியனார்‌ 
சேந்தம்பூதனார்‌ 
70. | தற்றத்தனார்‌ 

77. | பரணர்‌ 


NSN 


72. | பல்காயனார்‌ 

13. | பெருங்‌ 
குன்றூர்கிழார்‌ 

74, | பொய்கையார்‌ 


75. | மாபூதனார்‌ 
பெயர்க்‌ குறிப்பிடா 
தவை இறுதிப்பகுதி 


மொத்தம்‌ 


* பெயர்‌ சொல்லப்பட்டுள்ள து. 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


mou dha 
qn 
முயலு 
ப்பட்டது 


தமமடிப்ஐுலம்‌ பயம்‌ பறட 
பச தம்மை “ப. பமல UG 
Wo(poF Don _ர்ர/8ர] 10/0. 
மகிழமரம்‌ பாற. பாற 
wf மரீ பால்க்‌ 
பீடு புரிக பாமிமல | 
லோடு ‘yuo tinr—aks 
(எ பயம ஏமி 
புமாைசளநுமிழு 
ட்ப ப ததட்பபட்டட்சயய 
புரட்‌ ‘godiuar பறமக 
poop 
மம உமாமா 
“முயறழிபமறறுல்‌ 
pig 0௫ பாளமாக 
பிறு Wun ம 


முசிஐ மருதுது பாயம்‌ 

சபரி) UTED 
(பதற SiO 
ப்பட ணட! படப்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


LITT 
worodias(g} பம 


BOLD 
அயரா 


பரி ம1 


99 பராொலுமகு 
ப்மம்மடு 

(1 பசமுபாடிஞி 
drodias(E} 

யங்‌ 

HOLTON) BOLT Lier) 


SILC ENE} 
ToL P NF முஸராராமீ 
மம 


Gu TEE nso ELD 


nwpreoD Fi ED 
(பகி ௰௫ ஒலர 


முழபராமுலரா 
“பகலக 
zen எமி 
மு யmமயாமம்கு 
TCAD ELD) 
ம-பசர்முயாம்கு 
FIT SURRY ADIT] 


MOTO 77/௪ LOD Sines gn 


ywisrmud 
HOLD LTS 
பட பு அட சாப்பி 


ம்ய௱ராமரா( ப ரம பம 


Lum ரமாபாமரு பமலும்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


NN வ. 0 வ வு 


மலாயா 


DAD 


LTD ரமா: 


பரா யாமம்‌ 
பாலாறு Transl 
MTD 


1தரமம௫ 
ரீமழுமாமலதீ 


MoO pI 
ஏற்பு மப 
fog 


a | பாரமனுமுழுமம Fig 


(OSLO - 11 1G 


ஓதிபயமாய எக? | | 
ITE] 
Jospin moe F DEG | 1 


ggg DIDES 
ஏபி 


Jrogey miso gos POG 


qed rey 


6 

8 

ஒரமா | 1 

9 

peuneEy ID | 6 

puspDGidedD DE | ச 
[முழ பனஐசமுஷராரார்‌) 

(ரீச்‌ 
ம்ம 

CTE SATIN] 
கபற கபா 

குத மய கயா மறுக 


Muon rope 


LubornLid ro go rere 


பர்த்‌ nore eras KES 


டர்ட்டி ட்டி 


11] 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


- 


பி்‌ 


gine. 


மளா 


(ரிபாது 
மமக 


மாய 
யரர 
UDO 
Murr 


Dre 


6 பாலக்‌ 
AigiGirsoD 
கபரிஜ் ஓது 
ம்பாறா ரரி ராக oD 
[மம பைஓமுமரரர) 
பலர - ருத்‌ 
7009 பறை ாராரர்‌த) 
wer DG 
LTT ogni) 
Tey PTA DG 
LUMEN 
ரம. ௪௫ goood? DE 
LUNDY 
குரி மது 
LD aE} 
கபற து 
gorge 
WL T(E 
இழு RDN 


Armee? 
Ebr 


Woe broil 
ம்பிப்‌ 0௫ 


சயம்‌ சிற வமர 


- 10ஆம்‌ நாற்றாண்டு 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


09% 


082 


rile 


fgg 


usr 


Eggs 


ugingae 


மளா 
மாம 
dreds ஜாம்‌ 
weg 


urns எப0௨- 
wri LAT DE 


CITE AIT ICETD ES 

yrofosisploudDg 
சமக ADIL} 

ப ப்பு HOGI Tw 
ராவார்‌ 

பாப்பாப்‌ TK 
யவ ED 

ர பப்ப்யாப்‌ சயன பப 010 
பற சமுமருாரார) 2 

yumaseonoN—as Ake 
aE Dp மாதம்‌ 

LUMO OR 
குபசப/எ௰ த 

Yur L9GT ரா ரமா) 
துய் தெ 

ம யமய்முதது 
ஏதம்ழு 

பருகு பறை 
tows Ta எம பம்‌௫ 

ஓது பாயு 


முப 


308 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


பட்டினத்தார்‌ மூவர்‌ 


பதினொராந்‌ 
திருமுறையில்‌ 
கண்ட. பிரப்‌ 
தங்கள்‌ ஐந்து 
பாடல்திரட்டில்‌ 
கண்ட அகவல்‌ 4, 
திருவேகம்ப 
மாலை, 
தலப்பாடல்கள்‌, 
தனிப்பாடல்கள்‌ 
உடற்கூற்று 
வண்ணம்‌. 


பிற்காலப்‌ 
(போலிப்‌) 
பட்டினத்தார்‌ 


309 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


பன்னிரு திருமுறை - இயலும்‌ இசையும்‌ 
திருமுறை ஆசிரியர்‌ 'இயல்‌-இசை 
எண்‌ 


தேவாரம்‌ 
- திருக்கடைக்காப்பு 


தேவாரம்‌ 
தேவாரம்‌ 
“திருப்பாட்டு 
திருவாசகம்‌ 


திருவிசைப்பா 
திருப்பல்லாண்டு 
திருமந்திரம்‌ 
பிரபந்தமாலை 
திருத்தொண்டர்‌ 
புராணம்‌ 


* இவ்வியல்‌ நூலுள்‌, காரைக்காலம்மையின்‌ 


திருவாலங்காட்டுப்‌ பதிகம்‌ இரண்டு மட்டும்‌ இசை. 


910 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 70ஆம்‌ நூற்றாண்டு 


Goofs சள 
கப 
கீமா ஒசர 
குமர்‌ 


hain 


dunt Fle |. 


ரசு. பக.ப 


ட படிாயஞ்‌ 
பாராம note 


முர.யர்றறி 
ym ப பது 


முர மடி. ப.ப்பூடிஎ்‌ 
ையாகு 
ராசி மடு 


மாம்‌ ம௪ 
ரர பரா 


நமாஜுமறு எபாற.யாறு 
பபப பட்சப்‌ 

முகல்‌ பருழுறும(8) 
சய ஈழமும்‌ ௫ 
மய்ய. பாச 
இயம (படிமம்‌ 


ர2௫77 
ஏம்மதரிற்ய று 
மயமாய்‌ 
ர.ர்க8 
ாகுசயமற.ப்மீ 
மும்‌ 
ராராரராற மரா 
ம: 1பயசற சரித 
ஏர்சசச்ற ரு 
Sage 
மாபா 


(EE LT} 


TAO 
மூயரிழாழிர 
முழு 
xpos 
ப) 
ராயா 


மாம) 0/௪ LNILWYODE 


ம்பம்‌ 


காடு எயா 
முயல்க 


| 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


ol 


ol 


ஜி.பி 
ரீமா ்ட/ச | ஏசா 
ப 
dusk | gaeDn 
தியகழ௪்‌ 
மதச்‌ | as 
கீப்‌ 
ம்ம்மா | ஏரா 
குருபலம்‌] கமழ 
இயக்‌ qed 
யம னா! 
ற /சயா | எசா 
maugiah 
ளம 
(ou LiuoLs 
ரா 
ரகு? 
ஏசா 
ஏரு 


MAG eon + 


மருகா 


Gg DA 
CTI UE 4} 
கிய டயா. 
ப்பா 


மிமி 
Muon 


ச்ட்‌ பட்டயா 
un mes 
MEG DULLIE 
ராலை பட கரு 


மழு தமி? 
DUD pes 


மழு 
(ரத 
ப) 


முழுப்‌ 
ப்பட 


qe 
முழுயகழு 
ஒழுயாலு 
ழம்‌ 


ஏழுாமழ்‌ 
Jae 


சுரு மீம்‌ 
பப்பு 6! 


lug ஏ.பஓ(௫15௪ 
அஞ பாழாமு 


ரசம்‌ 
மயம்‌(௫ உம்‌ 
ஸ்தானம்‌ 


முூம.ர்௫ீ௮ற 


Gard 
FELT DDH 


மயம்‌ 
ஒயாது 
மர்‌ 
ற்ற 
ம்ப பஷ 
காரா? பராம்‌ 
குசல்‌ 


2 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


wwppowus gh yep — yr 4 wwe 8.௫ ௪௩3 TO + 


ராத. மழ பமக மயா ஏாமிது2 ரா 


42௭ | gigs bmw 


பட்ச] 1 உர Lm pong எப 

ற யப இ- 
GE noite mud ig மூப்பு | | ராதீ$ாமை ௬௪/௪ 
Maldiy, தப்பாம தீழுசமுயா பூம குழும 
Wow joe old ne பாரர்மவமா qwdprsfe Lire eee 
aon qihowgs 
MYL ymiootD Weld mMgFrw 
ஏ மமக ஏம சம்மு மயா? இம 1 ழயம ப1.்‌.பசழுஐயகம 
pi (0௮0௨௪ / ராமுடு ஒருபக ரா ௫.02 ங்கிய சயாற பரா ஞீ. பஐ.0௪ 
8 ராமு பழுது wll dope 5 ரா 100 பசித்மு 
2 Due (1௫ முப dT umd) 
ம்ம ஏராளமா ராப ம்ரர்்ாரபகறகலம்‌ மக பமா 

அம்மம்‌ செய்யார்‌ 

மஞர(இ பரி ராம - yi பாட்‌] 
hrig® பபரும்‌ தயான்‌ Une IE) iT Le 


(மு ஓ.ப்மவ்ம்‌/ள {ius 
மும்‌ ஒழுக we MI 


பு த்தும்‌ மூுபபார்தீர் மறக 
ர்ராடு]ல gem :௩௯௫௫ iT ராதீபமற ys gms 


ஒழுகு 
nous ராமதா | மாயா பாடு மாழழ்‌ ம்ம்ம்‌ | மழ, 


LONEO TINE பாசமும்‌ Pred rw png 


313 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


முழ ஒர்ரி த்‌ ஈடு எர(/ ஒப்மும நு 99h காரச்‌ 19s உரு 
ய ப்பி) ந்‌11/-210 (507ப௪ஐ — pis Op) | 15 ௫025. பட yf 


ட | 
810996 ட நல ழ.220.௪॥.ம௫ “ர ராமு; மம பழம்‌ யமம்‌ + 


0/6-(56 பூமி பற pi SG TERS 
ரய பாய சற L(g 586-046 மமப_2ற EEE முசா: 7 


| | 


896-206 [diury PS gud yoPDinE 


progr) (ns OS + 


206-199 modiugy FFG yrPDELIE TZ 


| 


[99-99 முதரிபஎஐ ராபாரசம௦ ழம்‌] 


"யது சேயா வமர LAB moe Goorin yore flog sousNS pio 
Mey bP quod) mumgE ure less MOND (1220) Bodie ஈமு. பாசு mpeg LeSGinY udu 
முழுகி மயா ஏமன்‌ மமமஞுறகிகு ழே ப? Gg) ITs pT gE 


WEDLGGHE p! 5 Lwnain Evie 012. 


314 


தமிம்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌ நூற்றாண்டு 


(2) 

056 

ovo 
0€6-058 
096-046 
066-068 
056-006 
096-576 
5¢6-006 


£56056 
1£6-9C8 
056 


056-098 
ECOL-816 


066 
06 


Sup 
US fgutr-upoe 


SFL us 
பகல்கள்‌ 


yoo Taumoresy 
Wino ADMgUrDG 
ராரா மப ரா 


UMD? 
காராம்‌ ம. யமமாகரா 


ரப pmo 
சமுரா பழ 
TEEN fir DG 


LUMTesdD 1௦ Em Log 
BIC ICTY] 
மூுகீறுசமழடிபராு௫7 


முட்‌ | LTP MPD 


புர பார சமழமஞி 


ழம்‌ 
(லற மம 
ரொ பாம MS POG 


Gu பழஎமுமபராழுமராட ரச ம6] 


ல்ரராசமுரல்ஞி Fw 


டய டமி 
மம பரார௫ீர்ஐ 


prs 

owdold iu ro 
ose TULA பாடு 

mg ILE 

காமா 


ழ்ய்யத௫ிழ்2ற 
sri சமல 
வாழைழுயாழுமற்மா மடு 
Woe 


பழு 


மகதம்‌ 


ப்‌ ப்ப 
யாழ்ய்யமி்குனாால ௫ 


DIT ET) 
பயக்க 


மரழ்யம9) 49 (rng 
யா ம்னு 


LOW 77/௪ OLS LY Lge 


315 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 70ஆம்‌ நாற்றாண்டு 


056 
066 
066 
0001-056 
076-058 
066 
566 
526-006 
06 
0001-586 
526-006 


726-006 
0001-056 


026 
056 
056 


226-006 
066-526 
056 


AEs 


Tpsulrui 


குமீ௫ூ 


gico.Ls T] 12 பாம 


om ioorn br ராமு பய 


WD 

சீமுழ 20011௫ 

௩. பசறச்ாாமிமி 

Lies பதம்‌ 

ப்ப] 

greg sos ப மாறுமா 
an dd மகள 
ஒழ சழ 

சீமம சாமா 

மார்‌ பாடவா 
ீபசற்சடுகு uD 


rpg 

WroE rou gD Ls 
ம்ருக LLinorndias(E} 
மழ பப்‌ 
குப்ரா பத 

FETS Hoe ETI 
மிமி Gdn 
முர பயம 
முயயராசகு சற 


HOTT Amory 
yume oy: மர பாம 
(ிசாரமசதிப்ப் முற 
யதா 

ந PT 

mye were மாடுபாருர ழு 
இஞ்ச்‌ பயம LE 
1 

WMT மழ wer 
முயக்கு படுமா 
சட்டப்ப டா ப்பிர்து 


FILL JC] 
1111 அட்ட ்டடு 1] 


பூய மனம்‌ 
ர ாமுணட்ட்ப ப 2 (ud 
ராஜரா பமந 


ழுபரரா பம்‌ ப்தி 
மூக பரு பரப 
ம்பா ரமற்முஞா பராம 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 10ஆம்‌. நூற்றாண்டு 


Pugs பபா LTE 
மூமுபாகதகற 


0001 


gree prio WWMM IL 


பழைய niin ம இழு 946 


கழுகுக்‌ sors 
சீமுயும மழு பூமா ரகமா 
FITTS Ape பாலக்‌ LUN ides og 
ககா கப்பட்டு! மலி பாடு று 


(த ஐத்‌ 
றர ப்ப பஸ்ரா 


under 
பப்‌ ப | மாழகு படற ர பமக 056 
ren முழ்யாDகு 
ref We 


GFE Figo 
ய sero 
yresyPYiuanosuido 976 


சீமுழ௫ உப்பி ஜிரா பரா! புர) ருமமது 
220 WLM OST 
நுமது 


ரமா FDR 


EET 
dre aor 


நூர்‌ முயலை yrog) cope 


(மறு 1மமஇ | பபா மம பூரு ரதம்‌ Aor 


ம்ரமாம TIP TONIS cove Lrg 


317 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


முப்‌ மகத ஏய digo TE 
UT Lose quel பரமம்‌ Lime (ppd 
myn les ris ராமுறம wre OLE 
பாத ET TIMP (ire குமே 
தட்ட Fucus Ee Tele 
rd Uno firs B சு frowns 
UF ug பதர்‌ பாழா 
BoM EAN MELT 

ுறுசி௫ colT DD soul gn 

குச்‌ மறைப்‌ (9 பியரி சர்ற்ழ தனா 
(௫௫௫ கரா 

‘qin பாகு (பி.டி qi 
மல க்‌ ய்யா 
A Me TT ச 
ம்பு எமர்‌ உம MIN 
‘wos (8] ௬1 we மாள்‌ 
பூயவ்சறா சழ wo பு 


'சாாமமாமமு = மழ 


TEI - 

“WMT wmpelee | Tapp (E 120) பாறு. 
மறு பமல்‌ ம பரா.மாகமறகு மேடு பாகுரமி - 
பப] மதமாடு பம்‌ | Tae Fol sD urge 


மம ஏழைகள்‌ q(T wDunEGh - 

முழ மும்‌ | Tse மய 

JE பாரமா) ராடி படு 

இிற்மடிரா Bod ADIT) 

தாத] ELIE) 
ip ராசி. பறற eg [zi 


119] 
சபரு 


ராதுகா 
(௫ 


ஏ.எம்‌ 


உயி qangiueyige 


dd = WE 


"மீரா piece TIP - ஓ 


0ம்‌ 70/௪ ULE மபரும்‌ 


318 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


மழு 179: மயன்‌ எீர்யூமு உழு 
ரீ எழ்பித சலமா 
மாமுது எ ப (u( 
ிய்முழுடுாா மம பம ஏடு எ 

2 பசறமீராத wig முமம(9 ald 
கமழ க மயம்‌ மு 


"இிய்முசலருயா று குள்‌ 
சம ரமாமமிடா(6 oT ௫௬௩0 
wwe ஏ பாம 


மீரா ரமர்பர்ம எ EO எழு சர சழ 


ச மம மமம்‌ றட 
மம பற சிடு ‘ume 


கமழ எடியே பமா சீம 
மமதா புரம்‌ (௫ ஒர 
Mo 16) புனா! SY சடா 
டதா பட்ச 8 தது 

ஏடு! லா 06 மும்‌ MYDD 


மாம்ச பராம 
ராகுல்‌ 


J பதத க 
297 முழுமுழுாமுக்று 
மறையர்‌ மயா 
[AE ACIDICF EDIE] 
[212-015 இ 1 
ய்ய le 
ume மயா 
எச) 
௪ முமமுாழயு 
ம தனர்‌ 


சியம்‌ 


“மமக 


ESOT FS WSDL 
ஈழக்‌ புக” முய எரீழா பயா எழா எம) (முதா 2 பமஎழு. மலி “எஒப்ருனம முயனாமாச (மச பயம 
QBTOT TUT வமமுறமம௫ப௪(ஐ plas GirorngsEAD qrmTlgol wooo worse GO(E முரடா ர ௩ற(௫ 


nium 
மரியா 

யடி 
றுமுா் மும்‌ 


பபப ப்ப்ட்து 


ராமா பாா.யா 
மழுயுயம 
per MNT 


qo eR DAL 
wou 
Ted 
மமழயம 
dmgoise 
பத்‌ த 
பட்டது 
prepay 
(ச8ரரிறாச்‌ 


ராமச ழுறாழுமரள்‌ 
ப AT 
Top ole 
OPPO 
பம முய 


பப பாய 
மம மாழடுாச!௪ - 
Mapp மாகு 
2௦0. பாருர௫௪ - 
ராவு மு.மு 
யாரு - 
ரூ.2௪௫ ம யாறாு 
Duele - 
மாமமஎஎம(8 LoD 


ப்ப 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


ஏமீ்முதரி பற 


|. MLT2LSIE | ஜபா எழக 
qi 
மிதம்‌ | ப | ரப்பி Gmuing | ஈம பாமர 
01 | qos poem Timoroh 1D] 
grorgmgeasor 
1/1 gas | eyo | epg 
ரல. பாடு | ஏப்௫ தற ௪௫18 
it 01 | ராவய] EDICTS பார. 
|g | மூருடழுமுரபை முநூயமறு 
(ப்யட்த்‌ மது 
குயி | [| ஏச i290 LoL | (fiero 
சர்ச! ந ஏ | Me Sum Joss Yo 
ol 2/1 goed ஞா பட wusdiyIgirs 
LL | ius | தசய Login ண 
வம ரர | எனி | ஏயாறாகுயாமம்‌ ௫ மதா 
MPD GST | gore | 00ம்‌ பகு பாம (நாபா, 
ol | எளச | செயா முழுசா) 
(01 ௮1 5 
ய்ரி fhndig 3 | ந மாடு மாயா 
த. 


ராம 7/௪ 1௪ம்‌ 


மூடு Fife 


மய 


புறகற 
சிரமமாக 


yng jpg 


320 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 17ஆம்‌ நூற்றாண்டு 


ol 
ol 
ol 


i 


பகிர 
doors Sele 
கப 
doe Sele 
(த 
dare Eel 
கப்‌ 
கபன்‌ 
doors Sele 


ஏசலற்குய்கியா 


மாரா 


ரர) 
பப்ப ய 
qi 


ராரா 
ரம 


ராகப்‌ ரமி 


ராராச ப 


‘| ராபி 


ஏனா? 
பயா 
மீயகுபம 
யய 
ராச 


ரஃப 
ஏசா 
qe (OT 


oar GIS 907 


QMS TILK P9, 
Aero Lr 


KEG peo {ro 
ப 
யாபா 
ிமதடாயரபடாரார 


அ ப்ப்பப்ப 
சிறுமை 
ஏரும்‌ பயக 


ம்றார ச்ஸ்‌ 
199 பா௫ஓஐம 
(யத இசறா றம 


பகு que கம 
அமு பாஜாழாகு 
சிரியா DDE 


ஓரு 


முழாயசஐ 


யற்‌ 
ப்பட்டு 


மழு 
பட்டு 
பட்டு 
றய 


ண்‌! 
ப) 
முயல்‌ 


முழம்‌ 
BD 
மும்மத 
i ஐயர்‌ 
அயர ௫௪ 
ட்ப! 
qumsroFs 


Lun Firs) 


யாய்‌ திச 


Grand 
ரசப்‌ 5/7 


DURES 
TE 

கசம்‌ Thierry 
பூ௫.ப.ம்‌ பயம 


தனு பச பாரும்‌ 
தவத ப்ப 


321 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


நாரா 
Wir ago 
நாரம்‌ 

ம மமதா 


யப] 
டப்பு] 


ப்சீஜாரா பஞ்‌ 
பம்மல்‌ 


da FG 
ப த்த] 


தய றன்‌ 
கும 


Lpigiepuig 
2171281110} it மூமுசிற FiFEDs 
கரோ 
படு 
துயர்‌ பாம 01 yumoE ier 
குடும - rego 


SF தபர்‌ யு சீசமழமய மநு 
SER-C6 Termbuapourt 
FUT) 

027-069 மம 
எளுழதகிய( 

0£9 - S19 ஹார 
ure gies 

029- 0#9 soiuonQsio 
நதீம்‌ யசகறழர்‌ 


ol 


29-008 BLOF முல பரர 


004-269 FAL» 


199-085 pai gous 


999-029 | ysis wD 


மம யம்‌ 
[பம Roe ரோமம்‌ மைழ 


DOLE எப ர ஏாழமும்‌ மிமி 


sopra ர 
wD 
சங 
யாத 
இமம்‌ 
பசஙமு௪ [மிரா 
பாகம 
ஏழா ர முழாய்மற்‌ - 
ured 
yume றச்‌ 
merino DG 


ரார்புரகத 


ரார்பகத 


ரம்ப 


ரசமும்‌ 
gin | dwg 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


ronsh rere 


மி்‌ 


WWD 
WoL 


ஏ 
ய்ய மாஜபாரழாராம்‌ 
மால 
ம்மா 


WED 


க?) 
தமம்‌ பரமு 


0 படி. பமு௪0]ஐ. 07 


89-049 


é 


{aE 


FARCE ZF AFI} 
கட்டக்‌ 


குிசிகுயம்‌ ரமா 


Welle dives 


ipa 


பல்கு 
Mod 

அயற்‌ 

WoT Le மம 


oqo E தப்பு 
dT Tao 


502 GG ure D 


9 Fale sg 
ஏத யம 
i 4mulgeny 
ஏம யம gad 
i TEGLrIDDh 
கூரா 
ராடு று | unsEdADmgoure Dg 
குலா 
Twa 


ம்ம 


Hop Tumors 


456-056 JPEG up? 


Lass 5009 GUE 


OD 


ஏசா 


ரமன 7 முழுமல 


ww 
பாபிய்‌ 
[மரா Le 


டப்ப பாபா தடு 


பருகி பட்ச 


ரஜ 


ஏம | முழாம்ு 
பாம ு 


ம்ம்‌ 
eg ¢ oom 
பாகம 
ஒழியச்‌ 
SURED] 
ஒழுகல்‌ 
ம்க்‌ 


929 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


முழி பயம) மயா 
[RITE SUT CTL] 
அழ எத 
-099 ire "id டி 


ராமு மழ 
grDroE> Lipp 
DoE பண்டாய 
ராமா igs’ 
Fur பாபா 
grad ‘reds mao 
மாமு முழாக 


ர. றை க்பமுத 


Toop 


குபா! 
குமா - | 
ol 


யு 
0] 


udipgsy 


நாரால்‌ 
urged 
மயம்‌ 
FEIN 


spiro 
பர்மா 


இ௱டும௫ 


JroEp nai 


மூக 
பூக - 10202௪ 


7/1 177:1/ 
கற பதஜமி 


qimon dh ராழராறு 
IB R915 qin i 
ட்டா 

ஏசல்‌ மரா 

MSE மபா 

முர - CLT] 
ப்ப பாகமா 1] 
EYE MED முழாபரா 
முரு மதுப்‌ 
Tau ராரா 
மது யாம FF 


DOE peared) 
மது முப இமத 
குபச்மம்கு 
42௫ 


ப்பட] 
ரசு EN) முழ பரர 
முர 72௫ 0 
மயமாய்‌ ௪௪00 
ரண்டு. பம 
சரும gor DG 

Woe Sgn நோ 
பதர? குபசிறாஞிபா 
கல்ப மியா முமுழாச 


324 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


edie 

Mee TBA 
HSUOHOGT CISL LE DELL 
தாம்‌ 
LUMgSEOD Mure 


(பர ஞூரமும ப்‌உ அமுக 
fui ட 

ராச 

பாரை மதன 

ழூ HT TIE Gee oe 
We? IE LDL 
பூரகம்‌ Oooo 
குல்பி 

ஏரி இ ௮0 

oT grin உம 
LW ரசு FMW 


பட்டு றக ப்து 


பரராமம்‌002 
ராற்ராஸர்‌)02 
ராறு 
ராமம்‌ 
yD) 


iD) 


grinarosdDdD 
qinorosiIOD 
ப்பட்ட) 
ரூற்ராஞர்‌)0) 


ர | முய 


ப்றப்மாடி பாகர 


yuo (figs 


மாமுது தரி 


பாழா. 2 


weghngn Wwe எழு பரசரு ரமி 


25 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


(அயா 
9664 
8261 


024 


8967 
58ம்‌ 


967 


77267. 


2967. 
2964 
trol 
996L 
8654 


(1111 அ 
ராஜா 


qredir ‘rors 

மா 127 ரூ.ப்ரராசழு eT 
ம்ம. மழா TE 2 
மியா ரர உட 
ம்பாதம்‌ Mure 


EDIE) 
ems Foils 


EDI LES 


சீச்சி ல 
(07 இ ir PLE 
ராமி 

gredis Lego யமா 
முப. 0௪02 இ 
Lmao) Ee 


ட்ட பாப்ப 


ராம 
6 
7-100௫ 
ராரா 


zm 
gifagrasdI dn) 
ரானார்‌ 


[அப்பும்‌] 


பக 7 


ழா ௨௫ 
சு 


7 


gifnarusdD dD) 
grinarosiD dD 
gihnarasdD dD 


(2222 


5! 


Si 


ச்‌ 


மும்‌ 
ஸ்ஸ்‌ 


ராப 


பம்ப்‌ 
Jnos fig) 6 கீமழ்யாமு| ௪ 
முபறமுமமு று 
LY) 
rope 
Arye த பாகம்‌ 


ட்ப] 
பூழு மார்ல | (8 | ராபபசழு/6” | வம g 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


மச ப்பா ரமன மழு பரிச 


முரசம்‌ 
ae 
LoL GT Poe 
Loos மழர TE Gino 
Aso TILE 


மயங்க 


JUMPS 0௫ 

ஏரீரஉ 
மமதா யாக ௨0௦௪ 
A909 19g? GE Gino ror 


Meo TELL 


யசோதா? 


ogi) 
orb gE 


அாழ்குயமால 


TE 


யாம 


பராழுகு பார்மா 


327 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


"எனாழாம L0H சிரழர்ர முரி மரக? உப௱மிஞரி pi -1 
021-040/ 0207 மும்பராட2/ FGA qo இத்‌ ரமா _ 
ரமப mofo Gh Spy ர ros ire புரி பசு LEE Frogs hg 
முறைப பூசைப்‌ EL 
0L-£901 $9-860/ pS - 907 
soiGFeg Lips wigdieon Twpigiirpuig peu 
fo பூய] 71 கியம்‌ முசமறமா 1] - முசசறசயம்ு 


படட பபப ப, பபபப ப ப்ப ப்ப டப்‌ 


[wg ர்‌1/- 2101 (250729 our (PCT) 1 உரச பர eed 


ட 


FIDL - S86 1 Moguls i(E yews g ர மலர மமுயபசழர ஒ௫௫ுர? பூமா ட 


| 
046- £56 piney | வட பன்ன 


I 4௦ ழை ௫பர(ூ)9 : 596-046 10201 பசற TEE புகர்‌] 7 


| 


£56 mele முகற irs 156-056 PEF Gul -1m99w புசசறசயம்‌௫% முதற ட 
டீ கனல அடை வவ வவ] 
RoE DLN Roe £S6- 406 I ரச ச௫ழ்பம்‌ yreeoiT'E 


ட 


206 - 118 1207 பற FPG E> பூசை பம்‌(௫7:7 


| 


188 - நட ஐரி1 பற ஈமு. பாகி y ELDON 1. 
ம்மமறுமமர்ய்மி | - ௪ -./மா]ர 7 Ladle flusy 


328 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 
ஸ்ரீ வைஷ்ணவ ஆசாரிய பரம்பரை 


ப்ரீய: பதியான பெரிய பெருமாள்‌ 
பெரியபிராட்டியார்‌ 
சேனை முதலிகள்‌ 


நம்மாழ்வார்‌ 


(மதுரகவியாழ்வார்‌, பராங்குதாசர்‌) 
நாதமுனிகள்‌ (9 ஞூ. 
உய்யக்‌ கொண்டார்‌ 00 நா 
மணக்கால்‌ நம்பி (0 நா) 
யமுனைத்‌ துறைவர்‌ என்னும்‌ ஆளவந்தார்‌ 00-1 நூ 
சீடர்‌ ஐவர்‌; திருக்கோட்டியூர்‌ நம்பி, திருமாலையாண்டான்‌, பெரிய தம்பி, 
பெரிய திருமலைநம்பி, திருவரங்கப்‌ பெருமானறையர்‌ - ஐவரிடமும்‌ 
சீடரானார்‌ எம்பெருமானார்‌ என்னும்‌ இராமானுசர்‌ 7017 - 7137 
சீடர்‌. பலர்‌: எம்பார்‌, கூரத்தாழ்வார்‌, திருக்குருகைப்பிரான்‌ பிள்ளான்‌, 
முதலியாண்டான்‌, அருளாளப்‌ பெருமாள்‌ எம்பெருமானார்‌, கடாம்பி 
யாச்சான்‌ முதலானோர்‌. ஆசாரிய பரம்பரை வருவது எம்பார்‌ வழி. 
தென்‌ கலையார்‌ பரம்பரை 
அரக 
எம்பார்‌ (11-12) 
பட்டர்‌ (12) 
நஞ்சீயர்‌ (12 -13) 
நம்பின்னை (12 -13) 
வடக்குத்‌ திருவீதிப்‌ பின்னை (72 -73) 
பிள்ளை லோகாசாரியர்‌ (73 - 74) 


திருவாய்மொழிப்‌ பின்னை 14 


மணவாள மாமுனி (14-15) 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 17ஆம்‌ நூற்றாண்டு 


இந்த அட்டவணையில்‌ எல்லாச்‌ சீடர்களையும்‌ எல்லாத்‌ 
தொடர்புகளையும்‌ காட்டவில்லை. ஆசாரியத்‌ தொடர்பு 
ஒன்றை மட்டுமே காட்டினோம்‌. நாதமுனிகளின்‌ பெயரர்‌ ஆள 
வந்தார்‌. வடக்குத்‌ திருவீதிப்‌ பிள்ளையின்‌ புதல்வர்‌ பிள்ளை 
லோகாசாரியர்‌. ஏனையோர்‌ உறவுகள்‌ குரு சிஷ்ய பரம்பரை. 
பிள்னை லோகாசாரியர்‌ தொடங்கி, வைஷ்ணவ பரம்பரை 
தென்கலை வடகலை ஏன இரு பிரிவாகப்‌ பிரிந்து விடுகிறது. 
மேலேகாட்டியது தென்கலை வரலாறு. 


வடகலையார்‌ பரம்பரை 
இராமானுசர்‌ 
திருக்குருகைப்பிரான்‌ பின்னான்‌ 
(இவர்‌ இராமானுசரின்‌ ஆசாரியரான 
பெரிய திருமலை நம்பியின்‌ புதல்வர்‌) 


எங்களாழ்வான்‌ 


நடாதூரம்மான்‌ 
(இவர்‌ இராமனுசர்‌ சீடரான நடாதூரம்மான்‌ பெயரா) 


சுருதப்‌ பிரகாசிகா பட்டர்‌ 


கிடாம்பி அப்புள்ளான்‌ 


| 


தூப்புல்‌ பின்னை என்னும்‌ வேதாந்த தேசிகர்‌ 
வேதாந்த தேசிகர்‌ தொடங்கி வடகலை தனியாகப்‌ பிரிந்து 
வளர்ந்தது. இவரும்‌ தென்கலை ஆசாரியரான பின்னை லோகா 
சாரியரும்‌ சமகாலத்தவரென்டர்‌. 
இவ்வாசாரியர்களையும்‌ இவர்கள்‌ செய்த நூல்களையும்‌ இவர்கள்‌ 
காலத்தையும்‌ இங்கு விளக்கிக்‌ காட்டுவதானால்‌ மிக விரியும்‌; 
உரியவற்றை நூலகத்துக்‌ காண்க. 


2௦௨௦ 


940 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 17ஆம்‌ நூற்றாண்டு 


oso yeu ROME 
OEOL - 0/07 ராலி பப mT ப்ரா சமலக 
5201 
sol Tsoi முர பின்பாக 
Soo! உப்பாறு மா Eee மரக 
080/ - S101 ubeueigie | Lusfnrooy us PHD 
S60! Ig Fe | சுய dir மறி பமல 
0901 யாழும்‌ gross 
YW 
மர்ம மப முதமுறும மஈ£ரஏுசஞுா 
Sie | 0#0t- 0001 TprubpuE nila REACT CDE] 
Fi 0/0/ மசய்ய | ராச பரி. 1ர்‌2.ப.ர்‌௫ 
642 | 7801-10 
49] 76-040/ ம்ம உழு FUE 


1-000! | .பர்சப 2 ரட்‌ பும்பமுஓமிழமு முழுசுமா 


Jf Ew TG 


Ga ரச்‌ 
UML ED 

AMUN Loofogrna DI 
buen 


FIFI SIE 11D] 
GOT (Gir FAD 


gm TCL 


reo GDe 
மாயழகு உயர 
drop பர பா(௫ 
LAIBLE} 
Lies (Fiqriio(8} 
பர்கர்‌ 


ம்மமாம- 7/௪ WUE - LN Lrg fe 


w 


AN 


991 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


66 Or ~SI0L 


518 6807 
0502 


90 020! 
ste 0202 
ue 020: 
06 548-090 


592-080 


0101 


OPO! - 0001 


020 


ம்ம்‌ பழு 
ர்ச்‌ 


JMG மன்னாரு 
(இசல்மைலாோபபா சங. ரா 


492 றரமா02) 
மாருமிந்ததஜெ yscins® 
மம பறட மம. 


82 
122. 


ர. கறக பமற 


மி பளை Ag2TO19 OUTS 


நுல்‌ யக நானி 
பபா re சுமாலி? | 12 
மூஞ்ச dips Tmo ipo சாராய்முறாபமதுவரர்‌ | ரச 


47 
"சர்‌ 
‘1 


uropDG தூரர்‌ ப 190/7 
qmgfiurpige sunsigFigr Eh 
{use Hoe WDA 
ட்ப அர 
ராரசம சயம்‌ இருடி பாபபர்பட்‌ 

FEET MLEOD oe EYL 
WML TTD TS பயா 


குளம்‌ 


மய்யம்‌ dps 


Toopuleu lg 91 


யாழ்‌ பாரமும்‌ 
ரர 4171} 


97 


ழக பாமா பரா 
/ அ! / 111] ம. பராம UTD கு மலத்‌ 


ராம 


ல ரை. ணை படார்‌. 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 11ஆம்‌ நூற்றாண்டு 


(படத) 


Eee மராம்‌ . 


‘yoo irre Grae) 


WH unos 


qr myo 
ஏச யமி 


மிசை பர. பம்‌(௫ 


ம்ம பரயா(டு 


முத தமது 


GIT Lr pL 
ய்ம்தே வபர்‌ 


குதற 
நரா பல ஒரம்‌ 
குதம்‌ 
ய்றயய்தீ௫ற 


inno (Fino ( 

Aum iggyrsgh 
BLDG 
WoT rou 2௩௫0 


யமம்‌ 


Lash rose poe Drm 
LoshograiDie Lue(grriceg 
GF Cer DTM 


சூழப்‌ ODT 


qeoerY DTU 


DolL- S401 


$01 - 6501 


0£0/ - 620/ 


Seo - 0001 


lose 


TF TF 


wr IE ரம்‌ WLS பாபம்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - [2ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 7 


பிரபந்தங்களின்‌ பாட்டுடைத்‌ தலைவர்‌ 


1. சங்ககாலம்‌ தலைவர்‌ அல்லது தெய்வத்தைச்‌ சிறப்‌ 
வள்ளல்‌ பித்தல்‌ இல்லை. 


பாசுரகாலம்‌ தெய்வம்‌ மட்டுமே மனிதரைச்‌ சிறப்‌ 


பித்தல்‌ இல்லை. 
3. சோழர்காலம்‌,| சோழ அரசர்‌ தெய்வத்தைச்‌ சிறப்‌ 
அடுத்த காலம்‌ பித்தலும்‌ உண்டு. 
பிற்காலம்‌ தெய்வமும்‌ தலைவரும்‌ | தாழ்ந்தவரைச்‌ சிறப்‌ 


பித்தலும்‌ உண்டு. 


34 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 72ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


கசா 
சீம 
1171 2712/ 


(சப்பிய 
(பு 
ப்யாற 

rio ச 
hour saosin 
Gd 
த] 
110109 oe 
fou மட்‌ 
od 
யாற 

ரர மர 
‘hou oot 
(log 
ய்யா 
TIO" E 


ஞா 
ட 


ீபமுழானமுமுயசமாு 
MSs SY MT unoLire 

மம்மர்‌ FFG Foo feim 
மதி கழு முயலிற பமிலி 


மீழ்‌ எழு எழி எழுயாற 
மபப்றசஙு௫ மகிழ பாஜ 
சிஜீடு நாப அபு. 15(6] முரிய௫தபப்மழத 


நீர்ம பிரம (சீறு பாற 
DUDS Ym உச 
சறட 0 ‘| உங பமுறடு 


'மயீமமு மீய்பரு சிர௮0 ப.பாரத 
1௫ மடி Te (ரக 

39- ]/சீரூமரம72- Sole மப மசத 
முசி சழுமராறு ப5ப்ஞீ.ரஅஐ.மர.0௬. 


முலற மீறு 2௫ 

Jun PGE மய. ரா பகு 
மு Beare fe WTYreD 

Mg DPW ‘Z lig TrpuL(E 


#18 SSH ச்ச மட்‌ மூலமா Geumegt 
- 9601 Jp | in Fem 
TOMS | முரி எங 

ziti 


TES ராம 


goin ENE 


ATO 7 1/௪ MEPUE yn 


35 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


குடு GD டியாக, 


ree 


மு 
Foymoe 
2] 


ரமப 


‘hol moore 


ம 
இசா 


/ச.மயராமஞுழு பூசீயாறு ம்‌ 


"முழுசாய்‌ எழுமம்‌ 8(E 


பப்பு Wms தரம அரம்‌ 


சரம பற 
ழர்மு 202 mE 1S 


yrooshiryeத 


wang giro 
லியு) எழுக பா 


AES) 
சபாரி 


wer gig 
பாமர மம்கயால்‌ 


Jui 
'ிர்ரு dg 

TIP Eero Fug 10 (000 
ef சக மய. 

Wdreo agri பிசியா 

மம (௫ 1 Giro ராமி 199 (po yoo IE 
இபத உய PF பம ப 


யாய 


தரமா சமை | (1 


மஸ பீரு மு 


முப யசம்றாா£த 
சிசிமுமுமூஉ 


oir 
mulFjeorDg | 0: 


goin NFL | ‘5 


Wein ாச்ஷாம௫.பராற ர்‌: 


முணற 
சமி 


(ein 
MS erm L(Y 


336 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


மிபாகப்மு ர ாரமபகறா மிகு | gay eg பட்டது 


mdi முழ ஒழ்‌ பாச ஷ்‌ க.ப ரபி 092. மக 57] moi 
யா ௫0) மருக யாமி ம்‌ ப்ரஜா டி PFE UOT 
MEWS பூரம்‌ LG மம 
"சரா Leo digg - சு 
LTTE) 
ழு ஏழும்‌ ாமா - ரமே பம்றாவா 
96: §:qegN எப்பா 06 FE - சச மார்‌ 
#1: # Sg ரப DE மடு - ஏகு urine 
குழப்ப கறம மாயம்‌ 817 
முப cooper E (©) - - FiiyoermasEh 
லயா கமழ எஞ பர்மா 
WEED நீருமிம | இற ஏமம்‌) பரா 
மீற ரமி மடிசசமுயா ய்மமமகாயம0 இரா 


20௩7 )/௪ BON 


peg டிப) 


ரஷி பிர 
மாமா சறு எனு 
(FG ole ராம்‌ 


07மல.ப./ 17௫3 


quand யப 


gringo ih 


quasou (ih era(go(e} 


TOLLE 


qacouiih ௪77 


337 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


qwourediparnyceor 
uote LUM சம. 
fF uaetirs பாசக பாமலதமுமா LT 
கம 

MTG LAID TDD 
fi Les.diro பபறயாமு படம 
D8 disso 4g Das 

iG uaedro 109g Fos Foor 


ood TAT 
qo dh yap E OLDE 


Guede எட புகிறு எற்கு வ்டிமக 


dad) Dg நாராய பபா பாஜ பாழாரார்‌ 
HURST 

fi Lasire பாழும்‌ 

Auredife முழார்மாமு படிம மழாராம்‌ 
குறு யு முக பகா 


"ம ப0/7 cof gop LioofE a7 


252 


(ராய யமி பம ஐயமழழம முழம்‌ 0219 02௨. பரிவு qo 
மிபாரர்ட ஈகுச௫(௫ GigE Fas மப்பு iro mojo sori ௪000 LD முழுசா பரியம்‌ ஈர) 


MSPs 


TSF | 


Tegiae 


ரை இ 


ராசு | பாசமா பத்ம 


qumsouih {ff 
woe bifEErD 


பழையப்‌ 
MNES 


qo ih Ede 


roped? கராய 
beurog mote 


qumwouih EdD 


ராகு கயாTe ராமி பம்பு 
arog (gruors | ர71ஜயர்‌/] பிகு ௪௪ 
qm 

ராமு கமரா nei DE 
LR LOND | bra ipmudafe ராமா 
ஈரி கழா daring DS 
சார்பா wp) 
nadraDG | மார anor Dg 


8167 


RIAL] 


x8 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 7 


மபர்‌ ஏ திஜ்மமு மம moe PP gL 110/7 
mousse FAO ஜ்பர்‌ 

aims grip pT ahmwg Fi 00277 
அதையா மி) ரியால்‌ பள 

PHT என்ட 19.45 BF Gores ா௩(.ய௩(௫ 
souroplin சிய? ooo Fgiores முழ 

மழ ய Mo FDI Ge merge 
மழு. Dior க. பகரா oT 

சழ கபம்‌ 

O10 oo fe IGE 1 கய mle 

PEE somle IF Fase LT ome? coun 
மனக்‌ 


யப்பா 


nigireyle 
சபசெடு 
4901௮0 தடு 
அரபி 


குய்‌ 


கய 
ரமி 


மேயது 


அ்ரீயஐ அருமைய 


wpe -amygnain 212௫ ரரி 


339 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 7 


109(ம௫0] சம ௮0௮711. பாம PLT 


னரா ப்பட்ட தட்டப்பட! 


BNET பகத HWE Spinone 
ரட்ட ப்ட்‌ (Oyuoor s FY 19095 L1G Line 


Mores Eyl OM 1௨7௨ moe ௫0௫ 
ores Frous sos GFE coh ஐ (5/7 
யது buss eID 

MUFF iw@sdin «$8 இல ராடி 

சற மம Drigire (பாரமும்‌ 
9 பமற.ர்‌உ பேறமறு orig DE Lug) பாமர 
ப அப்பப்ப தம்பாப்பயா eer HT பய 
pole) 1 ரர ERO) agar 
பற TE YEE og) பாவடி பாக 
MoFdrog சர்ப] பபச 

ஆயராஐ0(இ dy என்பசருநாட 

5/(,0510007 FY Lf E ப பராரமல பரா 

அபா ஐய சம்பா TOY 
சகபாரம்றுவாடு oF qi 1௪ 


மப்சயாாக 
(unos பலம ௮) 
டப்ப 
TO 
0௪2212 
AE 
(ஓயாம) மட 
மும்ம 
oi 
MPS 

இர்‌ 

ம்ப்தூ 
ப] 
(ப) 
அச்மெ 
சலம்‌ 


Wipe 


= 72ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


Agogo 

மீடிமச்‌ 10129) FO IPS ரயி 
ar 10> மம ஈழுழம பன 

19 ப ௫ Oe 1s Hohe Pd ரூப 
பற iE -படஜஎ [மச்‌ 

oul ph dang உ.பஷைர்மரி 


ued oun beg 
மிப Qos) (சமய DTT 


யு மூயாடு ஏய்ய்‌ செடியா 


OOPS ஈமு சம(/0915௪ 
சம பாஜபகறு poorer ம 
டயரி ௪ எனா 
TIDE qrhesrrrindD Eun 


OLDE TY (OPLPD 
ற geosureyre 

சமரா 

மர 

எழ 


நம பழ 


(நம ஒப) 
மம்ம மழு 


பாகம்‌ 1 


- 12ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


‘brug fd Gun rosé புர hug grid Li's 15௪ ps5 yoo NTI மம 


கார சபழயக 

ரா.ர்நாயமவ0ச பாரு ராரிமி So) முல மமதை. பாகம 
மாசமும்‌ ரா மற PLD 

கீழா சிய்மய// pings 

nuff Ups ராமம்‌ சி பப்ழமா்‌ 

பபற யம முகாம/எ oT oro FE” 

பரம பயமும்‌ 

(oreo) பபா]ற TAF Foner பபமு ராம 
பசது சு மமயாராப 1 சம: பரா OND 
மதியாத மப ரம்ழரிள்‌ மபா FETT 
“poorer சும ~T7Ne ராயபுரம்‌ 

ட்ட பட்டா தர்ப்ப கப்‌ 
புய சமான மிட்டு 

ermriis® வற்றை 

முப பிள்‌ ஏமி யக வயா 
wore FFD 15 Guo Grose” gow sil 
pores 

mash rae 1190 FT ராமி La IG LES மம பகு 


Tsuru} 

Tr oer ELD 
yeoriigege 
டப்ப ம்‌ 
piggirouigle 


மற்றி ஐ பம்பா 
signi 


IT piggispui(g 


௪ பா. பதப்‌ 
42 ப 8றபம்‌(௫ 
[யச 
(9507௪ 
சள்ராலு) 
IFT 
(0௮. ப.ப்௫.ப.02) 
யப 2000 


நசீ PU Tce 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


நிர 
ச்‌ 


56 
gE 


நரம்‌ 


மாற ர முசு மட ஏரு பசர்கில்டு 
9 ஆத முகமா றாற 800. முய | 7 


www} 


(இன்பா படியாத él சாம்பா ress | 9 
றர wg #l மீரர்யா ராமா | உ 
மச சதிமுஷா Tio P TY (க 


Soe LETT {DDG ஙி] 
‘FE பலர yoni ரி (ரா சப tin 
மறக” பராய - Err பமுமறாபற 


ous Ee ‘LSID ‘EDP ures 
சச | சோழி பரவ - Brin முய | ர 


rrbun Que 2 இக முய | 2 
hig 1. #5 hndg we | ச 
"ககர. பாடி ஒர 


Cie STE Es “சழக How 
2௪0077 ‘Gri omy இ poe 19.1 
முயம்து ௫70075 - ரி.பாமு 10/72 


சிலியா yEgirae ௭லிய emdige 
*புசபாபரா௫. (இர்ரிபாட மாா்டர௪ 


ரய ராப 


தலா - புஷர் ராகா மடி மரமா குர - முலய பலலட்சம்‌ | 015 


pimpin ரவா ingen புகல 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


fui Fe 
Efe (Boe ute - Edius 


qoEyh sD pou Dro ro மடி 
கீற wre aes FOrpeED 
MTD - (Te Hos 
‘qos 100 = (Edie noose tien 

16 ரமா (டபக்‌ ஒடு எரி 
Aso - MASE DE TRE EOI 


(20 uw மம யூ ப்ரா) 

மின்‌ மழு 

கடங்ப்படடு usp FPP 
ராம்ப்‌ பாதில gs ‘qos MTD 
த ரா! செக பர Teum 
மர - Pre பூம செழும்‌ 


டட்ப்ப்பமு] 


யாரம்மா 


ww 


ti 


[17] 


8 wrapof தம பயபி 


ர்க்‌ 


(இழி wn F 1S) 


qos ale fre pg Edius 
mI புற பாற - மகர 
"ம்ம பம gris பாறு 
Woe OSD - சிறார்‌ ரய miss 
நூயி பழ பயறு தறம 
Roto 100 P(E - மபா ௪ 
DPDLTD TG /௪ ப 00% 
மரிய (ட-௪ற osu Goo 
ம்சஙுழமம - நிறம்‌ பம சைய்ய 
ஒம்ம செழு 2௪ ஒர இ ன்பம்‌ 
Pdi sree FinsD® - qin role 
மம்மர்‌) வாற 
‘oS mig அமி படூற்மு பமல ர 


ரவு ப1ஐ௫ - TTI அப்‌] 


_\ 


El 


dl 


44 


பாகம்‌ 1 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 72ஆம்‌ நூற்றாண்டு 


62 


04 
94 


os 


பதத ப்ப த) 


ga பறற miinp® 


fndgs புழு பமமாுயா( 


ராமரா EEG சலநரடு 


ராமு chad sep 


qo if | | 


பும்ச்‌ அனபப 


$dir ப்ர | - 


ரதா அ௱ழாமு 


௫௫௫ 


ரம்‌ 


ரா 889) பம 


ராமா aphueuoke 


04 ராமோ வும்‌ | 9 
எரா Epi சம | 6 

ராம 1/7 AGF AED [. 

os | ஏமா ரப்பி yegtihe | உ 
ot ரா GANG Fash 2 


மா Tern Dg 


பச பாமஞர்ச 


Edun yokes 


fhnue 


190% 19 


wi 


ட்‌ முயல இாமகம்ச 


இசா TN -TDLE ரசீத-ச 


<8 


ஏமா மீமிழுறமாுபிமாமு 


hridga ரக. | 9 


qa in FEE Pum | 6 


டா iL (ச 
ரு hada ueeilee | 2 


gan பாகும்‌ | 7 


எம ரா ராமப Y DG 


ம ராமா 
[சிரிய olor | - 


ygmmpensrsg - hie 


ரானா 
பாகி agin 


ம £9 


ராரா 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


ஷா FE மழு 
1H Thad yaoi 
டத) 
op ௪ பேமுபாு gous 


ஈடா 
(பைழய தூது பயம 
ஏம [ro 
டக /சரச/ச (ப பரட்து 
ராமாரா (௮0 Grp 
எடு ரா ராய 
மம 

qn முரற Misr 
ராமாரா TEL 
ஏர ஒழு விற 


ராம 199M jens 1099 Linh 


முயற்‌ ௪0 
படக] 
ஓரி ர.௮௦/௪ மும்ம 


கா பப்பு 
மடு ம யு 
புகழ 42 moors L(G 
Cy OL 
எழுமை மம்மா 
டது. பபபல] 
எரா dre 

ஏமா சோத 4௪.பு௩கத 
மாரா மீழஞட எல்‌ 
ராஜா dine 

அமா ரத. சர 
qr உய. 
மாரா எழா. யு 
ராச ரா Tim 
ராகா (OD po bin 
gras IT LOD 
முய மழு செரு 
மா 


ஒdi asl மீச 


08 


[2 


Bi 


2 


02 


௪8 


258 


டரா எனன 
ஏமா மதமும்‌ 
Guostire மு 


go 
nmr FELL 


மர பாச மெட்‌ 


ol 


346 


ம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 72ஆ 


ப] 


கும மா 


TIT Tw 
ஏ சய 
மு ராரா 


ராமு ரா டர பம்பா 


ராமரா MF Joe 


gin 


Tig gim oP 


OT EL IH ரபா Spel 


qn Mars பப சப்பப்‌ 


பட Foro பட்பபு மாடு] 
ஏமா ௫9 உய 


ஏமா 


Poor மருமமு ‘wwe 


ராரா Ph qm எமத qn Oh ராம og 


மு 
பொரா 


ராஜி பாழா & இட்‌ முகன்‌ திமும உ 


ஷர 
மர 


$51 


[i 
413 


ol 


66 


qn 


ராமாரா ned Ferigge | ப 


qT Furs LeDgணge | 9 


மபா ராயா Gap | ஏ 


ராமா ராசீமதும ௩/௮ 


எலா 


ரமா இ.மமர.பம(டு 


ராமாரா Dh gras எமத 


ரானா 
ராச ரூரமிர்ராயரடு 


947 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


wed 
சற்று 

ரப 22] 
ஞான 
oD 
ஏன்றுரீரிழாம்‌ 


மீறரன்யா 
(rope 
மசிய 
nig rye 
ஞீக।எ 
"ரமா 
மமக 
worms 


ப 
Fp 
மடு 


‘oe yaooro 
005.2 மிழ்‌ 


em 


படபட] 


பாமமி Edney 

மு BWLD 
PELTON) 

முழி “ம 
மாம முய ஞு 
yrrtmgour diueg ley 


ப] 


வ PWLEOYITS + Wud ele 


Oud |z-wnele 
கியலீந்மலல்‌ வித | மயி | 9 
மும்‌ | [wie 
த de- 1-9] ட்ட்டா தி இப 
TCT Tag 
‘creek yemutge (OTL ம்ம்மா 
மய rool Go qi nae | ர 
LOUIE AAA EL Pwr 
பபப பாத்தி ப்பட்டு] (OFC மய 
Tome Hg dE ae யரியற | ர 
மி | மார 
இழு. மகம்‌ மயம்‌ 
பராசர | ஜா | ச 
ர) நெடும்‌ 
tee மியி ப௭்மி/) 7 mow ப்ரான்‌ ச'டாழு | wh 


ராமப Pe | மும்‌ | 1 


பரண்‌ ப்தி ளி | ஏக] A அக்‌ 


Lr wrk 


- பாகம்‌ 2 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு 


grinarasdDdD) 
qmpuruieqiE( | போச்‌ | mo GF iqro(G) 
சப 
சழுமறுமோா.யா | ரை பப்பு 
முற்று 
ராமே பபா | ரூம | மற்றும 
TUTE LTD ாழழுமம்ாத 
PATIL FALE | gore | அம்மனின்‌ 
TD 
மர்ம ௦ 
DITO ALL 


yusorndins(g} | girosas | yuo ngownog 
gre pao 
சீச்சி | - 
osqogeding 
TEAL dose 
WDE 


uml} 


Jom 


மந்தம்‌ 


மப 


qe 


ம பராரெறுாழாு 


ய்ம்பம்‌ 
ம்மா 


ம்ம TDF 


ரூம 10] ராழதயாம்மாக 


me jus மலம. இ 


மரமாக மறஏரு௫ MPG 


8 


‘cousaopedirs qiintios® சய jad DPD nou ராபா ரப 


349 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


DLN 
ஈரத்‌ 
மேய - 
Tap 


(0௦(5(௫ griniiose 
ராவி ரால்ப்‌ 
350. பா - 
ஏதா யம முகற 


மமம்‌ சாம 


நாரம்‌ TINCT ITU 
AMOUR) 


மும்முர 
எர்ஞழா கப 


புழுகு பப்ரறு 
யாழகுயாப்ம க 


dior TDG 


dum bios 
dT bod 


மலாாரபீப்தாா 
Gus பள 
UGE DS 
ரா 

MEG DNDE 


Py 


மப 
புத்‌ 


ம்மாமம கஞ்‌ 
Tier 


மாபா 992 
Wr பாய 


Jun DE 
Lupe 
யாயழூழயா 
Lose mice 
மூதா 
Joa mdioorn 
மரழ்ழுபா 
Jaoe rmdiasri 
ய்ாழுதபா 
Jos ரியா 


edi 


ன்ப 
சாாழ்குபாா 
மம உரி 
ழ்ய்முும்‌ 
செபா 
பழகு 
ம்மர்காரியர 


350 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


1) 


0502 0717 ஹாரா, 
DUT 
முய - 
qT EEO 


முயலு - 
TMP 


௪0 - 
qT eS 


பயப்‌] 
ராணு யக 


சப ப௪ ழு 
iGo 


மாழுதுயாப்மக 


roy hipodDite 


பழகு பார்மாம 


Jed 


மப௱றருமமு 
ராறு 
வாழுமா 
dese ரியா 


ரய 


பரமு 
சய்பமரு சர 


ப்க்பண்டியமார 


மப மயாதீழா 


யபாழுதயா 
பீமா சிமா 


(மடி. ரரரம.பாமமட 


roy?) tacts 

epg ப்பாக. mae 

ITU AI] ன்‌ 

சமபுசிறு ௪ க 

யாருமா Amo பதத 
world Dp ioe 

சரித மமக ழ்ர்பகர்டா rT 

பப்படம்‌ பட்டிய மாழுழீய்யாற 


ம்யாார்ரு பர்‌ iu lose epuogs 


3] 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


இய்டிா ௫ கம ரிமர 
MUM | பம மம. பாமழுரா wildfire fe ரப 
DUG ws.Ar யாழ | நிழல யல்‌ பபா 


பத ட 

ராமி ப mnshog 

ப்பட பப்கட்டுதா வட்டு! 
ந நடவ yuwroiie | unre | ராச ரபி 


ஏயும்‌ மாறன்‌ யா 
ஓ ழக 
பார) 5.௮.0 யா புமி(௫ | wig Gnepom பாரார்‌ | ராச Cu EZ LG] 


PRL மமபுரா 
முரல மது 
மமக Pius 1 urmsreo | Fimo | Jeg திம (6] 


WELD ரகர ராம ச தமருருடு Pepe 


352 


ஆழ்வார்களின்‌ காலக்கிரமமும்‌ காலமும்‌ 


பின்வரும்‌ வரிசைப்படி அமைக்க இயலும்‌ 


முதலாழ்வார்‌ மூவர்‌ 
திருப்பாணாழ்வார்‌ 
திருமழிசையாழ்வார்‌ 
தொண்டரடி ப்பொடியாழ்வார்‌ 
குலசேகராழ்வார்‌ 
பெரியாழ்வார்‌ 
சூடிக்கொடுத்தவள்‌ 
திருமங்கையாழ்வார்‌ 
நம்மாழ்வார்‌ 
மதுரகவியாழ்வார்‌ 
நாதமுனிகள்‌ 


யமுனைத்துறைவர்‌ 


௦௦௦ 


6ஆம்‌ நூற்றாண்டு. 


7ஆம்‌ நூற்றாண்டு. 


5ஆம்‌ நூற்றாண்டு. 


9ஆம்‌ நூற்றாண்டு. 
9ஆம்‌ நூற்றாண்டு. 


10ஆம்‌ நூற்றாண்டு. 


353 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


ராசி.ப்ழமி உபா சகு குரல ஏசும்‌ 
nS iS PLETED eI 
Sige சி௮. பாற யச்‌ 
ஏாசழாபராபம்‌ ron 
PEL பசு qd 
aE (gs ம aT பாருடி ௫ அம தரா 
கபாறு யாறு மாறு 19 amdgorsle 2 
பதா ப தப்பட்ட பட்‌ டது fous 
qs sug ராசி 
த ரலி.ப்ழம மட, 7 ம்ராய்மு 
qf doors யாறா. hrasore 
ராமச ச(ரரராம/௪ ராருமு௮(௮ 
TALUS (re 
ராடி யாாபபாறு ரல 
NLM (௫௯௯0 ராபா [சச] 
9 ரொவ்ர்ற வின்‌ 4 ரானா 2 
மதமும்‌ ரர்‌ eae Lige qT SLT 
ராமப FED 9 ராமி 
TE quoi :7 gree 2 
|. ஏாசீழம 11 ரா 1 
ரரற்மற்ச்‌ ரம்டிமு(௫ ஜெர்ரி எ உ due) 
ரொம்‌ பாடுனா (எரி புர 09 567 
[ன்‌ அபான்‌! 
ake 


TDN IONS BDAY POD 


பச ச) து 
பப அப்பாட்ட 
சர்ம புுதமிள்‌ 
சப 
சரம பசய்‌ 


சதரிய 


0709199 
GTO PTTL ஏ 
TOS OSLO 

ராரா 

ரபி ச 


34 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


சோழ மண்ணார்‌ பரம்பரை- குரற்றாண்டு 12- 13 
குலோத்துங்க சோழன்‌ -1 
இராசகேசரி, 1070 - 7120 


விக்கிரமசோழன்‌ 
பரகேசரி, 1718 - 1133 


குலோத்துங்க சோழன்‌ - 11 
இராசகேசரி, 1133 - 1150 


இராசராச சோழன்‌ - 11 
பரகேசரி, 1146 - 1163 


குலோத்துங்க சோழன்‌ - 111 
பரகேசரி, 1178 - 1218 


இராசராசன்‌ - 111 
இராசகேசரி, 1216 - 1256 


இராசேந்திரன்‌ - 111 
பரகேசரி, 1246 -1279 
மக்கன்‌ இல்லை) 


யெண்‌ - ஆளுடை 
நாச்சியார்‌ 


மகன்‌ - நெறியுடைப்‌ 
பெருமாள்‌ 


எதிரிலாப்‌ பெருமான்‌ 
இராசாதிராசன்‌ - 14 
இராசகேசரி, 1763 - 1178 


சோழர்‌ வமிசம்‌ முடிந்தது. 


355 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


பத்ம போ 
ep மாகி பறடட 


யாகு 'ர- பாரா 
பரழூஞயா 
eo FTE Tro ள்‌ 


FOOSE 9 Tigo 
Tiers Tagore 
கிமார்‌ 
த uF orn yoo 

Ge 
9. ரமா ம507) 
மடு மகள்‌ 


ஏரமிமாமமமம பழு 
சதக 


மூர்குமுமரி)த.பாம 
முிள்டறாாா ம்‌ 
உ ஷம 


ப) 


மச ரரி 
OCT ADELE] 
uly 

tusgirornae 
EMD 

3மரிுசதறு 


்பபராெறார2 
பராம DI 
ம்பா சற. புழுகு 


(8570 பரா 
(மறை MOTT 


ம்மா 
பப்லு. 


AGT fotos 


ம்ம்ம்ம்‌ 


ழ்ழைழு பாரம்‌ மம்‌ 
பத்ம ராடு 
ப்மாராமமர/௪ 
BIULL 11D) 
பாரழகு மாமனும்‌ GLE Ldlah 
ம்மா பர பருவம்‌ 


iors 
awe mF 


OWI IC MONS ௫௮௪ mpg 


o0cL- S411 


091-220 


8214- 00/4 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


sell - - Jefe furs | 
சிழாச$யமுயுழா 

DILL-OOLL urofh பாரடி] Fiu-pS) மம படர ப்ர ரம 

021 usa பபச oui DOTS 

gril பஷ ர மும்‌ ராது யயாதிம்‌கல்த | பமக கு மரதத Fiemme 


BLL மீற NwR ஓஓ குமாரா யுகம்‌ | ப$ சசல்கு பர சல்மா 


00 - - மாமுது முழம்‌ 
மரமும்‌ 
(ட2இர்மஐ dios moro) 
ost தீச்‌ 088 குகன்‌ Lumar 
ப்பு மய DTS 
SELL மு 1த படுப (8 quip 22. பராமாகு TTD 
9211 - hrs (ope wD பாழ்‌ க்கும்‌ 
oEL பபமழாபாச௫ர) ed | கயலிர்ம்ம்‌ அபய ஓரு ய்யமீகரி மக ர்‌ 


ost! 
5211 - 061 


ராகா 
கயா முத 


50/௪9 கய காய்ச்‌ 


yuo Lume 


மாமு பாழ்‌ 


மிது பச மம மா பாகு 102 -எர்புககுர்பாமுகு 


071 தட்டு 


தரர்ச/௪ ue றா ழம்‌ 


8 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


நீர்ச்‌ 
488 


294 
tl 


1022 
7072 


60722 


AA 


8622 


69012 


நி$2:2 


சப. 


OSH-OLLL 
il 


oil! 
[747 


Soll 


SZ 


sid 


0204 


09ம்‌ 


கநாத 


IEEE AT) 
LLL EID) 


மச பரப 


122 


IEEE] 


I 42௪ பரச ர௫ 


யச ரய[] - பது 

ராப் றும்‌ மம்‌ 
ரெஹயும்‌/7 

ம தஜபடகுரமிதி 

(ooo firnre Ferme 
ம்நாய்‌ 

gion 

Foo? MERE 

ரஃப 

WWE pe 

Gui Gre 

ட ட்டு. 
0 அப்பம்‌ 

யாழ மரா பர 
HOPI TUT - 

மமக பதும மம 
ye - 

ரெம்‌ பசஙுமு/2” omnes 


ரானா | ரா 


மாடுக ரச MTG 


my MET மச்‌ 


ழு பாம்‌ மச்‌ 


4ப/ரி௪௫௪ 


FUTILE DUES 


Dp our oT WDD 


mep பதர பமமடு 
பசப்பு புட 
IL ஈராச 


sume 

Jo 
roasuPe) Ao 1099s 

, தும்பா 
quiero மு மாமல 


யாடு காழி 


| 


358 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


LOE¢ 
Lt 
(ATA 
A 
(AAA 
89:62 


(028 
022 
022 
ர்ர்‌2£2 
SECT 
6622 


064 
ool! 
804 
0804 
soll 
ocli 


All 
022/-2614 
054 

088 

Stit 

நிசம்‌ 


050 


1 pr uon® 
soley 


105108 FLD 
Ure FL? 
sro RTI 
ர மமக பறட 
ELLE ATTY) 


urs 
ATT) 

சாப்மா பாம புத 
பரத 

dose mgivegdge 
dood GiB Ld 


qmoLih PEL ரள 
ned figs 
qiagau {ih மாடுக ௫0௪ 


Jase moouih எழுமம 
பச ௪ பம்‌ 


சரமா 


சகாத்‌ 


Woohoo 


ிஸா்ராமி பதமும்‌ 


FL டுவா மமமபாம 
பரமப02) PGS 
மாதத்‌ பறப்பு ததாக 
(29020 9. GSE mM od? 
ம்ம்ம்‌ 

ாழகு Losi GLE பற்‌ 


AD முரற ரொ. 
மாறா 
daunted 
முடபகருராள்‌ 

பாழ்‌ மீர்‌ 
யாழ்‌ பும்‌ 


பாழழதயாப்ம 
mien மம. பதமும்‌ 


359 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 79ஆம்‌ நூற்றாண்டு 


எட்டுத்தொகை உரைகள்‌ 


எட்டுத்‌ தொகையாகிய சங்கநூல்கள்‌ யாவை என்பதை 
ஒரு பழம்பாடல்‌ கூறும்‌: 


நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு 

ஒத்த பதிற்றுப்பத்து ஒங்கு பரிபாடல்‌ 

கற்றறிந்தார்‌ ஏத்தும்‌ கலியோடு அகம்புறமென்று 

இத்திறத்த எட்டுத்‌ தொகை. 
இனி, இவ்‌ எட்டு நூல்களையும்‌ இவற்றுக்கெழுந்த பண்டைய 
உரைகளையும்‌ உரைகளின்‌ காலத்தையும்‌ பின்வருமாறு ஓர்‌ 
அட்டவணையாகக்‌ காட்டுவோம்‌. 

இவற்றுள்‌, குறுந்தொகை உரை, வரலாறுகளில்‌ சொல்லப்‌ 

பட்டதேயன்றி, கிடைக்கவில்லை; இறந்தது போலும்‌. 


நூற்றாண்டு 
1. நற்றிணை இல்லை* 
குறுந்தொகை 


பேராசிரியரும்‌ 
நச்சினார்க்கினியரும்‌ 
(உரை கிடைக்கவில்லை) 


ஐங்குறுநூறு 
பதிற்றுப்பத்து . 


3 பழையவுரை 
4 

5. பரிபாடல்‌ 

6, 

ச 


பழையவுரை 
பரிமேவழகர்‌ 
தச்சினார்க்கினியா்‌ 
பழையவுரை, 

ஒரு பகுதிக்கு மட்டும்‌ 
பழையவுறை, 

ஒரு பகுதிக்கு மட்டும்‌ 


கலித்தொகை 
அகநானூறு 


புறதானூது 


எட்டுத்‌ தொகையுள்‌ ஏழு நூல்களுக்கு உரை இருக்கும்போது, முதல்‌ 
நூலாகிய நற்றிணைக்கு மட்டும்‌ உரையாரும்‌ எழுதவில்லை என்று 
கருத முடியவில்லை; உரை இருந்து கிடைக்கவில்லை என்றே சொல்ல 
வேண்டும்‌. 


%0 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 12ஆம்‌ நாற்றாண்டு 


கிடைக்கின்ற பாட்டியல்‌ நூல்களையும்‌ 
அவற்றின்‌ யாப்பையும்‌ காலத்தையும்‌ 
பற்றிய ஒரு. குறிப்பைக்‌ கீழே காணலாம்‌: 


பன்னிரு பாட்டியல்‌ 
நூற்றாண்டு 


வச்சணந்திமாலை 
என்னும்‌ வெண்பாப்‌ 
பாட்டியல்‌ 

நவநீதப்‌ பாட்டியல்‌ 


. வெண்பா 72 


கட்டளைக்‌ 


கவித்துறை 
வரையறுத்த பாட்டியல்‌ கட்டளைக்‌ 
ஒரு பகுதி மட்டும்‌ கலித்துறை 
சிதம்பரப்‌ பாட்டியல்‌ விருத்தம்‌ 
இலக்கண விளக்கப்‌ நூற்பா 
பாட்டியல்‌ (பிற்காலம்‌) 


இவற்றுள்‌, 
பன்னிறா பாட்டியல்‌ காலத்தால்‌ 
மிகவும்‌ பழையதாயினும்‌, 
அதற்குப்‌ பழையஉரை இல்லை; 
மற்றவற்றுக்கு உண்டு. 


3 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 13ஆம்‌ நூற்றாண்டு 


பக தன்‌ மு 
T0500 MF 
“ரச Ho 105 119 190d} 


hada 
இது தமது 
ராமர 


பழம்‌ 
ப்ரா 


மார்‌ 
மூழா.ர்ஞாடி ம்‌ மட மஜ/ ஏ.பீ ராச டி Tg 
முரி பராம. பு மாதர | பூச ௫ பாகம பற மநாப அமரம்‌ Bnd - 


wor மாற்‌ பாபா யாப்பு] ரம்யா 
மழ | சரி  மரறையமு அழுகல்‌ ரா பாமா 
EID) மறுக - டுமா பாழும்‌ ப்ரா றாடு 


ரர wT 
mune ரள ஷா. 
ogo குத்ரி) 
மசகு LED] 
ரய உ தபு MLE inna 
J sng 
gL) Lo oT 


சொ பாபர்ழா 


COTES Aj 
மாம்ாப்குர்தற | 


ug ian வடக்காக 


முழு பபா மட்கு Wo 
மக (use LYE 
- சிமுர்‌ இதத | மமம்‌ , ரிசி எழா க்ராம்‌ - சீ 
We Annie 
sews | (00.௪.12௫2) யாழி மயா ராபா 
nave qui} சீ. பாடு ஈரோ கு எய்மாளாமால 1 


க 
மசத மதா த பபப பதி யாடு (மடி 


OTIC ஜபமஏரார 9 ர்னாரர.பபமமி மரம 


902 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 13ஆம்‌ நூற்றாண்டு 


ma PYsDe woes 


qo மச்‌ Tg 
WT 7௪ Moo 5100] 

யாத 
தாயகம்‌ LOT BOE FLO ND 
யது சும்ம ரயசதுர்‌ 


டு யாற Pye 
௫௫ பயப்‌ 


JMG Leu 


முய 
அம்மு 1இறமி டக பம ராரா பம்பு பம 


முழ முய பாமா | கர்மம்‌ கீதால 


JMS மயா 
ஈழம்‌ யச போட ்ரபம்று ப்ரா 


பாதர்‌ ர்க 


pure oT 
ui ராமெலஞ்‌ ப்ர 


வயா இராம சியாமா 


33 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 18ஆம்‌ நூற்றாண்டு 


சோழர்‌ வரலாறு 


குலமூதல்வன்‌ -சூரியன்‌ 
மைந்தனைத்‌ தேர்க்காலில்‌ ஊர்ந்த சோழன்‌ 


- மனுநீதிச்‌ சோழன்‌ க்‌ 4 
மறிக்கும்‌ புலிக்கும்‌ ஒக்க நீர்‌ ஈந்தோன்‌ 
“மாந்தாதா ல்‌ 5s 


உம்பர்‌ விமானம்‌ உகைத்தவன்‌ 

- முசுகுந்தன்‌ (உபரிசரன்‌) 
புரந்தரனூர்‌ புரந்த வேந்தன்‌ 
கூற்றுக்கு ஒக்க வழக்கு உரைத்தோன்‌ 

- பெருநற்கிள்ளி {7 
யமன்‌ படை பின்வாங்க 

முதுமக்கட்‌ சாடி. வகுத்தவன்‌ -சுரகுரு | ௪ 


தூங்கு எயில்‌ எறிந்த தொடித்தோட்‌. 
செம்பியன்‌ 


மேல்கடல்‌ கீழ்கடற்கரை விட்டோன்‌ 
-சங்கர்ஷணன்‌ (சமுத்திரஜித்‌) க 2 

நாக நாட்டுக்‌ கன்னியை மணந்தோன்‌ 

ஈகிள்ளிவளவன்‌ 


பாட்டுக்கு நூறாயிரம்‌ பொன்‌ ஈந்தோன்‌ 


பாக்கொண்டு பதினாறு கோடி 
பசும்‌ பொன்‌ கொடுத்தோன்‌ 


- கரிகாலன்‌ | பட்டினப்‌ பாலைக்காக ச 
புறவுக்காக நிறைபுக்கபிரான்‌ - சிபி & 77 
ஆறு கண்ட திறலோன்‌ - சிவூகன்‌ 


34 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 13ஆம்‌ நூற்றாண்டு 


காவிரிக்கரை செய்தான்‌ - கரிகாலன்‌ - 11 

களவழிப்‌ பாடலுக்குச்‌ சேரன்‌ தளை 
களைந்தான்‌ - கோச்செங்கணான்‌ 

தொண்ணூறு மாறும்‌ பூணாகப்‌ புண்‌ 
சுமந்தான்‌ - விசயாலயன்‌ 


திருமன்றம்‌ ஆட கத்தால்‌ வேய்ந்த அபயன்‌ 
- பராந்தகன்‌ 1 
கேரளநாடு சிந்தினவன்‌ - இராசராசன்‌ 1 
கடாரமூம்‌ கொப்பமும்‌ கொண்டவன்‌ 
- இராசேத்திரன்‌ 1 
கல்யாணம்‌ அட்ட தனிக்‌ காவலன்‌ 
- இராசாதிராசன்‌ 1 


கொப்பத்து யானை ஆயிரம்‌ 
கொண்டோன்‌ - இராசேந்திரன்‌ 11 
கருமுகிற்கு மாணிக்கப்‌ பாப்பணை 
செய்தவன்‌ - இராசமகேந்திரன்‌ 
கூடலர்‌ சங்கமத்துப்‌ போர்வென்று 
பரணி கொண்டவன்‌ - வீரராசேந்திரன்‌ 
கவிங்கப்பரணி கொண்ட விறலோன்‌ 
-குலோத்துங்கன்‌ 1 
கூத்தன்‌ உலாக்கொண்ட 
விக்கிரம சோழன்‌ 
உலா மாலையோடு பிள்ளைத்தமிழ்‌ 
மாலையும்‌ பெற்றோன்‌ 
- குலோத்துங்கன்‌ 11 
உலாக்‌ கண்ணிதொறும்‌ பொன்னாயிரம்‌ 
சொரிந்த பூபதி - இராசராசன்‌ 11 


365 


சோழர்‌ பரம்பரை 


கி.பி. 845இல்‌ விசயாலய சோழன்‌ பரகேசரி என்ற பட்டப்‌ 
பெயர்‌ புனைந்து. தனியான சோழர்‌ பேரரசைத்‌ தொடங்‌ 
.கினான்‌. 


இவனது மகன்‌ ஆதித்தன்‌ இராசகேசரி என்ற பட்டம்‌ 
புனைந்து முடி சூடினான்‌. 


பின்னர்‌ தொடர்ச்சியாகத்‌ தந்தை - மகன்‌ முறையில்‌ பர 
கேசரி இராசகேசரி என்ற பட்டங்களை மாறி மாறிப்‌ புனைந்து 
கொண்டு, பரகேசரி அதிராசேந்திர சோழன்‌ (1070) வரையில்‌ 
பதின்மூன்று மன்னர்‌ முடிசூடி ஆட்சி செலுத்தினார்கள்‌. 


இவனுக்குப்‌ பின்‌ நேரே ஆண்‌ சந்ததி இல்வாமையால்‌, 
இவனது பாட்டன்‌ முதல்‌ இராசேந்திர (கங்கைகொண்ட) 
சோழன்‌ புதல்வி அம்மங்கை தேவிக்கும்‌ கீழைச்சாளுக்கிய 
மன்னன்‌ இராசராச நரேந்திரனுக்கும்‌ புதல்வனாய்ப்‌ பிறந்த 
மகன்‌, குலோத்துங்கன்‌ (உபயகுலோத்தமன்‌) என்று பெயர்‌ 
பூண்டு, சோழநாட்டில்‌ முடி சூடினான்‌ (1070). இவனது பட்டம்‌ 
இராசகேசரி என்பது. 


74-17ஆகிய பட்டங்கள்‌ இச்சோழர்‌ நேரே ஆண்‌ வாரி 
சாக ஆண்டனர்‌. 


இரண்டாம்‌ இராசராசன்‌ 1163இல்‌ வாரிசில்லாமல்‌ இறக்‌ 
கவே, மறுபடியும்‌ ஒரு பெண்வழி அரசுரிமை மாறிச்‌ சென்று, 
இரண்டாம்‌ இராசாதிராசனும்‌ அவன்‌ தம்பி என்று ஆராய்ச்சி 
யாளர்‌ கருதுகின்ற மூன்றாம்‌ குலோத்துங்கனும்‌ ஆட்சி புரிந்தனர்‌. 


இறுதியாக இருந்த மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ வாரிசில்‌ 
லாமல்‌ இறக்கவே, சோழ வமிசம்‌ அழிந்தது. 13ஆம்‌ நூற்றாண்‌ 
டில்‌ ஆட்சிபுரிந்த அரசர்களையும்‌ முன்‌ தொடர்யையும்‌ பின்‌ 
வரும்‌ அட்டவணையில்‌ காண்க. 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 18ஆம்‌ நூற்றாண்டு 


சோழர்‌ பரம்பரை 


பரசேசரி விக்கிரம சோழன்‌ 
7178 - 1133 


இராசகேசரி குவோத்துங்க சோழன்‌ 11 பெண்‌ ஆளுடை 


7733 - 7750 நாச்சியார்‌ 
பரகேசரி இராசராச சோழன்‌ 1 நெறியுடைப்‌ 
(மக்கள்‌ இல்லை) 7744 - 1163 பெருமான்‌ 
இராகேசரி இராசாதிராசன்‌ 11 பரகேசரி 
1163-178 குலோத்துங்கன்‌ 111 
1178 - 1218 
இராசகேசரிஇராசறாசன்‌ 111 
1216 - 1256 
பரகேசரி இராசேந்திரன்‌ 11 
7246-1279 
முடிவு. 


37 


பாண்டியர்‌ பரம்பரை 
சோழர்‌ வமிசாவளி தந்த மகன்‌ முறையாகவும்‌, புதல்வர்‌ 
புதல்வியர்‌ தொடர்பு விளக்கமாகவும்‌ அமைந்திருக்கிறது. 


845இல்‌ தஞ்சையைக்‌ கைப்பற்றி விசயாலயன்‌ முடி சூடி.க்‌ 
கொண்டான்‌. 


அதுமுதல்‌ 1279இல்‌ மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ சந்ததி 
இல்லாமல்‌ இறந்து போனது வரை, சோழர்‌ பரம்பரை மிகவும்‌ 
திட்டமாகவும்‌ விளக்கமாகவும்‌ சாசனச்சான்று கொண்டு 
அறிஞர்‌ நன்கு நிறுவியிருக்கிறார்கள்‌. 

இதில்‌ விளக்கமில்லாத பரம்பரை இடமோ, குழப்பமான 
இடமோ எதுவும்‌ இல்லை. 

ஆனால்‌ 13ஆம்‌ நூற்றாண்டில்‌ மதுரையில்‌ ஆட்சிசெய்த 
பாண்டிய வம்ச பரம்பரையில்‌ இத்தகைய தெளிவில்லை. 

தந்தை மகன்‌ முறை எங்குமே விளக்கமாக இல்லை. 

வேறு உறவின்‌ முறையும்‌ விளங்கவில்லை. 

எனினும்‌, சதாசிவ பண்டாரத்தார்‌ தமது பாண்டியர்‌ வர 
லாது என்ற நூலில்‌ மிகவும்‌ முயன்று பாண்டியர்‌ பரம்பரையை 


ஓரளவு ஒழுங்குபடுத்தி வைத்திருக்றொர்‌. அதைத்‌ தழுவியே 
பின்வரும்‌ பரம்பரை சொல்லப்படுகிறது. 


ooo 


360 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 13ஆம்‌ நூற்றாண்டு 
பாண்டியா பரம்பரை 


சடையவர்மன்‌ குலசேகரபாண்டி யன்‌ 1 
190 - 1218 


(புதல்வன்‌ அல்லது தம்பி) 
மாறவர்மன்‌ சுந்தர பாண்டியன்‌] 
7216 - 1238 
(மூன்றாம்‌ இராசராசசோழனை வென்றவன்‌) 


சடையவர்மன்‌ குலசேகர பாண்டியன்‌ 11 
| 1239 


மாறவர்மன்‌ சுந்தர பாண்டியன்‌ 11 
1239-1251 
சடையவர்மன்‌ சுந்தர பாண்டியன்‌ 1 
1251-1271 
(தில்லை மேலைக்‌ கோபுரம்‌ கட்டியவன்‌) 


(சடையவர்மன்‌ வீர பாண்டியன்‌, சந்தர பாண்டியன்‌ பிரதிநிதியாக 
(1253 - 68) சோழநாடு தொண்டை நாடுகளில்‌ தங்கியவன்‌. 
சடையவர்மன்‌ விக்கிரம பாண்டியன்‌ (1249 - 589) தொண்டை, 
நடு நாடுகளில்‌ அதே சுந்தர பாண்டியனது பிரதிநிதியாயிருந்தவன்‌? 


மாறவர்மன்‌ குலசேகர பாண்டியன்‌ 1 
7268 - 1311 
(பெருஞ்றெப்பு வாய்ந்தவன்‌) 
(சடையவர்மன்‌ சுந்தர பாண்டியன்‌ - கொங்கில்‌ 1276 -93 வரை பிரதிநிதி. 
மாறவர்மன்‌ விக்கிரம பாண்டியன்‌ குலசேகரன்‌ தம்பி (1268-91) - 
நடு நாடு, தொண்டை. நாடுகளின்‌ பிரதிநிதி) 


சடையவர்மன்‌ சுந்தர பாண்டியன்‌ சடையவர்மன்‌ வீரபாண்டியன்‌ 
பட்டத்துத்‌ தேவி மகன்‌. காமக்கிழத்தி மகன்‌. 
7370இல்‌ தந்தையைச்‌ கொன்று 1296-1342. 
பட்டம்‌ எய்தினான்‌. 
1310 - 1319. 

இவ்விருவர்‌ பூசலால்‌ முகம்மதியப்‌ படை மதுரையுட்‌ 
புகுந்து மதுரையை அழித்துப்‌ பாண்டியர்‌ பரம்பரையையும்‌ 
அழித்து விட்டது. முகம்மதியர்‌ ஆட்சி 1330 - 1378. 


169 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 18ஆம்‌ நூற்றாண்டு 


வைணவ பரம்பரை 


வைணவ ஆசாரிய பரம்பரை நாதமுனிகளோடு தொடங்கு 
கிறது (2நூ.) 71 -12 நூற்றாண்டுகளில்‌ வாழ்ந்த இராமானுசரால்‌ 
மிகப்‌ பெரிதாக வளர்ந்தது. நாம்‌ கருதும்‌ 13ஆம்‌ நூற்றாண்‌ 
டுக்குப்‌ பொருந்தும்‌ பகுதியை மட்டும்‌ பின்னே கூறுகிறோம்‌. 
பின்வரும்‌ பரம்பரைகள்‌ முழுமையும்‌ மாணாக்கர்‌ பரம்பரையே 
(வேறுவிதமாயிருந்தால்‌ அங்கே குறிப்பிடுகிறோம்‌) 


எட்ட 
7192-7220 
(பக்கம்‌ 377 பார்க்க) 


நஞ்சீயர்‌ 
1782-1287 
ஒன்பதினாயிரப்படி. 


நம்பிள்ளை 1207 - 1312; ஒன்பதினாயிரப்படி நஞ்சீயருக்குப்‌ பிரதி 
செய்தார்‌. தம்‌ காவட்சேபம்‌ கொண்டு இருபத்து நாலாயிரப்படியைப்‌ 
பெரியவாச்சான்‌ பிள்ளையைக்‌ கொண்டு எழுதுவித்தார்‌. வடக்குத்‌ 
திருவீதிப்‌ பிள்னை அக்காலட்சேபம்‌ கொண்டு தம்‌ ஈடு எழுதினார்‌. 


பெரியவாச்சான்‌ பிள்ளை ஈயுண்ணி மாதவப்‌ வடக்குத்‌ திருவீதிப்‌ 


நாலாயிரப்‌ பிரபந்தம்‌ பெருமாள்‌ பிள்ளை ஈடு 
முழுமைக்கும்‌ முதலிய பலர்‌. 1217 -1312 
வியாக்கியானம்‌. 
1228-1323 
நயினாராச்சான்‌ பிள்ளை பின்ளை அழகிய 
(புதல்வர்‌) லோகாசாரியர்‌ மணவாளப்பெருமான்‌ 
7264- 69 (புதல்வர்‌) நாயனார்‌ 


1266- 7367 (புதல்வர்‌) 


இவ்விருவர்‌ வரலாறும்‌ 4 அம்‌ நூற்றாண்டு 
இலக்கிய வரலாற்றில்‌ காணலாம்‌. 


370 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 13ஆம்‌ நூற்றாண்டு 


orntaorir 0D pe sess Lite 
மிகயப் ச பர்றாக 
மாம்ச மழுப்டிமம 
மய மந க நமக தாம JD 
மழு ரராம்பராமும மனம 
mio grocer 
dus miipole எப்ஜீகமுர அபர(௫ 
ப்ராழகுபாழடர ர 
மரா எா்முமாமுமா(டு எாக்மமாமமாடு 
fief wos 1g MPD டி More 


ரரி. பற சங ல்படறட ராகர்பா ரிழா oP Coase Die 
மாயா 
Jur pO முயாரு£து மிழி qr இவ 


og gore TG 


மமம்‌ பழ மழு 10 ம( 4 


டர HT UNG mops ராங்கி பாயாறா Lnsesh ர ‘qouousre ‘Loi SE சச பர்மியம்‌ QTE 
oI பச (மகர Myre றது முழற Gull (2௫ NLT Guy பாடு பாபமு16- 
919120 ITT reco AE FOS Teor FE Tous (9 ர பபராமுஎர்‌0 En rr Ame ‘ysig uisrorm(E 


ROOTING ULE - பாராம பாபமும்‌ 


,தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 13ஆம்‌ நூற்றாண்டு 


அதரியசடசராரகிதிபாடு 


0021-9281] 15௨31 (1G POG FOr ௭௫ 
921 


[24 
9221-0921 
1921-9721 


ப்பராம 


9224. 
Sel 
SLL 


[்ர.2211௪ஐ FIFE LoD 


பப த AS 
சாமு 

ப்ர உரிம 
won deDMDE 
eas Loree பாடு (Jiuonoyn ure DG 
pid GieD 
aL ரமி 
fos yoy 
TUN TOLLE 
Jose brood Luss (2012. 
dasa buss - 
mg 
1௧/71/1171] 
ரபா 


Lore முதமிப. ஐ Lorie 
ரமமப௪ற 

wodiusy ere Fu ® 

Ahose MSAD 


திதிம 
aun (fiir Dg 
அசயாரா ரமாரி) மட பிராக்‌ 
மாரழமு பார்மா உரியா 
0nd GueDIDDE 


MOLE முரற பச FD 


Gd dry 
மகதம்‌ 
மராமரம்‌ 
யுக 


ப்ரர்மாம பர 

மாயத்‌ பெப்சி 

ப்ருழு/ 079 ௫௪௪ 
மாயமும்‌ 

aoe மரி பற ரம ௪ 
ம்றழுகு பாறை 

ஜரிதை PIS FLD 


பு 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 73ஆம்‌ நூற்றாண்டு 


ணன்‌ மன்னனை கணை 


86 OSC SECI 


58 6721. 
Lic 5421. 
682 244 
iii 06Zi 
SLE 00௨ 
852 | 2121-4027 
482 | 7721-99 
௪2 | 7824-28 


$6 


E stl ஐயாம்‌ மூர்ர2 
[42 0021 மயமான 
க்‌! ciel மறவாது 
er 2227 

[4:44 00௨ மம்மு மந யச யமா 


மற HSU Lrg 


MT 
OLE PUTORYTNG Lm OT 


Ase Hop 


பரமிஜாம 6] 


முய ர்மாரறாாமஇ 
பபப ப 

Jase Wd 

mpeg 

பர மு பாரர்ரரா, பர்‌ 


ம்மா ம மசி தா 
Tops PELL 


eggs மம்‌.பாறு ௪/௪ 


Loshor puss bod 


4291s e (யது 


பாம்பாக 
(ரர. பராடுரயால்கு 
ப்ம ஏ மழு 


பாதி 
புட பயப்‌ ச) 


reyes?) கீமா 
edly 


Leu 
ழுயமரா 17 
மாழுதுயாம்ம எ 
PEGG 
ம்மா 
குருவி சயமீழுஒ பம்‌ 

அழுகு மா 
Lesko ope “ரமப! 
மமதா ரப. பர்‌.பமழாள்‌ 


ம்ப 


Hoa புரளி 


மாதின்‌ 
ep 


ணா ராம 


Wroffwre பாம 


373 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 19ஆம்‌ நூற்றாண்டு 


202. 


0622 


0181 - 2187 


0254 
5224 
5824. 
2424 
ட்டா 


0624 
0224 


5281 


3687 


8481 “9201. 


I sodiuey erfF ELS 


ons org 


கீயை 


ஏங்கு ஜில்‌ 


மைது 


Aone பாராத ப 


ய்யா 1Egiui gS 
பாயு 
WWE | OF 


WLU BBLS 

Lu 
துறக்க ரூ 
Lump uma 
wa Gop | ஜூ 


drain [OT 


Jase (கழ௦ பரா கீர000௮227ம 


ரொ ரம்பசதா | பாழழு mous LEueDn | ர 


Eun wpe | ச 
TiO பமமா்பாாமமர | ச 
ரூ மழ ராமம்‌ ழும்‌ சங்கம பாமர | pp 
ம்ரமமா/1 
[மய 12, மம 1/000) E எழிபராகுபறரமாடு | ஐ 
ம்ம ஏம பஎழுமபராு 
TMTILEOLE( (பாதத்‌ | ர 
foo Limos FDS (ஓயாததப்மாற | ந 
QLD முரல்‌ 
Lum roshnurono uns) Gg பு பார்ரா | OF 
qo Fur MoT 
gain ர.ர்ாயமபம்‌ சத பாவாழாறு 


874 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 13ஆம்‌ நூற்றாண்டு 


ஏற்பா பச 
கு 
நாச வடிய டா 
தைம ப 


ராசு | மும்ராள்மாட mys 


பகழி 
சாடி மரீ 


ui {use binoud 0221 


Luss maipele® | - சச] 


dose [ஐய (சங்மா. பா 
எழுதும்‌ 

- GING USOCUS 

ப்ட்‌ த்‌ 

09 ஏ201,ப சற்ற 
1] 


Bodlurp oR gE LD 


ரப்பா rdfimE 


MYM PED ஒர. AEs Lyle ரம MIB TI டமி 
இச PTY ராரா UT TEND pw gO Tele DS qi சததம? 
ஏக ய௫றா ஏர ழு மழு பயறு மரப்‌ “உபுல்‌ ௩௨10 (மச பாரழ (14 மம 'முஉயாழுழயா பம ௫ 
மம(ம(௫ M௫ ஈரம்‌ சூதக ஒத முய டு உய முய௪ 0 பமமு6 நெடு 


ட 


Varo TIP Rohn முக nye 


நீக ராமல 


ப] 


315 


டு 


்‌] 


ஆம்‌ நூற்றாண்‌! 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 13. 


pornioorTrdDgs 
0909 fie 


பாமர rad gE 


LDN 
பு யக்‌ 


ரா கயறு - 
ராசி ம்‌ பபற லகி 


ம்பா பி 


மோ 


பமா 


pueden 
0505 பர பசில்‌ Lis 


JM LD 
த்த 
- ம்‌ 


பம்பு 
Ww? 


இறத ம 


யு 
பரப gO) 


Asoo 


மாதலி 


யய 


மு ரபா wwe TS 


ற்மசயாறாமம பற 
- பூழு பம்பாரற 


LUE re UOT 


ராமு GYD 


பொடி மாம 


பட்டப்‌ 


ரட்ட ப்ப EB gis 
மபா Tem 


முரு ஏற்மராறு பாயாக 
Jae எமர்‌ Tug 


CUE TIUCICTUILE Sp 
ஏராம்சம்யகமு 


gee EL 
Jorn dg 
Looe mdioor 


ஏமா புமீய்சலமிலகி 


ராம்ப்‌ அறிவகம்‌ 
Gddinsh 


Lose பர புரியா 


tose heen vumDE 


004 


- SLL 


fos nrowroe 


me 


376 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 13ஆம்‌ நூற்றாண்டு 


AT pou EdD மா Dredg 
607 8281-0021 ரச பரழாமழு ம்பாறழம பாழ்‌ காயா சீ 
மேமாரயுயசகு IR | ரூலாராமுச FLEE our DE 
ஞாய்ச wee yd ITLL 
4 OOFL-S LE! ‘gormit firofe ‘qerngie pew ரப ப்சசனட்டா/ (இல்‌ 
J AMG yaLoTDTNY 
022 | 0268199210 | Leung முகமா TMEDOUG MLL Toure marie 5 
ave | 926 குப்ர்‌ பதியத்‌ | ட 
ட 091 மர qoreeiemuigs ம்யாாகுனாம/ள 6 
பயம எப்ப பசாசடு 
ராகில்‌ முர மபடு 
ie! OEEL-OOEL குழும தமய ப்ர்பாமமு070/ 0/௪ 2 
மழ? படு பகா 92. பச. 
Treg சச்‌ MELE!) Le 
0091-0௨ ா 2 'மாம௫/ சீம பாய pL iTS EEL Yona 
ஏமா | are JP பல 10-15 
மம்மு முழி ஹைமன்‌ ராச பாமா பாம்‌ மீழர “001௦ மரு “உம்‌ எீழியுள்று டயபர்‌ க 


கரத ராப பற முழம்‌ (இ றழ உ றமறகைமூழரு குயர்ம்‌ மாடல ஒமம்‌ எியாறுக்று பாகு பாழ்‌ 
மம்மு மு எட படு மணாகுரிள்‌ ரா. பச “மும்‌ நட பபாறமு சமி) சறற “யாறு பாழும்‌ * முரருயம்சாமா(க 


DODO T AE மய௪ -பறா(ு பாழும்‌ 


977 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 13ஆம்‌ நூற்றாண்டு 


278/-0981 
SLEL-0SEL 
sCELrOo0tL 
OSELSEEL 
OOFL-OSEL 
SLEL-OSEL 
SLELOSEL 
OOFI-SLEL 
OSEL 


0561-0121 


முழம்‌) ல்க 


neue diners gE 


Teg oe. ௪ 


SLi ole 


மு ரம்ஜீு யா 


15ம5புரரசிய்க பாகு 


ராசஐபமழம மம ஜம 
- wei 


SZEL-OSEL urepodh moines | ௫7.72 பாமக MEE ele 


qi Fun Dros 
OOPL-SLEL க்‌ ரார்ிஜ்பழுற பமக 
0081-5461 ச்‌ (மம. பழம 
SLELOSEL = - 
ostL ந - 
0077 ஊம்ப ராமபத 


reff? ஜரா 


(யகது புகயசம்ழா பாம ஜில்‌ 
(பசது பசப்பு 
பாழனுச்‌ மாயா 
ய்‌ மர்பி பராம 
பராமுதயாமாமு 
சப்த பமமு. பழு 
ரழ[2200 Sire 


mL Edirne 
ஞராழு மலப்‌ ud ders 
சர்ம 


பாயம்‌ பஷ பமுற்யம - 
பாற 
ப்ராழுகுபாாமைழ புகராழம எ - 


பழக பாமா மு LA 


(யச பபா ர மரைராயு உம்ம 


870 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 18ஆம்‌ நூற்றாண்டு 


642 
06 


ote! 
598-941 


யொ எய்தும்‌ முழுபாகம்‌ 


quimodtoF iias.ero fF 


ose! - 

Loshorue ipirrol FEE 
0071-9281 'ராம்பம்பரிர்ழு 
0091 மாளா டா 
00% மஓும்தமு யா 
0091 TIN nsgirod 
9481-91 Gufs? 


Jose woo Egor 
முராத்‌ இ யாதா 
ரய 


LAY 


gris 
உபர்‌ எழூஞயாப லது 


RoE LOTR 


SLELOSEL 
002-627 
£0ர/-0081. 


ம்‌ முிபளாமு யமக 


ங்சயும்சமா]று 
யார்யா 


யப்பா சா - 


ArT 
ப்பாழமும்மில்‌ 
ம்பா ரபா 

TET 
மழ 
பற யப்‌ 


பாழும்‌ 
yrotoy Engin s LEO 


Jed) பஜிற்மத 
மமதா ராமா௰ஞ்‌ 


LEU? அட்டு தப (மடு 


379 


டு 


- 13ஆம்‌ நூற்றாண்‌ 


இலக்கிய வரலாறு 


தமிழ்‌ 


891 OOFL-SLEL மும்‌ முப்பால்‌ தருமம்‌ ரு. பாகு 


92% SCrL-SLEL - WT rersh rigeeoorunstgirrts 
212 (/742௪:2171 புபடிஉர்பாழுிஜ்ம TENTED புசு எய்பன்றற 
See 97292 ன்‌ பட்டா தத இப்பப்‌ சம பாட்டு கப்ப 


மாபா 
GTi Pree 


ராறு மங்கிக்‌ | ஐ 


மிசி0முழறமர்‌ 
07085. ப/்‌/] ர்சிரொடுராற 


(2 0077-6461 


மூடுமுமர்ிமராபாடி | ந 
வய பரப்பப்‌ 
ஈழசரஎ பூச கபா 


மாதமான மா 
SgGnLiwre — 


uuroDsgidire 


ore OOPS LEL 


zz | sil Ariuporo® சுத roe 


LroypodD Edina - 
ரம்யா ப்ப சசியா 


69 005481 


Sl 009 மகதி 
0௦ - கமழச்‌ தயாரா rosy ஒரி பாடுராறமாடு 
oor! ்‌ ராச மழ ம. ப02(இரராயு - 
SErL-0SEL Aryan கிப்‌ பதற LUIGI, 19907 
OOEL குூாயரா (மம பகஐ Fy ப்சிபுரரா2ம.ப020/0ரா 
5 Lao (009157 JEL 


sel 


| | 


யாகுடிதிழுமல TG 


ew 
ப்‌ 


30 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 19ஆம்‌ நூற்றாண்டு 


யு ழா 


எரும பறை படர mg பராச 
ம்மா Td oraddig | noo tud iors - ரமுருமு] 
- ரரி ரயி ம்பா SPINE roaouen gore | os-SeE} 
நயா முசைஞிபடி ஏக்பாறுய௫௫ பபாமமு 
TLUSMLTILL SPD ய்யா பரலோக ப்றமாமு ராம oD 5 
பம பாடு maim ராழுன்பரான Sudan | SZ-00EL 
- பழையன்‌ 
LLCs HoT 
முழற பமல LEY 09) 0007 008 


மீக 
Mw TMP 


Mp முல PRL LFTs ழு 
யுகே படம்‌) இர்‌. முடியு சோபி மயா முழு முத ராய 9௫ யற்‌ ராய 
சழு£மாரம்மீ? ஏ படற ஏ தழழு மம பயா ௦0.௫ “முபாறக்‌ ௩௨ “198m மு “மடயாத 


Joe :மமஓதமு௫ mgr mire ஓஏாடுஞரரியாம PEF Fle Fs PUTA wu Dump கு 
(டேட்‌. பப்ப ப்ப ப 


42001 Te Mohn awe mye 


881 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 13ஆம்‌ நூற்றாண்டு 


Jue 


ராப ஐரா - ரமப 


' (சரி? பரா ATI மரா 


roy பகுறிஷள்‌ 
பூரமழுகரு) ராபா 
பிப uiDgele” 


பரப்பு 


ராமதா மிப 
மாமு $i LTO 
முழுப்த£ ப்ரா 
பர்ரி மழ 
மர்ம 


mye LFF Lope 
roped 

ர்ராராச FE Ldn 
ழ்ராமு nao சூர்‌ 01௪ 


sees ip rf FE 
பபயர்‌ 
Aros) சிய்ரராம 


மறழயகயாமழு ராத 
மார்பா என்றிரு 
ry Egrod 


dryer ng 
mys 
ம்மாமடுசய்ர்ம 

பய சிஜி முர 


ர ட்ட்கள சப] 


ட்ட ப ங்சாட்டாப்‌ ப] 
சமயம்‌ (ழும்‌ 


yumrousrole” 


ses 
qe e0og ரோழ0௫ 


004/-8461 


5281 


37 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நூற்றாண்டு 


ரா ஏப்ப FE 
மசிய முப Huse 
EAL AISI AL 
51-051 00FI-SLEL 
ம்சயகர்ழா LD புரமும்‌ ராமாரா 
ப 
ரான 
091 ர மடிய ச்யாற மிடில்‌ fase 
ரப சுடு பால்டு 
roe gE ட்ட்த் சப்பி 
92-00 (மு மமக 
OSEL 0981 OSEL மசயகப்ழா 97-098/ 
ராதி. ஏப்பா ப்றிய ய எம்டி Sud ros Ee 
mesos rTrhndia முடிய -ரிப௪2 -ரியசத 


eon ngs 
பொறுப 
கயா 


LECCE AITCITICT] 
97-0921 
படிழார்‌ சீஸ்ரா௪ 
ச்ம்‌ 


ஸ்ப - பச 


cd 


ம்டிமருழமி 70584) ரர ஓ Muse] 
0௦09-92௨1 கற்பம்‌ ஒரளயமுழ அலகு - எமக 


LPPLOLN WP மரம்‌ ‘1 


400971 116° wus door iI 


383 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நூற்றாண்டு 


ழ்சய் சம்மு 7,009) 


Woe 
| ப்தய்கைய்தா (மம்மா 
முப (ர) எனைய (விறு 
முழு 0691-6297 920041 
| ராப பாவா figor qin வாழக்‌ 
யய மம பழு (210 பப கமழ மீறு மழ 
ரமி | 
anthro RKXXXXXKXNXXX 
மார 
Seirus . OOFL-SZE1 
005-987 001-622 dredge 10g F LSD 
அழகுப்‌ முசிய்யீழா 49% பர்நரராள்‌ 820077 007-941 ழமழம0 roosts 
Mira [211700] சல்மா (ப/்பிபயு BULTIC IES 
SFr qihreg ooo MTGE poe எஸ்ரா 
டு எப்இகம்பாமகற 
827-022 
WYLIE ராமு யாகு!” - பாரழுகரி? சம பார) 
54 - 09 உட dyed ஏஏ அவைர - ஜீியஉ மஜ புரம்‌ 


PSL YTD EONS “ர 


904 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நூற்றாண்டு 
3. காஞ்சி - ஞானப்பிரகாசர்‌ ஆதீன பரம்பரை 


காழி - சிற்றம்பல நாடிகள்‌ 1325-50 


துகனறு போதம்‌ முதலிய பல நூல்கள்‌ 


ஏனையக60 டர்‌ 
பண்டாரம்‌ 1350 
7350 


காஞ்சி 
ஞானப்பிரகாசர்‌ 
1350 


கண்ணப்டார்‌ 1350 


காஞ்சி 
ஞானப்‌ பிரகாசர்‌ 
1350-75 
ஞானப்பிரகாசர்‌ மடம்‌ 
(நூல்‌ செய்யவில்லை) 


காஞ்சி 
ஞானப்பிரகாசர்‌ 
7475-1500 
(நூல்‌ செய்யவில்லை) 


(மாணாக்கர்‌) கச்சி தத்துவப்‌ பிரகாசர்‌ 
புராணத்‌ திருமலைநாதர்‌ ஞானப்பிரகாசர்‌ 1500-1550 
1500-25 1500-1525 கிருஷ்ணதேவராயர்‌ 
தெம்பர புராணம்‌ கச்சிக்‌ கலம்பகம்‌ காலம்‌ 
சைவ மகா புராணம்‌ கிருஷ்ண தேவராயர்‌ 
(சரப புராணம்‌ மஞ்சரிப்பா தனிப்பாடல்‌ 
ததீசிப்‌ புராணம்‌ 
வினாவிடைப்‌ புராணம்‌ 
அகியவற்றை 
உன்னடக்கியது! 


புதல்வர்‌ பரஞ்சோதி மாணாக்கர்‌ 
7525-1550 
சிதம்பரப்‌ பாட்டியல்‌ 
385 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நூற்றாண்டு 


4. காலை - அம்பலநாதத்‌ தம்பிரான்‌ பரம்பரை 
பழுதைகட்டி - சம்பந்த முனிவர்‌ 1350-75 


சிவானந்த மாலை 


காவை அம்பலநாதத்‌ தம்பிரான்‌ 1375-1400 
பிராசாத அகவல்‌, உரூப சொரூப அகவல்‌ முதலிய பல 


‘X(1400-1425) 


| 
Xx Xx 


காவை அம்பலவாணத்‌ தம்பிரான்‌ 
1625-75 


காவை அம்பலவாண தேசிகர்‌ 
17700-1725 
திருவருட்பயன்‌ உதாரணக்‌ கலித்துறை 
சத்திய ஞான பண்டாரம்‌ (1425-1450) 
(தோல்‌ செய்ததாகத்‌ தெரியவில்லை) - 


கனந்தைஞானப்பிரகாசர்‌ பிள்ளைத்தமிழ்‌ மதுரை 
7450-1500 அசிரியர்‌ ஞானப்பிரகாசர்‌ 
தசகாரியம்‌ 7450-75 1450-75 
அளவை நூல்கள்‌ சத்தியஞான பண்டாரம்‌ சிவப்பிரகாச 
சகலாகமசாரம்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ உரை 
சந்தான அகவல்‌ | 
கண்கட்டி மதுரை 
மறைஞான சம்பந்தர்‌ சிவப்பிரகாசர்‌ 
1500-1525 1475-1500 
பதிபசு பாச பனுவல்‌ இருபா இருபது 
முதலியன சிவப்பிரகாச. உரை 
சிவபுண்ணியத்‌ அவுடையப்பத்‌ 
மறைஞான தேசிகர்‌ தெளிவு தம்பிரான்‌ 
1525-1550 அசிரியர்‌ 7725: 
சிவஞான 1525-1550 திருப்பைஞ்ஞூலிப்‌ 


சித்தியார்‌ உரை சிவபுண்ணியத்‌ தெளிவு பூராணமரை 
386 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நூற்றாண்டு 
5. கண்ணுடைய வள்ளல்‌ பரம்பரை 


பழுதை கட்டி - சம்பந்த முனிவர்‌ 1350-75 


சம்பந்த சரணாலயர்‌ 1375-1400 
தத்துவ விளக்கம்‌ 
(கொள்கை மாறிக்‌ கண்ணுடையவள்ளல்‌ 
எனப்‌ பெயர்‌ வைத்துக்கொண்டார்‌) 
1400-1425 
ஒழிவிலொடுக்கம்‌ முதலான பல 


சுயம்பிரகாச வன்னல்‌ பிராசாத தீபம்‌ செய்த 
7400-25 மாணாக்கர்‌ 
(நூல்‌ செய்யவில்லை?) 1400-25 
பிராசாத இடா b 


சிவஞான வள்ளல்‌ 
7425-50 
வள்ளலார்‌ சாத்திரம்‌ 


சட்டைநாத வள்ளல்‌ 
1450-75 
சதாசிவ ரூபம்‌ 


மாணாக்கர்‌ 
1475-1500 
சதாசிவரூப உரை 


வரலாறு 
தெரியவில்லை 


37 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நூற்றாண்டு 
6. திருவாவடுதுறை ஆதீன பரம்பரை 
மெய்கண்டார்‌ 


சிவஞான போதம்‌ 


அருணந்தி சிவாசாரியார்‌ மணவாசகங்‌ கடந்தார்‌ 
71801275 1225-1275 
சிவஞான சித்தியார்‌ 
இருபா இருபது 


கடந்தை மறைஞான சம்பந்தர்‌ 
7275-1300 
சதமணிக்‌ கோவை 


கொற்றவன்குடி. 
உமாபதிசிவாசாரியர்‌ 
7300-25 


மச்சுச்‌ செட்டியார்‌ என்னும்‌ 


அருன்‌ நமச்சிவாயர்‌ 
1300-1330 
ஞானபூசைத்‌ திருவிருத்தம்‌ 
மூதலான ஐந்து 
சித்தர்‌ சிவப்பிரகாசர்‌ காழிக்‌ கங்கை மெய்கண்டார்‌ 
நூல்‌ செய்யவில்லை 7310-40. 
(நூல்‌ இல்லை) 
மூவலூர்‌ - நமசிவாயமூர்த்தி காழி- பழுதை கட்டி 
1525 சிற்றம்பல நாடி. 
திருவாவடுதுறை ஆதின குரு 1325-50 
முதல்வர்‌ பல நூல்கள்‌ 


(நூல்‌ செய்யவில்லை) 


388 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 14ஆம்‌ நூற்றாண்டு 


7. தருமபுர ஆதின பரம்பரை 
கடந்தை - மறைஞான சம்பந்தர்‌ 


சதமணிக்‌ கோவை 


கொற்றவன்குடி உமாபதி 
கிவாசாரியர்‌ 
7300-1325 
சிவப்பிரகாசம்‌ முதலிய 
சாத்திரம்‌ 


அருள்‌ நமசிவாயர்‌ (மச்சுச்‌ செட்டியார்‌) 
1300-1330 
ஞான பூசைத்‌ திருவிருத்தம்‌ முதலியன 


காழி-கங்கை மெய்கண்டார்‌ திருவையாறு சந்திரசேகரர்‌ 
(நூல்‌ செய்யவில்லை) செப்பறை மடம்‌ 


காழி - பழுதை கட்டி சிற்றம்பல 
நாடிகள்‌ 1325-50 
துகளறு போதம்‌ முதலியன 


காழி - பழுதை கட்டி, சம்பந்த முனிவர்‌ 1350-75 


சிவானந்த மாலை 


சிவபுரம்‌ ஞானப்பிரகாசர்‌ 1375-1425. 


(நூல்‌ செய்யவில்லை) 


சிவபுரம்‌ தத்துவப்‌ பிரகாசர்‌ 1425-75 


(நரல்‌ செய்யவில்லை? 


செட்டித்தெரு பழுதை கட்டி ஞானப்‌ பிரகாசர்‌ 


1475-1525 


கமலை ஞானப்பிரகாசர்‌ 1525-75 


சிவபூசை யகவல்‌, மழபாடிப்‌ புராணம்‌ முதலியன 


குருஞான சம்பந்தர்‌ 1550-75 


தருமபுர ஆதீன முதல்வர்‌ 
சிவபோக சாரம்‌ முதலியன 


39 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு ்‌ 34ஆம்‌ நூற்றாண்டு 


91சபமரம பல 77 0021-6567 
0091-5 {51 சழ? 
FU CENITL: மழறல 
Ere Do «Leni Fine 


சப/௪ எமாறுமமு ரப eos 


970951 கய்மறும்க ௫ 
மமக) ய்சீல்ரரான 
mg LDS சிழுமூராயமுதப0? 
முர்ரா 09 DO 


ம்ம ஏ சாய்‌ 


பாகு 
0091-5151 
ம்ப பா முதன்‌ 


பரரிற்ப்பமுடுதி 


dase 


அரத ப்ர 
{iG உதக 
ராமஷி யார பரிமா 
9402 
மிச ச.ப்நா ரம:.ப9 


DL 


22 ith rite OG 
quand அறு சற 009-229 
0991-5/51 Anos? 
பிய 69) STs FE Lol 


Aw foo Ago rDroDg 
mgs 
ரம்‌ ryggrain 
wan sre ரம பரபரசிசற 
220997 720991 
பாழகுள்‌ qm LIE 


மூமூயா ஒழு சழக ழு எனம 


guawsudbrr tia 1d (மும்மாரி 


05-5261 ius ஆர 


LPELDOID ௭௪ பரமு ஐலா 9 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 15ஆம்‌ நாற்றாண்டு 


வடமொழி உபதேச காண்டம்‌ 


தமிழ்‌ உபதேச காண்ட அத்தியாய அட்டவணை 


வடமொழி 


13 


பாயிரம்‌ 


கைலாயம்‌ 12-77 12-50 1-75 
சூரபத்மன்‌ 33724 3-22 2-137 
மாயை 6-8-93 4-8-113 3,4-94 
விபூதி 9-12-221 9-12-137 5-209 
உருத்திராக்கம்‌ 13-19-372 73-19-1923 6-254 
பஞ்சாட்சரம்‌ 20-22-7153 } 2026-213 7-138 
சிவநாமம்‌ 23-26-236 8-174 
சிவவிரதம்‌ 27-39-432 27-38-157 9-414 
சிவபுண்ணியம்‌ 40-47-5715 39-47-336 10-426 
சிவபுராணம்‌ 48-18 48-79 77-57 
சிவத்துரோகம்‌ 49-60-650 49-60-356 12-504 
வயசை 67-86-1526 61-81-802 13-38-1669 
சரியையாதி 87-89-12 82-84-73 39-50 
பஞ்சவிம்சதிமூர்த்தம்‌ 90-44 85-53 40-35 
சிவகாட்சி 91-100 41-93 


991 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 15ஆம்‌ நூற்றாண்டு 


7821 - 0547 
$4 * 087 
0577 

trl 

00 
002-091 
04 - OOF 


0941- 00/1 
(07) 
(207 
01 
0897- 008 
9291 

OSH! - 0071 


ளு மடய 


ஏசராறுாடி/௪ 


கம யமக பத தட] 


sore rhe ie - Um My 


uae sur D Gg 
WTO வாயர்‌ 
மது யா 

யான 

மிஞ/ ராமு 
மிதசம ரமா 

கரக குயில்‌ 
qriuersioole பச 
பலக்‌ ‘dicho g 
ய்ராத௲மரு பீஞீர்ழுயர்‌ 
ஒமுழகுரஉ௱பச பத 
ராரா ப221 சரபு 
மயா 


We 


Mma (னை 


ப்பை டு ரு எழாமல்‌ MSE ரகம. ப௱ாரு Jroesh dig Qouo yore “0௪.41 EGE சீஉபர்மசசம பச TE 
ஈழ உ ூறரா.சமழாம கயம்‌ பற(இள்‌௫ ஏர்‌ ச பழகு பாகு பாதத்‌ 
யாய தமிதிமெமிறு மான்‌ ஏமுயம்‌ (மும்ம மபரும்‌? ரோமா பாம mye ‘wshguierore(d 


emma 


ழு PO பத w(E 
௪ ௫யப்ம இல்‌ 

ரீராச்‌ ஜய 5 LEGGE 
oe சீஜ்ம/௪ 
பது 


பலிபறீறஜுமம 0 


yuusushrrle 


மூர்‌ 
யாயமழம௫ பிரானின்‌ 
roe உருள்‌ 
TE சறற பல” 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 15ஆம்‌ நூற்றாண்டு 


628 | 0691-0091 
sez | 0551 
092 | 05pi- Srl 
FE | 0991-0087 ம்மா 
இமய ப௫ 
pet | 01 
98 | 0951-0067. 
ச்ச்‌ | 0997 
ior | 002 
Ad) 


051 
Srl 0027 


0781-0071. 
09/ - 7287 
021 
0641. 
0061 
5Zp1- 0941 
Siri 


QETLLITT LEE 

சோயா பு 

டோரா மச. பழு மட 

சாரார்ஞிஏ்மு 

Loshourg mor) 

ரா... பசழும௰மமம 
Loko ive Gases) 

சிற்ப சழ. யகிறு 

(ூ.யடிஎழு பியோ 

proele 

ames ர. பராடு படற? 

ர பச9றிழு மாமி pao sme 
சாமம்‌ DLL ‘gor 

ரழி ஏமஓடுபமமுழுழரம 

௪-7 

qasuih yi பாடு 

We 

ராகம்‌ (000).ப்ro ire 

ரய முய 

உளக ௪௫ ஞீ 

TEENIE gpm 


அசித்து சமரா 
பூழு அம பம 
ராமராம மய 


yreooh ரானமாறு மப 
ம்மாழப 


ripe 
Lime 
யமூழுஓ 
யாத 
105005 மஜா ஏ மு.ப 


Qusatore ரா ர/6$. மம 
ய$கீழ சழமாரரு௫௰ 
yroypofD பரா 15/7௪ 
பசது ௪௫.௬ 
unm Lo 


ழ்ரமசீற Fe 
Pwd பும்டு ட்ரக்‌ 


Ey] 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 15ஆம்‌ நூற்றாண்டு 


Scr 


Sef! - 0027 
5927 - 0077 
Str! 0527 


Seri 
seri 
St#1- OSL 
0061-5251. 


SEL - 0057 
8927. 
0657 - SEri 


, OSFL 


098 - 0087 


09 - 007 
099/ - 5271. 
சீர்‌ - 01 
067 


Haske tiie ஞீ. ப அனா 
PAPE 
ழு ஈர பழு ராசா மாறறஞ 


- ௫ பப்கு்லாறு மீமடீடுயா 


- Hass join TELM FE 

= ரொமப SEO 
எழுமை பர்மா ௮. பச.ப்டாராம(ு 
முஷராப்‌ ஏழ்‌ 


ட்‌ பழச அபழும்நாராாமகு 
- ராம்கி ug படிம 
ஆர்யன்‌ WT 

- fies nous. Lrinaoro(gy 
Dung 

ரா௫0ஐ1௦ ௪ ‘rae - 

ரால்‌ ௩ழுயசே 
ராமல ப௪ றொ 


மாடிலிதிழுரல்‌ மடக 


CUES AD) 

TTD ep (dD 

ச CDE 

ioegiirew muitin SpE 
மாழழுபாயப்மாக 

ein சயாம்‌ 

WME Lig 191169) 

பமீம2[சீரா ‘Ls eA 0) 
நிமூரியசம ஏப்பா 

கியி 

MOLDS LEAT Ime 

[ர பப்பு புழு 

QUST மாப rg 

oF iro 


பாயம்‌ தர்ம 
DOL 7,மம பசர்ர௮ 

ஏம்மா ரமா BLO MgFe 
MHD FLT டம 
புழுப்‌ ரழி பகத 


- 15ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


த்‌ 
5471 - 0977. 


86! - 094 
#ati 


867! - 097 
6ர்ச்‌ம- 0281 


0/- 8891 
0981 
Seri - 0027 
09 
0577 
0657 
2941 - 2891 
0.57 
0/7 


seri 
0061-64 
Srl 


0951. 


ராசராஐு 160௪ 


ரஹ பர்‌/7 dime இங 


LLP 
MEI TGF 
முழுத்‌ சோம 


மம்ழு கபமும்‌ 
Wear 

Jase WDD 
HPAL TLL 
grrr மற 
சீழ்‌ இமய ரா 
நர்சு சலி 
tess PudyIdi 
மழு சயாம்‌ 
dase றியா 


Weald mg Frew மு 


பாழும்‌ மப இ 
ரமப இர 
மல மாராமலமி 
Fda WLI 
LEE PCS STI 


(609) பரா CTC) 
பாதத்‌ ஓப்பி 
ம்யாழரய்மு யாழ 
மாதத்‌ ரத்‌ உப. பபா 
எசா படு பழ 
மிட ஒன்‌ யாம 
வயாகம்‌ 

LN igen 
FATT EELS) 


ப்தி ஒரியா 
ங்ரழுழுபாபர்ம-ர கப்று 
பாழ்‌ முழம்‌ சவம்‌ 

ழ்ப்பச,ரம/்றரி மா ரூ.00௪ 
குமமுய௫]ு னன 
mip 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 15ஆம்‌ நூற்றாண்டு 


Lumps “yung 
‘wand Ered 224 
சீரா? மம பீபர்‌ 
ய] 
"Rw pT 
பாற்யயா Appin 
பார usiior rong 
மன்ற பட பப்பு 
பது 
ய்ராராழராமுடி 
yesnginin 

Yue neh ‘uousasyT,1i6° 


saffiroyne 


um md 
Jriaey 


(pros bose 
iTS GraL 
சம்கி 


yeu iprreg சப்முசிரா 


650509 srilgored 


1/2 ப்ர] Foods 

yous ino (டிரா 

WW GL 1 

prongs சர சன்‌ IT aoe 
(0௫5 ராரா மற கற Fg pra 
ப 88ழ pws yo gg Led roped 
மு/ச yg £9 பஷ வடு 18819 syns 
ராத ust reg igs 
(igi (Le 
PUPA ம மற TUNER ps 
‘yf pps YEG தறாறரசச்‌ 


டம மூள pos பமஎழிரி.பாம ymy guns” 
அம மாமு ராம ரி ஓரல்‌ குழயம்ற ஏரமட்‌௪ முய துல முகம மடி -ருயரிதமு றா பப 
ஜும்‌? ஏம எல பன்று ரூசிசழழா மம பபாது மர்‌ Wem உய ட்ப ல்‌ அமு தழை துயா 
பர்மா ‘nord ‘mgpold mie pepDGTdiure முழுச்முபசா/ள FEO உப ரம படத qos ஓயாம இடு 


ous Tie TSH cous Aye 


qeigys Dine | 00621. 


uringrog Lig eye 
re மசாமரபம்டு 
நியாய தரசு 
LUCIE SUIS 

ui ume LAM Luo 
சட்டப்ப! ப பய 
“ருஞரா220) ere reo 
wore Eup mop 
JF gyi poe Lule 
க்‌ பாடியா 
gudgto tenuis 
tone wore 


51-059 


108-089) 


fas தப்பட்ட பப] 
amps | moore 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு அ 76ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


புராணம்‌ பாடிய தென்காசிப்‌ பாண்டி யர்‌ 
அபிராம பராக்கிரம பாண்டியன்‌ 
(வரலாறு விளக்க மில்லை) 


சடையவர்மன்‌ பராக்கிரம திருநெல்வேலிப்‌ பெருமாள்‌ 

பாண்டியன்‌ 1543 - 88 என்னும்‌ நெல்வேலி மாறன்‌ 

தலைநகர்‌ - கருவை 1552-64 தலைநகர்‌ - தென்காசி 

(சுவீகாரம்‌) 

வரகுணராமன்‌ வாதுங்கராமன்‌ சீவலமாறன்‌ என்னும்‌ 

முடிகுடவில்லை 1588-1613 (2) அதிவீர ராமன்‌ 

1560-1600, இடம்‌: தலைநகர்‌: கருவை. 1564-1610. 

முதலில்‌ கருவையும்‌ நூல்கள்‌: பிரமோத்தர தலைநகர்‌:தென்காசி. 
- பின்தென்காசியும்‌. காண்டம்‌, நூல்கள்‌: நைடதம்‌, 

நூல்கள்‌: வாயு கருவையந்தாதிகள்‌, காசிகண்டம்‌, 

சங்கிதை, இலிங்க கொக்கோகம்‌, கூர்ம புராணம்‌, 

புராணம்‌ முதலியன. வெற்றிவேற்கை. 

குரு: அகோர சிவம்‌, குரு: வேம்பற்றுறர்‌ குரு: சுவாமிதேவர்‌. 

சுவாமி தேவர்‌, ஈசான முனிவர்‌. 

இவனைக்‌ குலசேகர 

பாண்டியன்‌ 

என்பதும்‌ உண்டு, 


397 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


see | 00 | efor 
LUE | jrofyguros 
Tie இ 
யா - 
Al | ofp 
12 சீ - 
£0l 
[471 q | rood) meng 
& ஸ்‌ 
2 | பூமருயமை 
90௪ | “#5 | மாமது.பாசதுள்‌ 


ம்மா I 


pad Hipage 
நரிர்ரிஎ 


Aoliperye@ ராப 


709991 Hood Lipa 


sori iigogle 
மரராமர்‌ ரரி 


ராமர்‌ ரரி 
ood ipogle 


- | ராயு 


- | இரரமம்தறுறிற்மு 


டப்ப (no 


notreseed 
gourds Pino 
Bole வா ம்மா 


00887 


009/-09/ 412௪ | 354௪௪௦௩௫ கார்மகயா 


சரா பர்மா 
ரய 


pois ire 
wow iipes@ Lire 


ராம்டிசமுரமி ன்ரா௮(9 15௨௮௪ ர்‌ 


xT Tne (pie | | 


xe ours 


peodireg [ifirag 
qos 
1) 
முரி டுப்‌ 


wep | : 


கரா Le 
Fung 
(யப பம்‌ ql 


கட்டட ரியா 
queoulhersigol€) 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


இலிங்கபுராணமும்‌ உத்தரகாமிகமும்‌ 


2 | துன புடூதானம்‌ 


இரணிய கருப்பதானம்‌ 
திலபர்வததானம்‌ 
சொன்னபூமிதானம்‌ 
சுற்பகதானம்‌ 


இடு ௩ 
பத ஆ. இ. 


உட டேவ 


சுணபதிதானம்‌ 
சொன்னதேவதானம்‌ 
இலட்சுமிதானம்‌ 
திலதேனுதானர்‌ 
சகத்திரகோதாளம்‌ 
இரணிய அசுவதானம்‌ 
இரணிய கன்னிகாதனம்‌ 
இரணிய இடபதானம்‌ 
சொன்னகஜதானம்‌ 
திக்குப்பாலதானம்‌ 


உட பெடுடு இங 
கே க டே டே டு டேவ டு ஆகு 
௬௨ ௨8% 6ஐ 


க 
ட 


& 


ஷ்ணபிம்பதானம்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


வைணவ புராணங்கள்‌ 


ஆசிரியர்‌ 


பாகவதம்‌ | செவ்வைச்‌ 
சூடுவார்‌ 

பாகவதம்‌ | அருளான 
தாசர்‌ 


திருக்குருகைப்‌ 
பெருமாள்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 76ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 4 


பராண ஆசிரியர்‌ செய்த 
பிற நூல்கள்‌ 


கமலை-ஞானப்பிரகாசர்‌ 
கண்கட்டி - மறைஞான சம்பந்தர்‌ 
ரேவண சித்தர்‌ 

திருக்குருகைப்‌ பெருமான்‌ சுவிராயர்‌ 


இருஓஒற்றியூர்‌ - ஞானப்பிரகாசர்‌ 


205- 225 
158-184 
90-99 
77 -145 
77-83 
63-69 


401 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ தூற்றாண்டு - பாகம்‌ 7 


வடமொழிப்‌ பாகவத 


பாகவதம்‌ 


கெளதம 
சம்மிதா 
பாகவதம்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 76ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


பகவத்‌ துதிகள்‌. 
ஆறு அவதாரம்‌ 
விரிவு. பத்து 
அவதாரம்‌ 
உண்டு 
பகவத்துதிகள்‌20 
அவதாரம்‌22 
அவதாரக்கதை 
வைராக்கிய 
ரசம்‌ 


பகவத்‌ 
துதிகள்‌ 100 
பாகவதர்‌ 
சரித்திரம்‌. 
32 அவதாரம்‌ 


ஆரீதர்‌ காசிபர்‌ பகவத்துதியே 
நிறைந்தது 100 
பாகவதர்‌ 
சரித்திரம்‌. 
25 அவதாரம்‌ 

பராசரர்‌ [மைத்தி தருக்கம்‌ 

ரேயர்‌ விசித்திர 

வித்தை மந்திர 
சாத்திரம்‌ 


- பாகம்‌ 1 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு 


fuse dfs re 
ம்மாக பதத ௧03 
ஒழு நே 
TMP ௩௩20 
MEP மகம 
ரக ௪0௧(6] ௧௫௦௦ 
ராாமுசமு(9 ௩௪௧௦ 
mg P(E} ror 
mg FOE rors 
ஏத்தா 

ம குத 
ஏரா ஈழ 


அழு மீறு. 


ஏகு பதிலை 
ang Pol (GE LSD 


£9-19 6 Lose Rom DD 
19-95 8 ம்ம பபாது மதுக்றோதுரி எனப 

/22 [2 மும்‌ கய 

set (2 LOST IF PUTO EI 

[144 [2 ius ing எய்ய 

22 ச முப நிய சயம்தா 

பூ 8 கழு 

giz (2 rosie அம? 
SiC ச rele BLT BLS ழ்சயக.ர்தாராம 009 Wee 
See-122 8 ட்டா ப்ப அட்பனினு ப்பம்‌ படட ப்பு 

௪9-07 ச சுமட்ரறரும்ள்கு 
சீத்-ரெ சீ [பதன] முரள மடியா Tb Lp 

56-06 € TPF FUP 
290-791 பி £ rEg மம ப்ராயம்கறு fio 
02 i WELTPUSpTIN yaruiinacD ire 


ராடு மக PEN 92 UES TPT JDL DOGEOUT ‘210 SIEGE TIAL 
(கற்‌ 0௫ gz weun QmoudgiT feo; I@uaoirs ஈழுதமு(௫ figs Fors yorolT சீர்௫ 


WELD மர LMP மாமா ர ஊாம்ர்சமி fg! 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


ரம்மி பு்‌/ cog 


ராமம்‌ cof 
ராமம்‌ nog 
ராம பபப] 0௦2 


மரி 


Mure 
பப்பி பய ப்டு] 
ம்பா 


Sp gece oot OU IHIG £9) 
[1 ரம பர ௫௪ மகம 
fi ராஜப ௫௧௪ | Weis DG 
8 quae (௧௫ மாரிக்‌ 


ரர ௫ 'ரா மம. ப.ப்‌/71௧௪ 


172 ராசி LG quo பரமு 


qT DE 
ராமப ம qm DEL 


DEG 


aD 
qa Dro 


MALO egg 


ரவ பப்ச பரா 


quo ihre 
qr 


ராம்சிவ்ருதமமா 
ஏமுற muro 
quasi Ghereigo(E} 


0091 - 26 


0091-5451 


O19! - 0991 


74-03 
002/- S451 


0191 - 7227 


0/9 - 957 


0191 - 9897 


0091 - 095! 


DETAILER SILT) 
figure 
uroyeodn 


க்ரரு௫ ஒமம்‌ 


i) 
ஈழுர்௪ எருபதி 
ம்ம்ம்மா TUT) 
முஞாராரன 

ed பாராம 
(மம்மு 
ATO) 
பர்மா 
ராயப்பன்‌ 
db 
ரரபம்மங மர்ம 


முற்பட 
ராபர்மடிடராமி 


கட இக பதி 


மஸ “71/6 மூல UM - MTELUS — பாழ்‌ Aver (0 மமயரிற்பர ரரி 


406 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


‘oper pI sow © 


gqrieneriihinot 
qrmouihcos 
qaeuihicos 
quer Lihinss 
quoting 
qaoonihicsg 


queso ப/ ரள 
qos Ghose 


qoiigeuirnro(g 


DET 
gaigeuinnoes 
gaigrulinreg 

ரொமப 
gros 11fih ௬௦௪ 


ரம. பர 
gunner. inst 
grime ines 
qm பம்‌ 
சாமியா 
grou tines 


giver (ines 


iG 
xJisQoreDg 
கம்சன்‌ எ 
gma 
கும 
TMOG 
கமம்‌ 
lம(E} 
யம்‌ 

மரா 
+ 0 பம 
qiooufihntiz 
அழத்‌ 
ஏய்க்க 

ச்‌ கொ 
YAOFDGE 
கிமடழுமுலிகு 
யதகயது 
Grows 
OUEST GTE 
பம்மல்‌ 
மி. பாமுலஞ்‌ 


கில்லி 


மிழுமு(9 ம. 0௫ பகம்‌ + 


0091 - 9461 


S451" SEI 
5451 - 0661 


S€SL- 0051 


0091 - 061 
0091-5451 
0097 - 2452 


EFL DesrolD 
ய்யா 
85/09 ீரா 
171 பிடதி 


(ராம பப்ராமு) 
ஒப குமரக்‌ 
சிமி பம்‌ 


ப்மாடி,பர 
MIL ORS 
ப்ள்ு ம ப 
ம்ம கடயம்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


கீர Lore x 


(மைழாயூகமு 
mn) 


892 ரம்மியம்‌ ரம 0091-6497 


mugs 


Houari 
தமக 


ப்ப தம்‌ 
சுடு 


927 ரஷிய] oF 005 - 229 


greg uoys 
MDE 


Euroa 9261-0091 Jaye” 


மைய 


96 ofl 


OSSI-SZ5L | பவம்‌ 


058 


el ராயை ih Frog 


INDE] 
சமமா 


Fie sol 
அ பட்டபா கி ப்பட்ட முலு பப்பா Frou 9207-0001 


அ] அ] ௮ 


1890011 (one பாண ப்ப்ப்பபபண யாய அப்பய்ய 


406 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 1 


yur Dre £ (0) IF 219 
2 leo சியி ருசிய 


‘fousmgo Edn) 
ரஷ பம] பாாமுடி fini Eros 
௯ யர்‌) range 
ரோ பம்‌/] moe gD 


பயர்குஒருசி Flurl 
WHF msi எறமம(௫ DO 
ஜயர்‌ பரா Tif (ino 


Tagg எமத 
துலா பாக anos 
mouse ine TE rePradire 
ய கழும்ழ ஈறுகள்‌ 
சம பாடி௫ழ ப ராரா 
ஏர்ரியாச முப 


aswghigs dy 


warns (old 


basheype PFI Grorgos 
சமய பச கயபிழ மம. பரரஐப(ர 
“ஏழு பக ம பரஐு “சும ப இப] 
'சழுழுப/ச ஒயாற றழி ஒம்‌ 
ராம பழு mi FoF FE qe (as 
ஈமம்‌ 'ஒழுழயம மழ ர 88 - 
IWR மூர்‌) qos er 1009 de 

IT dele (GEE Leauge MLE 
டர? Go ஈமு. பக பர 

ச பறம LN ‘qrroL Ti 


uroypsd?) dure ole 


ராடிழு.ர்பசதரள்‌ [24 


வ்ராழப2.பாரழு பசது 


பொடரு ரிம்‌ 


409 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


உவமான i நூல்கள்‌ 


நூற்‌ பெயர்‌ | 
நூல்‌ 


410 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


மாறனலங்கார அணீவகைகள்‌ 


பு] 


> 
2 
1 
2 
8 
18 
1 
2 
6 
8 
1 
2 
1 
1 
ரீ 
1 
4 
2 
1 


வேற்றுப்பொருள்‌ வைப்பு 
புகழ்வதின்‌ இகழ்தல்‌ 


1 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 75ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


2209 (௮05. 
களி ழமன்‌ WD 
சம்ஸ்‌ Mung qin Lee 
பட்சப்‌ முரு. 
சம்ஸ்‌ Tg முகமாக 
ரு wee [| குறாமுி.யாடு| gel 
ஞி௪ ௮5 
புரி பம்‌ 
மஸ re டப) ௪8 
மும்ம 
கம்மா எரி 
ராமி 
ட... 
hrdg| ம்றிரஸி fhoom(g rpg [மரமா | hum 


RDO 77/௪ மம VIE 


பதமா பாராம 


நும௫ பலய. 2யழமது 


தும ராய ிஓரில்‌ 
பானி 
ம்தயராொழு ரச பசநா 


முசி பும்ரா 


மட Fy dmg grows 


ymuigos youd 
மல்கு 


ர்முஎச்ஏிரா 


yumig FEF 


வறுத்த 
முராரி 


ெமழுழுுப 


dupont வாச 
meinp ie 
அதை ழும்‌ 


ரச்ற்ி யார 


PAs மப 


ர. புரு hn nest 


ப்பாக 140] 


qi 


அமு - பழு 


qepuoge 
ச 


ராழிபசற igs 


மறு முள 


412 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


தருமபுர ஆதீன பரம்பரை 


திருக்கயிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம்‌ 
கயிலை - நந்தியெம்பெருமான்‌ 
சனற்குமார முனிவர்‌ 
சத்திய ஞான தரிசனிகள்‌ 


பரஞ்சோதி முனிவர்‌ 
(இந்தால்வரும்‌ புறச்சந்தான குரவர்‌; கயிலாயவாகிகள்‌) 


மெய்கண்டார்‌ 
(7725-7222 
(தூல்‌- சிவஞான போதம்‌) 


அருள்நந்தி சிவாசாரியர்‌ 
(1080 - 1200) 


(சிவஞான அத்தயார்‌, இருடா இருபது) 


கடந்தை - மறைஞான சம்பந்தர்‌ 
(1200 - 1260) 
(சதமணிக்‌ கோவை) 


உமாபதி சிவாசாரியர்‌ 
(1260 - 1325) 
(சிவப்பிரகாசம்‌, திருவருட்பயன்‌, சங்கற்பநிராகரணம்‌, 
கோயிற்புராணம்‌ திருமுறைகண்ட புராணம்‌, 
சேக்கிழார்‌ புராணம்‌ முதலியன) 
இத்தால்வரும்‌ அகச்‌ சந்தான குரவர்‌. 


மச்சுச்‌ செட்டியார்‌ என்னும்‌ அருள்‌ நமசிவாயர்‌ 
(1300 - 1330) 
(ஞான பூசாகரணம்‌, ஞான பூசாவிதி, ஞான திட்‌ சாவிதி, 
ஞான அந்தியேட்டி, போசனவிதி) 


413 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 76ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


அருள்‌ நமசிவாயர்‌ 


காழி - கங்கை மெய்கண்டார்‌ 
(1325-35) 


காழி - பழுதை கட்டி - சிற்றம்பல நாடிகள்‌ 
(1325 -1350)° 
(துகளறுபோதம்‌ முதலியன) 


காழி பழுதை கட்டி - சம்பந்த முனிவர்‌ 
(1350 - 1375) 
(சிவானந்த மாலை முதலியன) 


சிவபுரம்‌ - ஞானப்பிரகாசர்‌ 
(1375-1425) 


சிவபுரம்‌ - தத்துவப்பிரகாசர்‌ 
(1425-1475) 


செட்டித்தெரு - பழுதைகட்டி - ஞானப்பிரகாசர்‌ 
(1475-1525) 


கமலை - ஞானப்பிரகாசர்‌ 
(1525 - 50) 
(கிவயூசையகவல்‌, பிராசாதமாலை, புட்பவிதி, 
மழபாடிப்‌ புராணம்‌, தந்திவனப்‌ புராணம்‌ முதலியன) 


ஸ்ரீ குருஞான சம்பந்தர்‌ 
(1550-75) 
(சொக்கநாதக்‌ கலித்துறை, வெண்பா, ஞானப்பிரகாச மாலை, 
தவரத்தினமாலை, திரிபதார்த்த அகவல்‌, பிராசாத. அட்கம்‌, 
சிவபோகசாரம்‌, ஞானாவரண விளக்கம்‌ முதலியன) 


414 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


சூரியனார்‌ கோயில்‌ ஆதீன மரபு 
ஸ்ரீ கண்ட பரமசிவம்‌ 
கந்த சுவாமி 
வாமதேவ ரிஷி 
நீலகண்ட சிவாசாரியர்‌ 
விசுவேசுவர சிவாசாரியர்‌ 

சதாசிவ சிவாசாரியர்‌ 1450 - 1475 

சிவமார்க்கப்‌ பிரகாச சிவாசாரியர்‌ 7475 - 1525 


சிவக்கொழுந்து தேசிகர்‌ (சிவாக்கிர யோகி) 


ஆதீனம்‌ நிறுவியவர்‌ 1500 - 1550 
வீழி சிவாக்கிர யோகிகள்‌ 1550 -1575 
(சாத்திரங்கள்‌ செய்தவர்‌) 
நந்தி சிவாக்கிர யோகிகள்‌ 1560 - 7600 
சிவநெறிப்பிரகாச உரை செய்தவர்‌ 
சிவக்கொழுந்து தேசிகர்‌ (1600 - 1640) 
சொக்கவிங்க தேசிகர்‌ (1640 - 1680) 


(திருமாந்துறைப்‌ பண்டார சந்நிதி) 


எழு ஆசாரியர்‌; இடையில்‌ அம்பலவாண தேசிகர்‌ என 
ஒருவர்‌ மட்டும்‌ மலையான நாட்டுப்‌ பிராமணர்‌ 1680 - 1688 


முத்துக்‌ குமார தேசிகர்‌ (1888 - 1918) 


மீனாட்சி சுந்தர தேசிகர்‌ (1918 - 1947) 
சமாதியடைந்தது 1975இல்‌ 
இவர்களில்‌ சதாசிவ சிவாசாரியர்‌ வடமொழிச்‌ சிவஞான போத விருத்தி 
எழுதியவர்‌. வீழிச்‌ சிவாக்கிரயோகியே பெருநூல்கன்‌ செய்தவர்‌. ஆதின 
முதல்வர்‌ என்றும்‌ கொள்ளப்‌ பெறுபவர்‌. நந்தி சிவாக்கிரயோகி, சிவநெறிப்‌ 
பிரகாச உரை செய்தவர்‌. பீனாட்சசுந்தர தேசிகர்‌ இறைஞான போதம்‌ 
முதலான நூல்கள்‌ செய்தவர்‌. 


415 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


ஞானப்பிரகாசர்‌ பெயர்‌ அட்டவணை 


416 


காஞ்சி ஞானப்பிரகாசர்‌ 1 
(பழுதைகட்டி) 

காஞ்சி ஞானப்பிரகாசர்‌ 1 
சிவபுரம்‌ ஞானப்பிரகாசர்‌ 
களந்தை ஞானப்பிரகாசர்‌ 


மதுரை ஞானப்பிரகாசர்‌ 
செட்டித்தெரு 
ஞானப்பிரகாசர்‌ 

கச்சி ஞானப்பிரகாசர்‌ 


கச்சிஞானப்பிரகாசர்‌ 


கமலை ஞானப்பிரகாசர்‌ 


திருவொற்றியூர்‌ 
ஞானப்பிரகாசர்‌ 


திருவண்ணாமலை 
ஞானப்பிரகாசர்‌ 
(காலிவாடி புரம்‌) 


பனையூர்‌ ஞானப்பிரகாசர்‌ 
வேதாந்த ஞானப்பிரகாசர்‌ 
நாவினால்‌ மழு எடுத்த . 


ஞானப்பிரகாசர்‌ 


1350 

1350 -1375 
1375-1425 
1450-1500 


7450-1475 
1475-1525 
1475-1500 
1500-1525 


1525-1575 


1550 -1575 


1550 - 7600 


1634 
77 நூ. 
17-8 நூ. 


இல்லை 
இல்லை 
இல்லை 
தசகாரியம்‌ 
சகலாகமசாரம்‌ 
கிவப்பிரகாச 
உரை 


இல்லை 
இல்லை 

கச்சிக்‌ கலம்பகம்‌ 
மஞ்சரிப்பா 
மமழுவாடிப்‌ 
புராணம்‌ 
சித்திபரபக்க 


உரை 


சித்தி சுபக்க 
உரை 
இல்லை 
இல்லை 
வீரநாராயண 
விஜயம்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


ஆசாரியர்‌, மாணாக்கர்‌ 


வேறுகுறிப்புக்கள்‌ 


சிற்றம்பல நாடி சீடர்‌ 


காஞ்சி ஞானப்பிரகாசர்‌ 

7 இன் சீடர்‌ 

சம்பந்த முனிவரின்‌ 
மாராணாக்கா்‌ 

கண்கட்டி மறைஞான 
சம்பந்தரின்‌ குரு 

மதுறைச்‌ சிவப்பிரகாசரின்‌ 
குரு 

கலைஞானம்‌ 
பிரகாசரின்‌ குரு 
புராணத்‌ திருமலை 
நாதரின்‌ குரு 
பரஞ்சோதியின்‌ குரு 


செட்டித்தெரு ஞானப்‌ 
பிரகாசரின்‌ சீடர்‌, புதல்வர்‌ 
கண்கட்டி மறைஞான 
சம்பந்தரின்‌ டேர்‌ 


ஞானப்பிரகாச குளம்‌. 
சிவதருமம்‌ என்ற நூவின்‌ 
ஆசிரியரின்‌ குரு 


திருவலஞ்சுழி 
சிவப்பிரகாசர்‌ குரு 


அவரோடுசமாதி கொண்டார்‌. 
காஞ்சி ஞானப்பிரகாச 
மடத்தின்‌ மூலவர்‌, 

சிவபுரம்‌ தத்துவப்‌ 
பிரகாசரின்‌ குரு. 
சத்தியஞான பண்டாரத்தின்‌ 
சீடர்‌. 

களத்தை ஞானப்பிரகாசரின்‌ 
டர்‌ 

சிவபுரம்‌ தத்துவப்‌ 
பிரகாசரின்‌ சீடர்‌. 

காஞ்சி மடத்தின்‌ தலைவர்‌. 


கச்சிஞானப்பிரகாகரின்‌ டர்‌. 
தனிப்பாடல்கள்‌. 

தருமபுரம்‌ மடம்‌ நிறுவிய 
குருஞான சம்பந்தரின்‌ குரு. 
ஒற்றியூர்‌-தத்துவப்‌ 
பிரகாசரின்‌ குரு. 

சிவஞான சுவாமியின்‌ 
மறுப்பு; சிதம்பரம்‌ 


சிவதருமம்‌ 58 
பாடலுடையது 77 தூ. 
பரிபூரணசித்தியாசிரியரின்‌ 
குரு 


பாகம்‌ 2 


- 76ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


மலரான முயல்டுடு பரமா நிச்‌ பீவி 08 TTD ௫௫ Fog 1/1 ‘gsr ரம wy 
ஏயமுழமறயாராற ஈன்‌ பரிது :12-) யப ஒர இ ரமா மற்முழு எ8ம௫ பரமு ஈழ எறீளு௫ மடக 
(பகத மஜா மாறமுஞரி 61 ஈள்பர மும்ம 0 (பாறு (சரி) முரி மறு ச லலா கமயல ்ரறிட 


புபடியமிஜை Jro(g 
முயமர9ம ராாசசழ்‌ கடி 
FEI பசிஸ்ரராச no DDO 
pW GPOID wor 
FTO HOPG cog 
rig) GE oto ப்ரோ 
odie FOR ‘Lito 
எஞ்ச மம. பபா 


ல ழக 
பய 
மாது அறழசமாகறிதா 
TLD எழிய 


ம்ம பிறு செயா PGT 
‘buss iP Lun Derg 
ம்ம ர பமாமுல்ம 

hoysFio Frnyws moh ழு 


wig ர] BoE) 
Gauri Farin arms ie 
Wig ராமச ‘Goro 
ராகமாக ஞா (ர்ர்?ு எர 
தம TIE Lp DE 
07.0௦. பர] ஈமு பாரா 
ரமப nytg roo De 


004-092 


பட பதத moo EGE 
ம ப15௪- ரர சப மஜ 
DoT Loading 
Dy od மம 


DO wgfreம 
GWT LF 


Mfr மும்‌ 


— 


மப FRE 


முமஜர்பறீ விறு | செமனை எலித்‌ 


sarge wid d oe 


416 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


dw opr areurege quoi 


ப்பாக பமாக ரமப பபழுதி 
009/- 6/6 ௪1 0091-6261 09-04 கறு 0091-5451 
சிய்கபக1௪௪ பம பலப்ழாராம [982 காரா 099-991 roy? Eras 
WNL Egjmsfe> fimo பெரிராராசது, ிஜ்மத ம ப09 தம மரச்‌ 
repos moo firoumouid) Lass mootreutig ம்ம gon மமமதீ 
ஏம பெபம்மா செங்க பமாகுசது 
89/91 நானு Tumeuih ரப்பம.பாறாமமு use PPI ‘qe dhrryigrir 
பரம ராசிச்‌ qaouthryAigige முஞுபரசஐனுராா12- qo thf eo 
கனி ன ட அ 
பாயத்‌ பாரி) மதக hag பசயகப்றாஙடிய, பாழி ரதி பயிர்‌ 


111172) JPY டு JiiyigueணDg மw௭ணu mea oe mdi Taig 


ந ந மங்கல்‌ 


ரதம்‌ roids 
osu FeLi ரா.002 Syl Fle (ராமப பயம பாடுக ‘Gye Tah காசா] ரூ 


0007-0207 ॥2॥/9 017 19169 முஞராம 


சமமா முரச 10 ௫௪ 


419 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


TPLPDPLO 


"ஜிராமகநாளா/ள்‌ - Lugs 


முய /௪ 
மாயை பாரா 


திசியம்ரமை ரர மபா 
ட்ப LPL 
மீஜீஜியலிறு ௦௮0 

lla (RIT Fs) 
குழுஉம்‌௮ .ம்பராடு 
ங்மிப்கரிழா 

oF SS uD 


பதீத யம 


பச பசப்பு. ப(91.௪௪ 


- PLP மாள? 


roger 


BUTI LA 
ஒமகுஓம(ட யம 


கபாது குயாகு 
'புனழுமிஐ மயிரா 


Pad (dro 


ம்சியசப்றா முய 


sii ஒரு 


ஏழ முடுகு | ராச 18 யயம்ம்மருரன்‌ 


ர. LITT 


ராமு. ஐயா பப்ப து 

சமீ Lose imou.dh | oD பாரமாக madiuior 

யாழ ஏுமுயமுற UTE) மயா 

பிடி பழ? பய சய்பிருல புக சல ஓல்‌ 
மிய 1க0/௪ | maT “ர Ie ne குமசறடபா ஏது uid 


முறதயீள்‌ ஜாய 
மு.மு மும்ம 


Dh orga |’ 


தமித்‌ 
இத்குள் 20 WEL 
ஞா மஞு2 ம ப.0/7 


மசிய 
மழைல 


அடிஞம அறா 


quis bhi Ire 


மரம ர Toshi core Wm 


420 


- பாகம்‌ 2 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு 


மர்‌ ர.ர்சராத.ரா 
மம PgR 


மம்ம 


மரம ஓழு. பல 


Lewes) pin | ராயசயப்‌/ Gre 


பமபல 


பர பரமாம்‌ 


மசத பித்து பரும 


dashing மீரா 
மீர்2 ராஜ்‌ மய 


roe iF Gs oD 
ம்ச்யார௫ மிப 
wri 
குப௱றப்முதயாழு 90 
அரியது 
கார சயன்பாருகிழு 


YEG Fle 


முசு பர்க்‌ 
ழுஅ படப்பு 2௨009 


(0090711 1199 ops” Dg மகிதீது மாரு 


sod nen 
ம்றயுகுராஏ்‌ ஒட்டு 
mid orIE ரு 
LI 
மசழுசிற௱கும்‌/௪ ரபி 
மோன மப 
முதபரநா | றார்‌ எயா பாட 

ராடி பு wuss |.fiase ப்பகஙமுறா ர்‌ மமம்‌ 


009/- 
47 


பீட - மய்ய 


421 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 76ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 2 


பமாக வட Lroynsd? 

குமர ம மடு சடசட பாதகம்‌ பாயம்ழுமதா்‌ 
dre ‘Ugg பாரம்மா Lee BAD பரம்ள்று 
did Lng Geudrecoh சிப்லி பசு அட ரம ர Aro 
புரரிற்ாரடு dleh ராடு ரு பர்மா GTA மயா 


புதைய படி பர ய ௫. பரா மப(09 
முரை பாடும்‌!) முழுகி புமர0 210௦ பப/7 


மயமாய்‌ 

புமவ்றாறு ரசீது ம ௨003௫ POPDLueoe InN 
[சிரா ஈதி ராயல்‌ ற பரம ப07 

ம்பு YE LOGE 2 nisin Mian FD 


கீயசறடயொ 

unng no|E Fuge பாராத பமக Tei mE (oy 
EE Fehr -r9 ILEUS நமா கழு மை புறமமைமரராராமு.08) 
eee DT யசுசமிகு பமக தபாட்டாப் ம 
WULSPTLT ஓ) Voodiuneriro ௫ amo ihm 
rw Dg ழு மா பராடிடுகி LoDo £9 


GrumwogeDg |cz-004 


முர 
பாகம 


ட பகல்‌ 


422 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 76ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 3 


மறைஞான தேசிகர்‌ முன்னோர்‌ 


உமாபதி சிவம்‌ (1300-25) 
சிவப்பிரகாசம்‌ முதலியன 


+ 
அருள்‌ நமசிவாயர்‌ (1500-30) 

ஞானபூசைத்‌ திருவிருத்தம்‌ முதலியன 

+ 
காழி - கங்கை மெய்கண்டார்‌ (1510-40) 
நால்‌ இல்லை 
+ 
காழி - சிற்றம்பல நாடிகள்‌ (1325-50) 
துகளறுபோதம்‌ முதலான பல நூல்கள்‌ 


+ 


பழுதைகட்டி - சம்பந்த முனிவர்‌ (1350-75) 
சிவானந்தமாலை முதலியன 


+ 


காவை அம்பலநாதத்‌ தம்பிரான்‌ (1375-1425) 
பிராசாத அகவல்‌ முதலியன 


+ 
சத்தியஞான பண்டாரம்‌ (1425-50) 
நூல்‌ இல்லை 
ம்‌ 
களந்தை ஞானப்‌ பிரகாசர்‌ (1450-1500) 
தச காரியம்‌ முதலியன 


ம்‌ 
கண்கட்டி - மறைஞான சம்பந்தர்‌ (1500-25) 
சிவதருமோத்தரம்‌ முதலியன 
+ 


காழி மறைஞான தேசிகர்‌ (1525-50) 
சித்தியார்‌ உரை சிவபுண்ணியத்‌ தெளிவு 


எமது தமிழ்‌ இலக்கிய வரலாறு 74 அம்‌ நூற்றாண்டு பார்க்க. 


423 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 15ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 3 


முககர்பபமுாரரு 
p௪௫ 
ஏாடிபசத பரு. 
(ஐ மா 
சீம சம.பாற மாடடி/ர 
BOTTLE gw 
magus 
குழும சம்பா 

மசிய பிழி ள்‌ ம்மா 


மகிமா 
QUELLE பலப்‌ 


Tun TepLE 
ராயா 
LPH FD 


rogers ‘Lee AT 
மப லற ஒர்‌ மறு 


முய முத௫ | பயாசழுஓ அமை று | மும்‌ ஜமா ழு ரட/ ang ம்ம ஐ ன்‌ 


யாழகுபார்மாக 
ாுமழுயரக0 mouihdimieg 
முயலா பயா 
சமக்‌ ர.ப.்மற[8.0ரூ எலஜயாரமா 
CETTE EAT) egy Ding emda 
்‌ யாத 1/ர்மர iu Tiered 
ராசப்முறுமிமாமுநா | நுசமு ஈழ ரய சியா 
TATE] ம்ச்மா ஈம்ாரசீத ராஜப 
Leu eu oDie கிய பிறக. ரம கீமசறஓியா ப்பு மய? 09-22 


மகன 
ECT DI | 


ராச மச 


eg Wo றர qui 


ம்ம்‌ 
மறம்‌ பற ஒரி 


முழு சற 
மமம்‌ மும்ம 


DE - Leu ye AMM 


ப 1] 


பழம பவப்‌ 


WTAE Mh மர ர்க 


44 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 76ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 3 


ep soo 


ரர 1781) 
ம்பு பம. 
ஏம்ஜச பற ஈழ 
ட்ப படட] 
ரம ப சழஞபிரோ 
ப்படும்‌ 

ழமக ஒய்‌ 


மூ பரா.பா.வமாுழ.ப 
முமமாமகீடர 
iGEM 
Boroeshr irs DLT 
மசய்து 
காபன்‌ -பம மு 
முய 
இயம்பு 


யல மு படம 
மீணரழியானா 
[மீட தீர 
ச.ச லகி 
ம்ம யம 
மகம மால்‌ 


முய௱றறபமுதயமழு 9 ்‌ 


முறம்‌ 
மூக்க து 
பாழும்‌ சீடரான 
FPL ‘yee 
ர பாற்று 


முதிய பகு 
WD 
மும்‌ nase 
மாயழரச மூ 
யாள்‌ மயா 
111 {ட iro 
மகியஒய்ா 


Boulder மபர்‌ 


மும்ம குய்‌ 
யசீச்ழு ஹாருமீற 


{we ஆ 
2] 

iw 
due rao hn got 


மம பற 
TEES 
பரலி 
urnaprமணதgீதg 
கமய 
eiDh-ueuidigos 
Bu DNOTNEE 
யாமும்‌ மு 
பூம்‌] 


பமீற்ச புயம்‌ | 0091-5251 


ப 
அய்ய மம 
Gf 
ராம. பர்‌/ர Erp 
முசு 
ஈழ எராமழு 
ராச ரர 
- பயா 
எம்ப சு! 


54-0551 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 3 


ie 


ropofDE dears 
பஞ்ச PF 


OTD nose Gis 


[LA OSSrSESL 


002-627 


தசமக. 122,109 முனா] | ரமப] குழு 


2/2 009-621 அம்மனம்‌ । , ரார்றகபாம௪ம் ்‌ மாராழமல்கள்‌ 

041 0091-6267 அழுக dle rag ஏமடியம/]1பயொெடுமு |yroyosdh Eire சசமயட/ச 

ச! OSSLSESL Ere MELE HSS DIG 

tél 224-009 பராமம்மடறு modo grepuoge moe 0௫ யமியடியோஎ்‌ 
Tosi 

29212 9291-0991 yroyEh ழுது Lidge pepo wei ம்ம மாயக்‌ 


ருசி ரமிழு புசு பப) | grt LLL OI 
அழுகிய ராக கழு - பரும 


Awol srg Wye 


ருமை 19.191 (0 (மரை. 
05 ‘9 geen TEL ரமா மஹர்‌ ‘SE gre PT gE ௪) fF Lice dro nod Gi ரிச்‌ கிய ற ராம ப௫ 
Waste 099222 Ise: மார பமயா wii pGle :qmmwiuse een முழு ML TUT (ES 
‘qe புதர்‌. பரும 919 (oFID-sououo எ F-11299 Jiger0( uF HLS we TD அம்சா 
ராமரா முரா.ப.ப்ழுனீசக.மா பற8 குதறிய! கறம மாயழகு மழ குக PA FL 
சசா ONSET பழு வமா 0௪ முழுசமழாம Lele FEOF iசn DS PN ராமசபாரு 
mye ய Wis ராடுமுமசறுசமா மிர) மிபம.ரம mg Sdime dusud gid qf! 


HOWTO 77/௪ LP VMN ராம 


09 96:92] நம கப்ப ரபுரமிகு பழு சயம்‌ 


56412 


009-055. 
009/-055$7. 


ரம்மி டர 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 3 


0224 

PEE (BLE 
és 

50258 


202:2 
9821. 

LE 
நி22:8 
ELE 


862 :6. 
992:2 
882: 
7022 
06/:2 
58258 
gELE 
66/6 

9]₹2 

922 :2 CELA 


சிப 
2497-0897 
009-226 


5451-0651 J: 


0091-0651 
009-929 
451-0551 
9761-0991 


5257-0651 
020-227 
009/-5257 
929/-0.991 
5704-0667. 
009/-091. 
0991-0291. 
929/-0991 
009/-9761 
2257-7851. 


சாப்‌ ராம 
ய்ய 


மாத மாயமா மலடு 
மாத முழுகி பக்தா முர 
மட மியா பாகும்‌ 


HN பமுமழு ற்கு 


FITTING: STC ADE} 
முர்ரா wdLipogle 


HTD சமல்‌ 
dui poe 
ம்மா ராமுமும 


ம்ராயம்ப னி 
LTC aE IFN 


qe 

பபா lore 
qr Ler 

மயா பககம 

‘பம்‌ பது) 
மாரா பு 

qui Gre 
LPT SST ge 
niu 
பசிய பகு மம்‌ 
சபரு ஜய 

யாம சமாக 
oMgeE AD gor 1D 
மட 

Juss iusrsiasimsdition 
யுத்‌ இ மபசழம்கு 
மச mye gus) 
குழும (பரம 
கிமுழம ரட்‌ 
ரரமாகபப்‌/) 0௪. பமமம/௪ 


WD pwr 

மசழு. பாற பமுசயாமது 

௪ கபய கழே 
ப்ச்‌ யமம்‌ 

முசி 10-7௪ 

பசு மமசங பனு 

யாழ்துரல ப்ர 

mu 

Edina பம 

UM FoR 


(02௩/௪ ரா.பா௩ம.ர்பாாடு 
கும்ப ப்பா 

பரப ப்ரம்‌ om ஒழு பம 
பாரதப்‌ சயம்‌ 

யய மகுடம்‌ பயல 
(மற மமம்‌ அ. ப.ப்ழமக 
Losgo பச brngoreuiges 
பத்ம ஒயரை 
ம்ருக ரா 

OAS பழு பபோராம.ம 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 3 


wy 

oro 
பாழழுபார்மா்ராமுிபாடு 

trai Gipes யாகி 

BCD] 

தழு மமிஞு 


Lrimgore(oy (rts 
(seule) 


HSE 109/5 


Adoskrigiurie 
quoi drag 


_ 


(அ 007251 
(EEL | 9267-00 
2128 OSS STS 


நசயஒமீழா மடு குத 
(1/1772) 


907:2 006/-929 LAUPO பங வு்‌ - MEF 
LET | O9SL-OESL qiuergnomsdiuor | பராம பாசமும்‌ 
6939 9091-09 | பாரத அழகப்ப pif Juss தார]. இழு EDL 
[2222 0921-0291 muir த மடிஸ்டுமு யாழும்‌ சத 
RUBIO புரமும்‌ 
யாழுழுயாய்மாக 
6€ 0091-SL51 ~ dae கீழாய்‌ 
292. | வர்ர | DO மழவகர்பு PEE மரக்‌ ம்ம சதம்‌ இதழ ரம மக 
ரச 9291-0091 | 0௫ eee ATTA (aoe - ஹகம்‌ அற 


$02:2:22:1 | SLSLOESL ஓடு மழகயாாக படம்‌ quo ih ரர பாரரிரா மரா 
009-055! கமத பப்லு சாரமா ௪௪ 
0091-0551 Joe - Pee மிஜழ Moussa —. 

யச்யச மிய) 

பதத ஒப) 


0091-7251 Jeg Mgt rari | மமரடயரி மிகும்‌ 


ராடு ராப்‌ 


[ட இ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 16ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 3 


சச 
மி 


01:26:22: 


uit 
62:2:6221) 
808 :8 

/22 902 


89/2 
நிசம்‌ 
2908 


68% 
60/2 
SUE 
[A 
49:8:991] 
42118 
ச்ச 


0222 


72/00 
226/-060/ 


0651-0551 


$4SL-05S1 
009/-661 
5451-0581 
2457-0551 


0951-0551 
06-00 
629-009 


0951-9291 
$5/-0247 
0091-6291 
009/-991 
9261-0051 
979/-0097 
0091-6791 


OILS LSI 


பயர்ப்மது்‌ 


ump rudd pag 


மாதம Low iil 


மத முழுகிய odo 


ப்ரம்ம மர்ம 


Z Yee ILD pe 


மாத முழுப்‌ 1809169) 00௦07௭ 


குயாறமகுதயாகத 


ஏம்தசழம மசத! 
Tous ryp moo dD 
rego 
ரா Tp ப 
Susrgrd.e nue 
qusoubh wp 
ுமமகரு மு. பர்கர்‌ 
pawl பாமர? 
மச மழு/ச-மு2௪ 
முய றர சம 
‘qi pW 
மம முர. பரஇ 
பபாட்டு பா 
கீமா: முழ 
ஈாழயமாபராயாடு 
முற பா பம்ாருமித 
TMLIEM sel 
ப்ரவாமருஜித்‌ 
ரடப0/ 1/௪ 
ஏரழப௫ ப்பா ய்‌ 


Lose sen (ரிபு 


படத] 


ரப சரச 1ம்‌ 
பழத்‌ 
TOOL வ 2ஊரார10) ரும(மம 
LTO TUL Lins 


LTT TLD iro 
பம மப 
MUMS OIE Lira 
EGE yA 


ம்சீஜ்ரரா௫.ம.புமமரா 
௧12/1 0/ 
lle மமக Figo 


பாத இ௫ யத முழ 
கீமா 
AoE coe LT 
யாழ்‌ யாமலாமலுகல்‌ 
முசு தச எப 
மாம்‌ mp bud 
மாகு ௫9 
ப்ராக்‌ மைய 
தடு ததி 200] 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 76ஆம்‌ நூற்றாண்டு - பாகம்‌ 3 


முரற ம்பா casos dosruin 


[மம ப எம www 


மாமமுகி யுள 0 மலா அப்ரம்‌ - Juogs 976-006] கிரபசயரா/சர்ம ௬ 


முரசு மரு F919 

மாஜா ரம ௫8.2௫ 
மமமமாயு£மு கறம ழீ ப. ப்மாு௫ ௪9௪ 
யாழும்‌ Ee Tied 


கீமரச மார்‌ மக 
காயு 


SEL-00LL 


மஞமிரீரா.ர.பச78- ரச 
மய iT மரம 
சற இமா ஒர்ரி மகுமயத (8 
ureoh D8 ம Grieg wumke 

"தும சரயாறு - காயு! ந புக ost காயத்‌ 


8 


பாகம்‌ 3 


- 16ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


‘(asople 

ர. யமீட ழும்‌ 
பாழி _ ய மு ம்தமாமு (௫ Gy 

மும்‌ 5 | கழா ௫90 | பசியா 11௪ | மர? மம | 5/6105 | Amul FE) 

‘so rn piTYE 
pEiZTFET Luss? மயவிதழுதாழுல _ ய SIF AIE A] 
ரர்‌ 696! சபியா pmwynuros |. சயம்பு Loskoweriin ne gE 
role gs fous | சப்பற yeh | sfigiaur oD : துயாது£மு | 0091-055) | ரிறர்பாமுது 

#22 PTE 

92-1௪ TPP Los GSiodh redid 9p-LE9L !E-Z0Z பட்சப்‌ 
ரத 596 பத naduny wadimudi PLL (OLD nro gg 


(roe ES சீரடி முழ புலம்‌ (மற மடர்நடுமு | சம பாரமும்‌ | 929/-0971 அ பலக்‌ 


மியி 

சமமா மரி) | புலம்‌ ஏல | முர்ரா சகு :பரா முசம்ழு 
hag soe! TaueL முதா மசய்து ட்ட] 
roe SE நீராடி DRELhDS qihrog ப 


927192 gir 
FZ1ZNEPN Lusi? | yee LiL TE விசய உமா 
ரது ஹத Teed மறைஞ்சி | புலி ரமா மர 2] 
பாகு Sas | மாடிழமரி) சீஜாராச | bud orarddig 28” | ரசமகர்மு பாம சி82 | SLELOSEL -ரீயாத 


Leveig NIELS 


